அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் 
பொருளாதார வளர்ச்சி 


(ECONOMIC DEVELOPMENT OF U.S.A. ) 


எம்.ஏ அபூர்வசாமி 


பாடநாம் 


படி 


நிறுவனர் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க . வெ ) வரிசை எண் - 607 


- 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் 
பொருளாதார வளர்ச்சி 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 
எம் . ஏ . அபூர்வசாமி , எம்.ஏ. , 
பொருளாதாரப் பேராசிரியர் , 
அரசினர் ஆடவர் கல்லூரி , 

குடந்தை 


தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் 


First Edition . February, 1976 


T.N.T.B.S. ( C.P.) No. 607 


© 


Tamilnadu Textbook Society 


ECONOMIC DEVELOPMENT OF U. S. A. 


M. A. ABURVASAMY 


Price Rs . 7.40 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of Produc . 
tion of books and literature in regional languages 
at the University level , of the Government of India 
in the Ministry of Education and Social Welfare 
( Department of Culture ) , New Delhi . 


Printed by : 
M / S RAVIKANNAN ACHAGAM , 
MADRAS - 600029 . 


அணிந்துரை 
திரு . இரா. நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினான் 
காண்டுகள் ஆகிவிட்டன . 

ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக 
வகுப்பிலும் ( P.U.C. ) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் படிப்பு வகுப்பு 
களிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பக்க ஏற்பாடு 
செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் பிற பல துறைகளிலும் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத்துறைகளில் 
நூல்கள் எழுதித்தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன 
நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்றுவருகிறது . இவ்வகையில் , 
கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாண 
வர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சி 
யைப் பெறுவகற்கு மதுரைப் 

பலகலைக்கழகம் ஆண்டுதோறும் 
எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 
பல துறைகளில் பணிபுரியும் 

பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எலலாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் மொழி பெயர்ப்பு நூல்கள் என்ற இருவகையிலும் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார 
வளர்ச்சி என்ற இந் நூல் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 
607 ஆவது வெளியீடாகும். கல்லூரித் தமிழ்க் 

குழுவின் 
சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 642 நூல்கள் 
வெளிவந்துள்ளன . இந்நூல மைய அரசு கல்வி 

சமூக நல அமைச் 
சகத்தின் மா நில மொழியில் பலகலைக்கழக நூல்கள் வெளியிடும் 
திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை . ஆதலின் உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவே டுைம் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்சலைக் கழகங் 
களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த 
நன்றி உரியதாகுக . 


உலக 


இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


15 . 


34 


*.. 


51 


64 


76 


... 


88 


... 


103 


121 


135 


151 


... 


1. இயற்கைச் சாதனங்களும் மக்கள் தொகையும் 
2. அமெரிக்கப் புரட்சி 
3. மேற்குப்புறக் குடியேற்றம் 
4. உள்நாட்டுப் போர் 
5. விவசாயப் புரட்சி 
6. தொழிற் புரட்சி 
7. இணைப்புகளின் வளர்ச்சி 
8. போக்குவரத்து வளர்ச்சி 
9. அமெரிக்க பாங்குத் திட்டம் 
10. தொழிலாளர் இயக்கம் 
11. முதல் உலகப் போரின் விளைவுகள் 
12. சுங்கவரிக் கைகோள் வரலாறு 
13. வாணிபப் பெருமந்தம் 
14. புதுக் கொள்கை 
15. இரண்டாவது உலகப் போரின் விளைவுகள் 
16. சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 
17. ஃபெடரல் அரசிறைக் கைகோள் 
18. அமெரிக்க அரசின் விவசாயக் கைகோள் 
19. முதல் உலகப் போருக்குப் பின் அமெரிக்காவில் 

ஏற்பட்ட வாணிபச் சுழல்கள் 
20. அமெரிக்கப் பொருளாதாரத்தில் அண்மைக்கால 

வளர்ச்சிகள் 


163 


... 


177 


186 


205 


219 


237 


251 


264 


275 


.. 


*. 


287 


1 . 


மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொல் அகராதி 


291 


** 


1. இயற்கைச் சாதனங்களும் 

மக்கள் தொகையும் 
( Natural Resources and Population ) 


இயற்கையன்னை அமெரிக்க நாட்டின் மீது கருணை மழை பொழிந் 
திருக்கிறாள் . அதனால் அதனிடம் இயற்கைச் சாதனங்கள் எல்லை 
யற்ற அளவில் குவிந்துகிடக்கின்றன . அந்நாட்டு மக்கள் தொகையைக் 
கணக்கிற்கு எடுத்துக்கொண்டு பார்த்தால் , உலகின் வேறு எந்த 
நாட்டிற்கும் இத்தகைய அளவில் இயற்கைச் சாதனங்கள் மண்டிக் 
கிடக்கின்றனவா என்பது சந்தேகமே . அந்நாட்டுத் தட்ப வெப்பநிலை 
பிராந்தியத்துக்குப் பிராந்தியம் மாறுபடுகிறது . ஆனால் , பெரும்பா 
லான பகுதிகளில் உள்ள தட்ப வெப்பநிலை வாழ்க்கையை ஊக்குவிப் 
பதாக , பொருளா தார நடவடிக்கையை உற்சாகப்படுத்துவதாக 
இருக்கிறது . கடுங்குளிர் சில நேரங்களில் தோன்றி கவலை விளைவிப்பது 
உண்மையே . ஆனால் , அது பூச்சிகளைக் கொல்கிறது ; பூமியைப் பதப் 
படுத்துகிறது . இவை நாட்டிற்கு நல்லவைதானே ! சில நேரங்களில் , 
சில பகுதிகளில் வெப்பம் எல்லை மீறிப்போய் மனித உழைப்பு சிரமப் 
படுகிறது என்றாலும் , அந்த வெப்பம் தானிய விளைச்சல்களைப் பாதிப்ப 
தில்லை . தவறான காலங்களில் - உதாரணமாக கதிர் முற்றிவரும் 
பருவங்களில் - மழை பெய்வதுண்டு . ஆனால் இது அறுவடைகளுக்கு 
இடையூறு விளைவிக்கும் வகையில் இருப்பதில்லை . மொத்தத்தில் 
நமது தட்ப வெப்பநிலை நன்றாயிருக்கிறது , சிறந்ததாயிருக்கிறது 
என்றும் கூற முடியாது ; சிரமம் தருவதாயிருக்கிறது என்றும் கூற 
முடியாது என்கிறார் லவல் ஹாரிஸ் ( Lowell Harriss ). 


பல்வேறு வகை நிலப்பகுதிகளை அமெரிக்கக் கண்டத்தில் காண் 
கிறோம் . செல்வம் கொழிக்கும் பண்ணை நிலங்கள் : மென்மையான 
தானியங்களுக்கு மட்டுமே பொருத்தமாயிருக்கும் நில விரிப்புகள் | 


2 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


வறண்ட பாலை ; மலட்டுப் பாறைப்பகுதிகள் ; மலைப்பிரதேசங்கள் . 
மொத்த நிலப்பரப்பில் ஆறில் ஒரு பங்குக்குமேற்பட்ட பரப்பு உற்பத் 
திக்குச் சிறந்ததாயிருக்கிறது . வேளாண்மை பல பகுதிகளில் வெற்றி 
கரமான தொழிலாகத் திகழ்கிறது . அறிவியல் முன்னேற்றம் வழியே 
மலர்ந்த புதிய தானிய வகைகள் ஆங்காங்கே சுடர்முகம் காட்டி 
நிற்கின்றன . ஃப்ளோரிடாவில் பல ஆண்டுகளாகப் பயன்படுத்தப் 
பெறாமல் இருந்துவந்த நிலப் பகுதிகள் கால்நடை வளர்ப்புக்குப் 
பயன்பட்டு , கணிசமான வருமானங்களை ஈந்தன . புதுவகைக் கால் 
நடைகள் , புற்கள் அங்கே பொலிவுடன் காட்சியளிக்கின்றன . நிலத் 
தின் மேல் தளத்தில் இருக்கும் உச்சமண் (Topsoil ) தான் பயிர் , 
செடி , கொடி , தானியம் ஆகியவற்றிற்கு உயிர் நாடி . வெள்ளத் 
தாலும் , கவனமின்மையாலும் உச்சமண்ணின் ஆக்க சக்தியும் , 
தாதுப்பொருட்களும் அழிந்துபோகலாம் . முந்திய காலங்களில் உச்ச 
மண்ணைப் பாதுகாத்து வளர்க்கும் முறைகள் புழக்கத்தில் இல்லை . 
மக்களுக்கும் அவைகளைப்பற்றி எதுவும் தெரியாது . விளைவு ? மிசிசிப் 
பிக்குக் கிழக்கே வானளாவ உயர்ந்துகிடந்த காடுகள் அழிக்கப் 
பட்டன . அதைத் தொடர்ந்து நில அரிப்பு ( Erosion) ஏற்பட்டது ; 
உச்சமண்ணும் பல 

பல பகுதிகளில் தாதுப்பொருட்களை இழந்தது . 
மேலும் புழுதிப்புயலும் , வெள்ளமும் பல நேரங்களில் நாட்டைச் 
சாடி , மண்வளத்தைப் பாழாக்கி , உச்சமண் உயர்வைப்பற்றித் தெரி 
யாத மக்களைப் பழிவாங்கின . பிறகு தான் , இரசாயன உரங்களை 
உபயோகிப்பதன் மூலமும் , பொருத்தமான தானியங்களைச் சாகுபடி 
செய்வ தன்மூலமும் மண் வளத்தைப் பாதுகாக்கும் முயற்சியை 
மக்கள் மேற்கொண்டனர் . 


நீர்வளம் 

அமெரிக்காவில் நீர்வளத்திற்குப் பஞ்சமில்லை . நீண்டு பரந்த 
ஏரிகள் , நெளிந்தோடும் நதிகள் , அகன்ற நற்கால்வாய்கள் , ஆழ்ந்த 
பெருங்கடல்கள் - இவை அனைத்தும் அங்கே உண்டு . ஏரிகளும் 
சமுத்திரங்களும் போக்குவரத்து வசதிகளைப் பெருக்கியிருக்கின்றன . 
நீர்வழிப் போக்குவரத்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றத் 
திற்குப் பேருதவி புரிந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்கமுடியாது . 
நீர்வழிப் போக்குவரத்து சிக்கனமானது என்பதால் அதற்கு மக்க 
ளின் ஆதரவுமிருந்தது . நாட்டின் நீண்ட கடற்கரை மேலே ஒப்புயர் 
வற்ற துறைமுகங்கள் பல இருக்கின்றன . ஹட்சன் , செயின்ட் 
லாரன்ஸ் என்பன போன்ற பெரிய நதிகளும் , ஏனைய சிறிய நதிகளும் 
நேரே பாய்ந்தோடி அட்லான்டிக் சமுத்திரத்தில் சங்கமமாகின் 
றன ; மிசிசிப்பி - ஓஹியோ ( Ohio ) - மிசௌரி ( Missowri ) இணைப் 
பைத் துணையாகக்கொண்டே அமெரிக்கப் பொருளாதாரமும் 


யற்கைச் சாதனங்களும் மக்கள் தொகையும் 


3 


அட்லான்டிக் சமுதாயமும் உறவாடிக் கலக்கின்றன . இரும்பு , 
நிலக்கரி , தானியம் போன்ற பளுவான பொருட்களைக் கடத்திச் செல் 
வதற்கு கிரேட் லேக்ஸ் ( Great Lakes ) தான் பிரதானமாயிருக்கிறது . 
சரக்குகளைக் கொண்டு செல்வதற்கு சால்ட் செயின்ட் மேரி கால்வாய் 
( Sault Sainte Marie Canal ) ஆனது சூயஸ் கால்வாய் போன்று பணி 
புரிகிறது . போக்குவரத்தில் முக்கியமாயிருக்கின்ற மற்றொரு நீர்வழி 
செயின்ட் லாரன்ஸ் நீர்வழி ( St. Lawrence Waterway ) ஆகும் . நீர் 
வளத்தைப் பயன்படுத்தி மின்சாரமும் தயாரிக்கப்படுகிறது . 1959 - ல் 
தயாரிக்கப்பெற்ற நீர் மின்சாரம் , 1940 - ல் தயாரிக்கப்பெற்ற நீர் 
மின்சாரத்தைவிட 23 மடங்கு கூடுதல் ஆகும் . கனெக்டிகட் , 
மெரிமாக் , வட அட்லான்டிக் , நியாகரா , வட பசிபிக் முதலிய பகுதி 
களில் நீர் மின்சாரம் தயாராகிறது . 


கனிவளங்கள் 


கனிவளத்தைப் பொறுத்தவரையில் அமெரிக்கா முன்னணியில் 
நிற்கிறது . நிலக்கரியும் இரும்பும் நாட்டின் பல இடங்களில் கிடைக் 
கின்றன . அமெரிக்க நிலக்கரிச் சுரங்கங்கள் அபரிமிதமாக நிலக்கரி 
யைப் பெற்றிருப்பதனால் , அவை பல நூற்றாண்டுகளுக்கு நிலக்கரி 
வழங்கிவர முடியும் . உயர்ந்த ரக இரும்புத் தாது குறைவாயிருக் 
கிறது என்றாலும் , மிதமான தரமுடைய இரும்புத்தாது ஏராளமாகக் 
கிடைக்கிறது . பொறிவழிப் பண்ட உற்பத்தித் தொழில் முன்னேற் 
றத்திற்கு இது போதுமானதாயிருக்கிறது . அலபாமா , பென்சில் 
வேனியா , மிசிசிப்பி ஆகிய பகுதிகளில் நிலக்கரியும் , மின்னசோட்டா , 
மிச்சிகன் , விஸ்கான்சின் , யுட்டா ஆகிய பகுதிகளில் இரும்பும் கிடைக் 


கின்றன . 


தொழில் நாகரிகத்தின் தூண்கள் எனக் கருதப்பட்டு வரும் 
எண்ணெயும் , இயற்கை வாயுவும் தாராளமாகக் கிடைக்கின்றன . 
நடைமுறையில் நிலக்கரியைவிட இவை சிறந்தவை . நிலத்திலிருந்து 
இவற்றை எளிதாக எடுக்கமுடியும் . கடத்திச் செல்வதும் சுலபம் . 
அதற்காகும் செலவும் குறைவு . வாகனங்களை இயக்குவதற்கு இவை 
மிகவும் பொருத்தமானவை . ஆனால் பெட்ரோலியத்தின் அளிப்பு 
அமெரிக்காவில் வெகு நாட்களுக்கு இருக்கவேண்டும் என்றால் , 
உபயோகப்படுத்துவதில் சிக்கனம் தேவை . மேற்கு மிசௌரி , கான் 
சாஸ் , கலிஃபோர்னியா , டேக்சாஸ் , லூசியானா முதலிய இடங்களில் 
எண்ணெய் கிடைக்கிறது . 


அதனை 


மின் யுகத்திற்குத் தேவையான செம்பும் , அலுமினிய உற்பத் 
திக்கு அத்தியாவசியமான பாக்சைட் ( Bauxite ) டும் , தொழிற் சமூகத் 
தின் தேவதை என வருணிக்கப்படும் கந்தகமும் ஏராளமான இடங் 


4 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


களில் செறிந்து கிடக்கின்றன . துத்தநாகம் , ஈயம் , யுரேனியம் , 
வெள்ளி , தங்கம் ஆகியவையும் நாட்டின் பல பாகங்களில் போதிய 
அளவில் கிடைக்கின்றன . இவை தவிர , வெள்ளீயம் , குரோமியம் , 
நிக்கல் , பாதரசம் , மாங்கனீஸ் , கோபால்ட் , மைக்கா , அஸ்பெஸ் 
டாஸ் ( Asbestos ) முதலியவையும் ஓரளவிற்குக் கிடைக்கின்றன . 
1860 இல் சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களின் மதிப்பு 
சுமார் 90 மில்லியன் டாலர்கள் ஆகும் . 1956 - ல் எடுக்கப்பட்ட 
பொருட்களின் மதிப்பு 17,346 மில்லியன் டாலர்கள் ஆகும் . 


முந்திய காலங்களில் இரும்புக்குமுன்னர் செம்பையே அமெரிக் 
கர்கள் உபயோகித்து வந்தனர் . செம்பைக் கம்பியாக இழுத்து 
எளிதில் பயன்படுத்த முடியுமாதலால் பழங்காலந் தொட்டே பல் 
வேறு நிலையில் செம்பை உபயோகப்படுத்தினர் . தந்தியும் தொலை 
பேசியும் நடைமுறைக்கு வந்து , மின்சக்தி ஆட்சி மக்களிடையே 
பிரபலமானதற்குப்பிறகு , செம்பு மின்ஊடு கடத்தியாக( Conductor ) ப் 
பயன்பட்டு , புதிய முக்கியத்துவத்தை யடைந்தது . செம்பு உற்பத்தி 
ஆண்டொன்றிற்கு 9,000 டன்களாக 1801 - ல் இருந்தது . பிறகு , இது 
1957 - ல் 38,70,000 டன்களுக்கு உயர்ந்தது . அரிசோனா, யுட்டா , 
மன்டானா ( Montana ), மிச்சிகன் , நிவேதா முதலிய பகுதிகளில் செம்பு 
கிடைக்கிறது . 


1873 ஆம் ஆண்டுதான் துத்தநாகம் முதன் முதலாக அமெரிக்கா 
வில் உற்பத்திசெய்யப்பட்டது . துத்தநாகத்தைப் பொறுத்தவரை 
யில் உலக நாடுகளில் அமெரிக்காவும் ஜெர்மனியுமே முன்னணியில் 
நிற்கின்றன . இடாஹோ , கொலராடோ , மன்டானா, நியூயார்க் , 
டென்சி , யுட்டா ஆகிய இடங்களில் துத்தநாகம் கலந்த உலோகக் 
கனிகள் வெட்டி எடுக்கப்படுகின்றன . செம்பு , வெள்ளீயம் முதலிய 
வற்றில் உலோகக் கலவையாகப் பயன்பட்டுவரும் துத்தநாகம் , 
வர்ணங்களைத் தயாரிப்பதற்கும் , இரும்பு மற்றும் எஃகு பொருட் 
களைத் துருப்பிடிக்காமலிருக்கச் செய்வதற்கும் ஆளப்பட்டு வருகிறது . 


அலுமினியம் , பாக்சைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது . 
ஜியார்ஜியா , அலபாமா , டெனசி , அர்கன்சாஸ் முதலிய இடங்களில் 
காணும் சுரங்கங்களிலிருந்து பாக்சைட் தோண்டி எடுக்கப்படுகிறது . 
அலுமினியத்திடம் உறுதியும் வலிவும் உண்டு . இதனால் , விமானங் 
களைத் தயாரிப்பதற்கும் , வீட்டுக்குத் தேவையான பாத்திரங்களைச் 
செய்வதற்கும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது . 


ஈய உற்பத்தி , நாடு முழுவதும் பரந்து கிடக்கிறது எனலாம் . 
ஏனென்றால் , அது 22 மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு வரு 


5 . 


இயற்கைச் சாதனங்களும் மக்கள் தொகையும் 


கிறது . 

ஈய வார்ப்பு உற்பத்தியில் நான்கில் மூன்று பங்கு மிசௌரி , 
இடாஹோ , யுட்டா , கொலராடோ பிரதேசங்களிலிருந்து கிடைக் 
கிறது . 

1860 - ல் 15,600 டன் ஈயம் உற்பத்தி செய்யப்பெற்றது ; 
1957 - ல் 533,500 டன்களாக உயர்ந்தது . 


அரிசோனா, அலாஸ்கா , யுட்டா , தென் டகோட்டா , கலிஃபோர் 
னியா - இவை பொன்விளையும் பூமிகள் . 1957 - ல் பொன் உற்பத்தி 
1,800,000 தூய அவுன்சுகள் ( Fine Ounces ) . வெள்ளி உற்பத்தியில் 
அமெரிக்கா உலக நாடுகளில் இரண்டாவது இடத்தை வகிக்கிறது . 
அமெரிக்க மக்களின் பொருளாதார , மற்றும் சமூக வாழ்க்கையின் 
முன்னேற்றத்திற்கு இவ்விரு விலையுயர்ந்த உலோகங்கள் ஓரளவிற்கு 
உதவியுள்ளன . 


விவசாயப் பண்டங்கள் 

நாட்டின் மிக முக்கியத் தொழில்கள் விவசாயப் பண்டங்களைச் 
சார்ந்திருக்கின்றன . அமெரிக்கத் தொழிலாளரில் எட்டில் ஒரு பகுதி 
யினர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் . மக்காச்சோளம் , கோதுமை , 
பருத்தி , புகையிலை , ஓட்ஸ் , சோயாபீன்ஸ் , உருளைக்கிழங்கு , நெல் , 
சர்க்கரை ஆகியவை நிறைய உற்பத்தியாகின்றன . கோதுமைப் 
பயிர் 41 மாநிலங்களில் விளைகிறது . கான்சாஸ் , வட்டகோட்டோ 
கோதுமை 

உற்பத்தியில் தலைசிறந்து நிற்கின்றன . என்றாலும் , 
வாஷிங்டன் தான் கோதுமை உற்பத்தித்திறனை உயர் மட்டத்தில் 
வைத்துக்கொண்டிருக்கிறது . அமெரிக்காவின் மக்காச்சோள உற் 
பத்தி உலகின் மொத்த உற்பத்தியில் சுமார் 50 சதவீதம் ஆகும் . 
கூலவகைத் ( Cereals ) தானியங்கள் இல்லினாய் , அயோவா , ஓஹியோ , 
இண்டியானா, மிசௌரி பகுதிகளில் செழித்து வளர்கின்றன. ஓட்ஸ் , 
பார்லி , ரை முதலியவை மத்திய மாநிலங்களில் உற்பத்தியாகின்றன . 
ஓட்ஸ் உற்பத்தி ஆண்டொன்றிற்கு 1000 மில்லியன் புஷல்கள் . 
டேக்சாஸ் , கலிஃபோர்னியா , லூசியானா, அர்க்கன் சாஸ் , ஜியார்ஜியா 
ஆகியவை நெல் உற்பத்தி மையங்களாக இருக்கின்றன . லூசியானா 
வில் கரும்பு விளைகிறது . வெள்ளை உருளைக் கிழங்கு அமெரிக்காவின் 
பெரும்பாலான மா நிலங்களில் பயிராகிறது . ஆனால் , வடக்கு மற்றும் 
வடகிழக்கு மாநிலங்களே உருளைக்கிழங்குப் பயிர்களுக்குரிய இயற் 
கைச் சூழலைப் பெற்றிருக்கின்றன . இனிப்பு உருளைக்கிழங்குகள் 
பெரும்பாலும் தென் மாநிலங்களில் பயிராகின்றன . 


கிழக்குக் கடற்கரைச் சமவெளி, அப்பளாச்சியன் ( Appalachian ) 
பிராந்தியம் , மிசிசிப்பி பள்ளத்தாக்குப் பகுதி- இவை புகையிலை 
பயிராகும் இடங்கள் . 1832 - 40 காலப்பகுதியில் புகையிலை ஏற்றுமதி 
உச்ச கட்டங்களுக்குத் தாவியது . பத்தொன்பதாம் நூற்றாண்டின் 


6 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பிற்பாதியில் புகையிலை உற்பத்தி கணிசமாகப் பெருகியது . இதன் 
விளைவாக விலைகள்கூடத் தாழ்ந்தன . உதாரணமாக , உள்நாட்டுப் 
போர் தொடக்கத்தில் ஒரு பவுண்டு தேயிலையின் விலை 7-8 செண்ட்டு 
களாக இருந்தது . ஆனால் போருக்கு முன்னர் 1816 - ல் ஒரு பவுண்டு 
தேயிலை 14-5 செண்ட்டுகளுக்கு விற்கப்பட்டது . தேயிலை உற்பத்தியில் 
வர்ஜீனியா முதலிடம் வகித்தது . தேயிலை உற்பத்தியாகும் மற்ற 
மையங்கள் : டெனசி , மேரிலாண்டு , வட கரோலினா , ஓஹியோ , 
மிசௌரி முதலியன . புகையிலை உற்பத்தியில் தலையாய நாடு என்ற 
புகழ் அமெரிக்காவிற்கு அப்போதே இருந்தது . 


அமெரிக்கப் பயிர் வகைகளில் பருத்திக்கு ஒரு முக்கியமான 
இடம் உண்டு . ஏற்றுமதிப் பண்டங்களில் பருத்தியே முன் நிற்கிறது . 
உலகப் பருத்தி உற்பத்தியில் ஐந்தில் இருபங்கு அமெரிக்காவில் தான் 
தயாராகிறது . வட கரோலினாவிலிருந்து டேக்சாஸ் , கலிஃபோர் 
னியா வரையிலுள்ள தென் மாநிலங்கள் அனைத்திலும் பருத்தி 
பயிராகிறது . 


மற்றொரு குறிப்பிடத் தகுந்த பயிர் சணல் , கெண்டக்கி பகுதியில் 
முதலில் தொடங்கப்பெற்ற இதன் சாகுபடி பிறகு மற்றப் பிரதேசங் 
களுக்கும் பரவியது . சுங்கம் மற்றும் உயர் விலைகளைத் துணையாகக் 
கொண்டு சணல் உற்பத்தி 19 ஆம் நூற்றாண்டின் முதற் பாதிப் 
பகுதியில் செழித்து வளர்ந்தது . கெண்டக்கி பகுதியே அல்லாது 
டெனசி , மிசௌரி பகுதிகளிலும் சணல் தற்போது உற்பத்தியாகிறது . 
சணலானது பலவித உபயோகங்களுக்கு ஆளப்பட்டு வருகிறது . 


1940 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அமெரிக்கப் பொருளாதாரத்தில் 
ஒரு மாறுதல் நிகழ்ந்தது . கச்சாப் பொருட்களை மிகுதியான அளவில் 
வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவந்த அமெரிக்கா , அவ்வாண்டிற் 
குப் பிறகு கச்சாப் பொருட்களை இறக்குமதி செய்யத் தொடங்கியது . 
நாட்டில் கிடைக்கும் அளவைவிட , கூடுதலான அளவில் அமெரிக்கர் 
களுக்குக் கச்சாப் பொருள் தேவைப்படுகிறது ; கச்சாப்பொருள் 
நுகர்ச்சி பன்மடங்கு அதிகரித்திருப்பதே இதற்குக் காரணம் . கச்சாப் 
பொருள் பற்றாக்குறை அண்மைக் காலங்களில் மேலும் வளர்ந் 
திருக்கிறது . 1950-1975 காலப்பகுதியில் கோபால்ட் , பாக்சைட் , 
இயற்கைவாயு , பெட்ரோலியம் , குரோமியம் , நிலக்கரி , இரும்பு , 
செம்பு ஆகியவற்றிற்கான தேவை முறையே 344 சதவிகிதம் , 
291 சதவிகிதம் , 142 சதவிகிதம் , 109 சதவிகிதம் , 100 சத 
விகிதம் , 54 சதவிகிதம் , 54 சதவிகிதம் , 43 சதவிகிதம் அதிகரிக்கும் 
என எதிர்பார்க்கப்படுகிறது . அவ்வாறே கச்சாப் பொருட்கள் , 
கட்டுமான பொருட்கள் , உணவுப் பண்டங்கள் முதலியவற்றிற்கான 


இயற்கைச் சாதனங்களும் மக்கள் தொகையும் 


7 


தேவை , முறையே 55 சதவிகிதம் , 35 சத விகிதம் , 42 சத விகிதம் 
அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது . 


தற்போது நாட்டின் குடிமக்கள் ஆண்டு ஒன்றிற்குத் தலா 18 டன் 
கச்சாப் பொருட்களைப் பயன்படுத்தி வருகின்றனர் . மற்ற நாடுகளை 
விட , சுமார் இரண்டு மடங்குகள் கூடுதலாக அமெரிக்கர்கள் எண் 
ணெயை ஆண்டு வருகின்றனர் . உலகச் செம்பு உற்பத்தியில் மூன்றில் 
ஒரு பங்கை அமெரிக்கா 1938 - ல் உற்பத்தி செய்தது ; அதில் 50 சத 
விகிதத்தை வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது . அதே 
அமெரிக்கா , தற்போது மற்ற நாடுகளிடமிருந்து செம்பை இறக்குமதி 
செய்து வருகிறது . கச்சாப் பொருட்களையும் கனி வளங்களையும் 
மிகுதியாகப் பயன்படுத்தப் பயன்படுத்த பற்றாக்குறை விரிவடைந்து 
இறக்குமதிகளின் அளவு பெருகிக்கொண்டே போகிறது . இந்நிலைமை 
நீடித்துக்கொண்டே போனால் எதிர்காலத்தில் அமெரிக்கப் பொரு 
ளாதாரத்தில் சில முக்கியமான பிரச்னைகள் தோன்றக்கூடும் . 


முதற் கருவிப் பொருட்கள் 


பணத்தைச் சேமித்துப் பதுக்குவதில் பயனில்லை . சேமிப்புகள் 
முதலீடு செய்யப்பெற்று முதற் கருவிப் பொருட்கள் ( Capital 
goods ) உருவாகின்றபோதுதான் நாடும் மக்களும் நலம் பெறு 
கின்றனர் . முதற் கருவிப் பொருட்கள் மனிதனின் ஆக்கத்திறனைப் 
பன்மடங்கு பெருக்குகின்றன . அறிவு வளர்ச்சியையும் தொழில் நுட்ப 
முன்னேற்றத்தையும் துணையாகக்கொண்டு அமெரிக்க நாடு பல்வேறு 
முதற் கருவிப் பொருட்களைப் படைத்திருக்கிறது . அதனிடம் 
16 ட்ரிலியன் ( Trillion ) டாலர்கள் பெறுமானமுள்ள செல்வம் 
இருக்கின்றது என்று மதிப்பிடப் படுகிறது . நாட்டில் உள்ள வீடுகள் , 
தொழிற்சாலைகள் மற்றுமுள்ள கட்டடங்கள் ஆகியவற்றின் மதிப்பு 
750 பில்லியன் டாலர்கள் என அறியப்படுகிறது . எந்திரங்கள் , 
கருவிகள் , ரயில் பாதைகள் ஆகியவை போன்ற உற்பத்தியாளர் 
பண்டங்களின் மதிப்பு 200 பில்லியன் டாலர்கள் ஆகும் . மற்றவற் 
றின் மதிப்பு வருமாறு : நுகர்வோர் பண்டங்களின் ( மோட்டார் 
கார்கள் , மனைத்துணைப் பொருட்கள் முதலியவை ) மதிப்பு 190 
பில்லியன் டாலர்கள் ; இருப்புகள் ( Inventories ) - அதாவது தயா 
ராகிக்கொண்டிருக்கும் அல்லது விற்பனையை எதிர் நோக்கியிருக்கும் 
பொருட்கள் - மதிப்பு 110 டாலர்கள் ; இராணுவம் மற்றும் கப்பற் 
படைக்கான அளிப்புகளின் மதிப்பு 90 மில்லியன் டாலர்கள் ; 
பண்ணை நில மதிப்பு 80 மில்லியன் டாலர்கள் ; பண்ணை அல்லாத 
மற்ற நிலங்களின் மதிப்பு 130 மில்லியன் டாலர்கள் ; பொன் மற்றும் 
வெள்ளி மதிப்பு 30 மில்லியன் டாலர்கள் ; வெளி நாட்டில் செய்யட் 


8 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பட்டிருக்கும் முதலீடு 40 மில்லியன் டாலர்கள் எனக் கணக்கிட் 
டறியப்படுகிறது . 


1959 ஆம் ஆண்டின் கணக்குப்படி நாட்டில் 58 மில்லியன் குடி 
யிருப்பு வீடுகள் , 7000 மருத்துவ மனைகள் , அவற்றில் 1.6 மில்லியன் 
படுக்கை வசதிகள் , 260,000 மைல் நீளமுள்ள முக்கிய ரயில் பாதைகள் . 
1.7 மில்லியன் சரக்கு ஊர்திகள் , 46 மில்லியன் பண்ணை டிராக்டர் 
கள் , 500,000 மைல்கள் நீண்டு கிடக்கும் வாயு மற்றும் எண்ணெய்க் 
குழாய்கள் , 300,000 தொழிற்சாலைகள் , 1.9 மில்லியன் மைல் நீள 
முள்ள நன் நெடுஞ்சாலைகள் ஆகியவை இருக்கின்றன என்றறிகிறோம் . 
ஆண்டுதோறும் 65 பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள முதற் கருவிப் 
பொருட்கள் தயாராகின்றன . உணவுப் பண்டங்களைத் தயாரிப் 
பதற்கு 43,000 தொழிற்சாலைகளும் , மரப் பொருட்களைத் தயாரிப் 
பதற்கு 42,000 தொழிற்சாலைகளும் நாட்டில் இருக்கின்றன . அச்சுத் 
தொழிலில் 33,000 நிறுவனங்கள் உள்ளன . பொறிவழித் தொழில்கள் 
மூலம் ஆண்டொன்றிற்குக் கிடைக்கும் வருமானம் 150 பில்லியன் 
டாலர்கள் ; போக்குவரத்துத் தளவாடத் தயாரிப்பு மூலம் பெறப் 
படும் வருமானம் 20 பில்லியன் டாலர்கள் . ஆண்டுதோறும் உற்பத்தி 
யாகும் மோட்டார்கார்கள் , மோட்டார்கள் இயந்திரங்கள் மதிப்பு 
9 பில்லியன் டாலர்கள் . விமானம் , விமான மாற்றுறுப்புகள் 
மதிப்பு 8 பில்லியன் டாலர்கள் . 


மக்கள் தொகை 

மக்கள் தொகைக்கும் பொருளாதாரக் கட்டமைப்புக்கும் 
நெருங்கிய உறவுண்டு . முதலாவதாக , பண்டங்களைத் துய்ப்பது 
மக்களே . மக்களுக்குத் தேவையான பொருளாதாரப் பண்டங்களை 
அளிப்பதே பொருளாதார நடவடிக்கையின் தலையாய நோக்கம் . 
இரண்டாவதாக , பொருளாதாரப் பண்டங்களைத் தயாரிக்கவும் 
மனித சக்திகள் பயன்படுகின்றன . ஆக , துய்ப்போர் , உழைப்போர் 
என்ற வகையில் மக்கள் தொகைக்கும் ஒரு நாட்டின் பொருளா 
தாரக் கட்டமைப்புக்குமிடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கவே 
செய்கிறது . எனவே , நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் 
மக்கள் தொகை யளவிற்கும் , மக்கள் தொகைக் கலவைக்கும் 
( Composition of Population ) இவையிரண்டில் ஏற்படும் மாறுதல் 
களுக்கும் முக்கியப் பங்கிருக்கிறது . 


மக்கள் தொகை வளர்ச்சி 

அமெரிக்க நாட்டுச் சரித்திரத்தின் தொடக்க காலங்களில் மக்கள் 
தொகை விரைவாகப் பெருகியது ; மேற்குத் திசையில் மக்கள் மிகுதி 
யாகக் குடியேறினார்கள் ; நகரங்களில் மேலும் மேலும் கூடுதலாக 


இயற்கைச் சாதனங்களும் மக்கள் தொகையும் 

9 
வாழத் தொடங்கினர் . 1750 ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் பயணம் 
செய்த பீட்டர் காம் ( Peter Kalm ) என்ற ஸ்வீடிஷ் பயணி பின்வரு 
மாறு குறிப்பிட்டார் : ஐரோப்பாவைவிட இங்கு மக்கள் தொகை 
விரைவாகப் பெருகுவதற்கான காரணங்களைக் கண்டறிவது சிரம 
மன்று . இங்கேயுள்ள மாநிலங்களில் ஆடவர்கள் வறுமையைப்பற்றிக் 
கவலைப்படாது மணம் புரிந்துகொள்ளலாம் . சாகுபடிக்கேற்ற 
நிலங்கள் ஏராளமாயிருப்பதனால் , புது மணமகன் தமது மனைவி , 
மக்களைப் பராமரித்து வருவதற்குப் போதுமான நிலத்தைப் பெற்றுக் 
கொள்ள முடியும் . வரிகளும் குறைவாயிருக்கின்றன ; எனவே அவை 
களைப்பற்றியும் அவன் கவலைப்படத் தேவையில்லை . காலனி காலத் 
தின் பிற்பகுதியில்கூடப் பெரிய குடும்பங்கள் இருப்பதற்குச் சாதக 
மான நிலவரங்கள் நிலவின . 

1820 முதல் 1860 வரையில் மிகுதியான மக்கள் அமெரிக்காவில் 
புதிதாகக் குடியேறினர் . அக்காலப் பகுதியில் இறப்பு விகிதமும் 
பிறப்பு விகிதத்தைவிடக் குறைவாயிருந்தது . மேலும் தொழிற்புரட்சி 
ஏற்பட்டு , தொழில்வளம் பெருகி வர்த்தகம் வளர்ந்து , வேலை வாய்ப் 
புகள் பெருகின. இவற்றின் காரணமாக மக்கள் தொகை மேலும் 
வளர்ந்தது . 1860 - ல் அமெரிக்க நாட்டு மக்கள் தொகை 31,443,321 
ஆகும் . 19 ஆம் நூற்றாண்டின் முதற் பாதியில் அமெரிக்க மக்கள் 
தொகையின் ஒரு முக்கிய அம்சம் ஆண்டுதோறும் 34 சதவிகிதம் 
அதிகரித்து , இருபதாண்டுகளுக்கொரு முறை தன்னைத்தானே இரட் 
டிப்பு செய்துகொண்டமை ! 

1790 - ல் இருந்த மக்களில் 94 சதவிகிதத்தினர் பழைய பதின் 
மூன்று காலனிகளின் அட்லான்டிக் சரிவிலும் , கால் மில்லியனுக்கும் 
குறைவான மக்கள் அலகனிஸ் ( Alleghenies ) பகுதிக்கே மேற்கிலும் 
வசித்து வந்தனர் . ஆனால் , 1820 - ல் , 73 சதவிகித மக்கள் அட்லான் 
டிக் சரிவிலும் , 27 சதவிகிதத்தினர் அலகனிஸ் மலைத்தொடருக்கு 
மேற்கேயும் இருந்தனர் . அலகனிஸ் மலைப்பகுதிக்கு மேற்கே மக்கள் 
தொகை மென்மேலும் கூடியது ; 1850 - ல் அங்கே யிருந்த மக்கள் 
தொகை அளவு , மொத்த மக்கள் தொகையில் சுமார் 50 சதவிகித 
மாகும் . காலப்போக்கில் , அப்பலாச்சியன் பகுதிகளிலும் , கரையோர் 
மாநிலங்களிலும் மக்கள் தொகை பெருகலாயிற்று . கிழக்குப் பகுதி 
களிலிருந்த மக்கள் நாட்டின் மேற்குப் பகுதிகளுக்குச் சென்று 
குடியேறுவதில் அக்கறை காட்டினர் . தென்னாட்டு மக்களும் மேற்குப் 
பிரதேசங்களில் மிகுதியாகக் குடியேறினர் ; இவர்களில் பெரும் 
பாலோர் தென் கரோலினா, வர்ஜீனியா , வடகரோலினா, ஜியார்ஜியா , 
நியூ இங்கிலாந்து ஆகிய மாநிலங்களைச் சார்ந்தவர்களாவர் . 
இதனால் , பருத்தி உற்பத்தி அங்கே சுணங்கி , மேற்குப் பகுதிக்குப் 
பரவியது . 


10 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


19 ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு நகரங்களின் வளர்ச்சி குறைவே . 
அவற்றில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கையும் குறைவே . உதாரண 
மாக , 

1780 - ல் 8,000 மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையை 
உடைய நகரங்கள் ஐந்தே இருந்தன . அவை : நியூயார்க் , போஸ்டன் , 
ஃபிலடெல்ஃபியா , சார்லஸ்டன் , பால்டிமோர் என்பன . இவ்வைந்து 
நகரங்களிலிருந்த மக்கள் அளவு மொத்த மக்கள் தொகையில் 2.7 
சதவிகிதமேயாகும் . ஆனால் , போகப்போக நகரங்களின் எண்ணிக் 
கையும் , நகரங்களின் மக்கள் தொகையும் கூடுதலாயின . 8000 பேர் 
களுக்கதிகமான மக்கள் தொகையை உடைய நகரங்கள் 1860 - ல் 
141 இருந்தன ; இவற்றில் வாழ்ந்த மக்களின் அளவு மொத்த மக்கள் 
தொகையில் 16.1 சதவிகிதம் எனலாம் . நகரங்களுக்குச் சென்று 
மக்கள் மிகுதியாகக் குடியேறியமைக்குக் காரணங்கள் தொழிற் 
சாலையமைப்பு வளர்ச்சி , போக்குவரத்து முன்னேற்றம் முதலியவை . 
பெருவாரியான மக்கள் மேற்குநோக்கிச் சென்றமையாலும் , நிலங் 
களை மறந்து நகரங்களுக்குச் சென்று தங்கியமையாலும் , கிராமப் 
புறங்களின் மக்கள் தொகை குறைந்துபோயிற்று . புதிய நகரங்கள் 
தோன்றிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் பழைய நகரங்களும் 
விரிவடைந்து வந்தன . அளவுக்குமீறி விரிந்த நகரங்களில் குடியிருப் 
புப் பிரச்சினைகள் தோன்றின ; சேரிகள் உருவாயின ; ஆரோக்கிய 
மற்ற சூழல்கள் ஆரம்பமாயின . 


குடியிறக்கம் 

அமெரிக்காவில் மக்கள் தொகை பெருகியமைக்குக் குடியிறக்கத் 
திற்கும் ( Immigration ) ஒரு பங்குண்டு . 1825 ஆம் ஆண்டு வரையில் 
குடியிறக்கக்காரர்களின் எண்ணிக்கை ஆண்டு ஒன்றுக்கு 10,000 - க்கும் 
குறைவாகவே இருந்தது . ஆனால் , அவ்வாண்டிற்குப் பிறகு குடி 
யிறக்கம் மும்முரமடைந்தது என்றறிகிறோம் . உதாரணமாக , 1832 
முதற்கொண்டு ஆண்டுதோறும் சுமார் 60,000 வெளி நாட்டவர் 
அமெரிக்காவிற்கு வந்து குடிபுகுந்தனர் . 1845-1850 காலப் பகுதியில் 
குடியிறக்கம் மேலும் அதிகரித்தது . இதற்கு முக்கியக் காரணங்கள் : 
1845 , 1846 ஆம் ஆண்டுகளில் ஐரோப்பாவில் கடுமழை பெய்து விவசா 
யம் பாதிக்கப்பட்டமை ; புரட்சிகள் ஏற்பட்டு சொத்துச் சுகங்களுக் 
குப் பாதுகாப்பு அரிதாகிப் போனமை ; அயர்லாந்தில் உருளைக் 
கிழங்கு பஞ்சம் உண்டாகியமை . “ அமெரிக்காவில் குடியிறக்கம் 
பெருகியதற்குக் காரணம் அங்கே வளமும் செழிப்பும் வற்றாதிருந் 
தமையும் , ஐரோப்பாவில் அரசியல் கொந்தளிப்புகள் தோன்றி 
யனமயுமே என்கிறார் ஃபால்க்னர் ( Faulkner ) . 


1860 ஆம் ஆண்டிற்கு முன்னர் குடியேறியவர்களில் பாதிப் 
பேருக்குமேல் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்களாவர் . குறிப்பாக 


இயற்கைச் சாதனங்களும் மக்கள் தொகையும் 


11 





அயர்லாந்தைச் சார்ந்தவர்களாவர் . மூன்றில் ஒரு பகுதியினர் 
ஜெர்மனியைச் சேர்ந்தவர்களாவர் . இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள் 
நாட்டின் வடகிழக்குப் பகுதியில் தங்கினர் ; அயர்லாந்தைச் சேர்ந் 
தவர்கள் பெரும்பாலும் நகரங்களில் குடியேறினர் . ஜெர்மனி நாட் 
டவரில் 50 சதவிகிதத்தினர் அப்பலாச்சியன் மலைத்தொடருக்கு 
மேற்கே விவசாயத்தில் ஈடுபட்டனர் ; மீதிப் பேர் எல்லைப்புறங்களில் 
விவசாயத்தை மேற்கொண்டனர் . 


1890 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அமெரிக்காவில் குடிபுகுந்தோர் 
பெரும்பாலும் தெற்கு ஐரோப்பாவிலிருந்து வந்தோராவர் ; அரை 
மில்லியன் மக்கள் இத்தாலியிலிருந்தும் , 4 மில்லியன் மக்கள் ஆஸ் 
திரியா மற்றும் ஹங்கேரியிலிருந்தும் , 4 மில்லியன் மக்கள் போலந்து 
மற்றும் ரஷ்யாவிலிருந்தும் வந்திருந்தனர் . தெற்கு ஐரோப்பாவில் 
ஏற்கெனவே மக்கள் தொகை அதிகமாயிருந்தது . அந்நிலையில் செக் 
நாட்டவர் , போலந்துக்காரர்கள் , யூதர்கள் ஆகியோரை எதிர்த்து 
ஆர்ப்பாட்டங்களும் கலகங்களும் ஏற்பட்டன . மேலும் , சில பகுதி 
களில் இராணுவப் பணியும் கடுமை மிகுந்ததாயிருந்தது . எனவே , 
தெற்கு ஐரோப்பிய மக்கள் அமெரிக்காவிற்கு ஓடிவந்து குடியேறிய 
தில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை . மக்கள் இவ்வாறு தாமாகவே நாட்டில் 
வந்து குடியேறிக்கொண்டிருந்த தருணத்தில் அமெரிக்கத் தொழிற் 
சாலைகளில் வேலை செய்வதற்கு ஏராளமான பேர் தேவைப்பட்டனர் . 
எனவே குடியிறக்கக்காரர்கள் தடையின்றி நாட்டிற்கு வந்துகொண் 
டிருந்தனர் . அவர்கள் செல்ல விரும்பும் இடங்களுக்குத் தாம் 
குறைந்த கட்டணங்களில் ஏற்றிச் செல்லத் தயாராயிருப்பதாக 
அமெரிக்க ரயில்வேயும் கப்பல் கம்பெனிகளும் விளம்பரங்கள் கூட 
செய்தன. 


1900 ஆம் ஆண்டிற்குப் பிறகு கனடா , மெக்சிகோ ஆகிய நாடு 
களிலிருந்தும் பலர் அமெரிக்காவிற்கு வரத் தொடங்கினர் . மெக்சி 
கோவைச் சேர்ந்தவர்கள் டேக்சாஸ் , அரிசோனா, நியூ மெக்சிகோ , 
கலிஃபோர்னியா முதலிய பகுதிகளில் இருந்த பருத்தி மற்றும் எண் 
ணெய்த் தொழிற்சாலைகளில் வேலைக்குச் சேர்ந்தனர் ; 1930 - ல் இப் 
பகுதிகளிலிருந்த மெக்சிகோக்காரர்களின் எண்ணிக்கை முக்கால் 
மில்லியன் ஆகும் . கனடியர்களில் பெரும்பாலோர் மரத் தொழிற் 
சாலைகளிலும் , நெசவுத் தொழிற்சாலைகளிலும் வேலைக்கமர்ந்தனர் . 


அண்மைக் காலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி 

உள்நாட்டுப் போரின் விளைவாக அமெரிக்க மக்கள் தொகை 
வளர்ச்சி வீதம் 

பாதிக்கப்பட்டது . போரில் உயிரிழந்தோரின் 
எண்ணிக்கை 1 மில்லியனுக்கும் மிகுதியாக இருக்கும் என மதிப்பிடப் 


12 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பட்டது . உள்நாட்டுப் போருக்குப் பிறகு பிறப்பு விகிதமும் குறைய 
லாயிற்று . போருக்கு முந்திய காலங்களில் இருந்துவந்த பிறப்பு 
விகிதம் 3.5 % ஆகும் . ஆனால் போருக்குப் பிறகு இது 2 % ஆகக் 
குறைந்தது . 1900 ஆம் ஆண்டில் இதே நிலை தென்பட்டது . 
வாழ்க்கைத்தரம் உயர்ந்தமை காரணமாகப் பிறப்பு விகிதம் குறைய 
லாயிற்று என்று பொருளாதார இயலார் சுட்டிக் காட்டுகின்றனர் . 
குடும்பத்தை அளவோடு வைத்துக்கொண்டால் வளமோடு வாழலாம் 
என்ற கொள்கை , மகளிரிடை யே பொருளாதாரச் சுதந்திர உணர்வு 
வளர்ந்தமை , வாழ்க்கைச் செலவுகள் கூடியமை - இவை காரணமாக 
இருபதாம் நூற்றாண்டிற்கு முன்னால் பிறப்பு விகிதம் மிதமாயிருந் 
தது . ஆனால் , பிறப்பு விகிதம் தான் குறைந்ததே தவிர குடியிறக்கம் 
குறையவில்லை . எனவே , மொத்த மக்கள் தொகை வளர்ந்து 
கொண்டேதான் வந்தது . 1900 - க்கும் 1950 - க்கு மிடையில் அமெரிக்க 
மக்கள் தொகை இருமடங்காகப் பெருகியது . பிறப்பு விகிதம் 
குறைந்தமையை அடிப்படையாகக் கொண்டு , 1930 ஆம் ஆண்டிற் 
குப் பிறகு அமெரிக்க மக்கள் தொகை மேலும் வளராமலும் 
மாறாமலுமிருக்கும் எனப் பல பொருளாதார அறிஞர்கள் கருதினர் . 
அவர்களது கருத்தைப் பொய்யாக்கும் முறையில் இரண்டாவது 
உலகப் போருக்குப் பிறகு பிறப்பு விகிதம் உயர்ந்து மக்கள் தொகை 
விரைவாகப் பெருகிற்று . 1959 - ல் அமெரிக்க மக்கள் தொகை 
177 மில்லியன் ஆகும் . 1975 ஆம் ஆண்டில் அமெரிக்க மக்கள் 
தொகை 220 மில்லியனுக்கும் கூடுதலாயிருக்கும் என எதிர்பார்க்கப் 
படுகிறது . 


+ 


19 ஆம் 

நூற்றாண்டிற்கு முன்னர் மக்கள் நெருக்கமிகுந்த 
பிரதேசங்கள் நாட்டின் மேற்குப் பகுதி மா நிலங்களாகும் . 1900 ஆம் 
ஆண்டிற்குப் பிறகு தெற்குப் பகுதி மாநிலங்களிலும் , பிறகு 
இல்லினாய்க்கு வடக்கு மற்றும் வடமேற்குத் திசையில் உள்ள பகுதி 
களிலும் மக்கள் தொகையின் கணிசமான பகுதி காணப்பட்டது . 
இருபதாம் நூற்றாண்டின் பிற்பாதித் தொடக்கத்தில் ஜன நெருக்கம் 
மிகுதியாயிருந்தவை கிழக்குக் கடற்கரை மற்றும் மத்திய மேற்கு 
மாநிலங்கள் ஆகும் . 1958 - ல் மத்திய அட்லான்டிக் பிரதேசத்தில் 
33 மில்லியன் மக்களும் , கிழக்கு வடக்கு - மத்தியப் பிரதேசத்தில் 
36 மில்லியன் மக்களும் இருந்தனர் ; இது நாட்டின் மொத்த மக்கள் 
தொகையில் 40 சதவிகிதமாகும் . அதே நேரத்தில் , பசிபிக் பகுதியில் 
19 மில்லியன் மக்களும் , எட்டு மலைப்பிரதேச மா நிலங்களில் 
6 மில்லியன் மக்களும் இருந்தனர் . 1950 ஆம் ஆண்டில் நியூ 
இங்கிலாந்து , மத்திய அட்லான்டிக் மாநிலங்கள் போன்ற வடகிழக் 
குப் பகுதிகளில் சதுர மைலுக்கு 241.2 பேர் என்ற நிலையும் , மலைப் 
பிரதேச மாநிலங்கள் பசிபிக் மாநிலங்கள் ஆகியவை உட்பட்ட 


இயற்கைச் சாதனங்களும் மக்கள் தொகையும் 


13 


மேற்குப் பகுதியில் சதுர மைலுக்கு 16.6 பேர் என்ற நிலையும் காணப் 
பட்டது . நாட்டின் மற்றப் பகுதிகளில் மக்கள் சதுர மைலுக்கு 
50 அல்லது 60 பேர் என்ற அளவில் இருந்து வந்தனர் . 


1900 - ல் மொத்த மக்கள் தொகையில் 60 சதவிகிதத்தினர் 
கிராமப் புறங்களில் வசித்தனர் . ஆனால் , 1950 ஆம் ஆண்டிலோ 
36 சதவிகிதத்தினர் கிராமப் புறங்களிலும் , 64 சதவிகிதத்தினர் 
நகரங்களிலும் வசித்து வந்தனர் ; அவ்வாண்டில் 4,741 நகரங்கள் 
அமெரிக்காவிலிருந்தன ; இவற்றில் 3,500 க்கு மேற்பட்ட நகரங்கள் 
ஒவ்வொன்றிலும் வாழ்ந்த மக்கள் தொகை 10,000 - க்கும் கூடுத 
லாகும் . 


1900 ஆம் வருடத்தில் அமெரிக்காவிலிருந்த குடும்பங்களின் 
எண்ணிக்கை 16 மில்லியன் ஆகும் . இது 1950 - ல் 44 மில்லியனுக்கும் , 
1958 - ல் 50 மில்லியனுக்கும் உயர்ந்தது . இரண்டு அல்லது இரண் 
டுக்கு அதிகமான நபர்களை உடைய குடும்பங்களின் எண்ணிக்கை 
1950 - க்குப் பிறகு 11.4 சதவிகிதம் அதிகரித்துள்ளது . குடும்பங்களின் 
எண்ணிக்கை மிகுதியாகின்றபோது , பல்வேறு பண்டங்களுக்கான 
தேவையும் மிகுதியாவது இயற்கையே . எனவே , குடும்பங்களின் 
எண்ணிக்கை அண்மைக் காலங்களில் துரிதமாக வளர்ந்தமை காரண 
மாக வீடுகள் , வீட்டுச் சாமான்கள் , மின்சாரம் , வாயு , தொலைபேசி , 
டெலிவிஷன் ஆகியவற்றிற்கான தேவை பெருமளவில் அதிகரித் 
துள்ளது . வீடுகளுக்கான தேவை மிகவும் விரிவடைந்திருப்பதன் 
காரணமாக , வீடுகட்டுந் தொழில் நிகழ் காலங்களில் மும்முரமடைந் 
துள்ளது . இரண்டாவது உலகப் போருக்குப் பிறகு பொருளாதார 
நடவடிக்கை உயர் மட்டத்திற்குச் செல்லக் காரணமாயிருந்தவற்றில் 
புதிய குடியிருப்புக் கட்டடத் தொழில் வளர்ச்சி ஒன்றாகும் என் 
கிறார் பி . ஜி . ஃபிஷ்மேன் ( B. G. Fishman ) . 


மக்கள் தொகை வளர்ந்தமையோடு தொழிலாளர் தொகையும் 
வளர்ந்துள்ளது . 1947 - ல் 62 மில்லியனாக இருந்த அமெரிக்கத் தொழி 
லாளர் தொகை 1959 - ல் 72 மில்லியனாயிற்று . சிவிலியன் தொழி 
லாளர் அணி ( civilian labour force யில் 69 மில்லியன் பேர் இருந் 
தனர் . இவர்களில் 5.5 சதவிகிதத்தினர் வேலை வாய்ப்பின்றியிருந்து 
வந்தனர் . வேலையிலிருந்த 65-5 மில்லியன் பேர்களில் 9 சதவிகிதத் 
தினர் விவசாயத் தொழிலிலும் , 91 சதவிகிதத்தினர் - அதாவது 59.7 
மில்லியன் நபர்கள் - விவசாயமல்லாத வேறு துறைகளிலும் வேலைக் 
கமர்ந்திருந்தனர் . விவசாயத்தில் வேலையிலிருந்தோரின் தொகை 
1950 முதல் 1959 வரை , ஆண்டுதோறும் குறைந்துகொண்டே வந்தது 
என்பது இங்கே குறிப்பிடத் தகுந்தது . ஆனால் , விவசாயமல்லாத 


14 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


வேறு தொழில்களில் உள்ள தொழிலாளரின் தொகை பெருகிக் 
கொண்டே யிருந்தது . 


அண்மைக் காலங்களில் உழைப்போர் அணி பெருகியமைக்கு இரு 
காரணங்கள் இருக்கின்றன . முதலாவதாக , உழைப்பிலிருந்து ஓய்வு 
பெறும் வயோதிகர் தொகையைவிட , படிப்பை முடித்துக்கொண்டு 
உழைப்பை நாடிவரும் இளையோர் தொகை கூடுதலாக இருத்தல் : 
இரண்டாவதாக , உழைப்பதற்கு மகளிர் மென்மேலும் கூடுதலான 
அளவில் வந்துகொண்டிருத்தல் . எதிர்காலத்தில் இவ்விரு வகைப் 
போக்கும் வலிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது . எனவே , 
உழைப்போர் அணி மேலும் பெருகும் என்பதில் ஐயமில்லை . 1970 - ல் 
நாட்டில் இருந்த தொழிலாளர் தொகை 87 மில்லியன் ஆகும் . இதில் 
30 மில்லியன் மகளிர் இருந்தனர் . 


2. அமெரிக்கப் புரட்சி 
( The American Revolution ) 


பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து அமெரிக்க மக்கள் தொடுத்த 
விடுதலைப் போர் அமெரிக்கப் புரட்சியாகும் . அரசியல் , பொருளா 
தார , சமூக சக்திகள் ஒருங்கே இணைந்தமையால் எழுந்ததே இச் 
சுதந்திரப் போராட்டம் . இரு வேறு பிரிவினரின் பொருளாதார 
நலன்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் அமெரிக்கப் புரட்சி . இங்கி 
லாந்திற்கும் அதன் காலனிகளுக்கும் இடையில் தோன்றிய பொருளா 
தாரப் போட்டி ஒன்றுதான் அமெரிக்கப் புரட்சி வெடித்திடுவதற்குக் 
காரணம் என்று கருதிவிடக்கூடாது . புரட்சி உருவாகியதற்குப் பல 
காரணங்கள் இருந்தன . தமது சூழ்நிலைக்குப் புறம்பாயிருந்த சமூக 
அரசியல் அமைப்பை எதிர்த்து அமெரிக்க நாடு செய்த கிளர்ச்சியைத் 
தான் உலக சரித்திரம் அமெரிக்கப் புரட்சி என்று பெயரிட்டழைத்தது . 
பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடுங்கோன்மை நிறைந்த வழிமுறை 
களுக்குக் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புரட்சி கிளம்பிற்று . அது 
தோன்றியதற்குக் காரணங்களாக அமைந்தவற்றில் இடம் பெற 
றவை பலப்பல . 


புரட்சிக்கான பொருளாதாரக் காரணங்கள் 

மெர்க்கண் ட லிசக் கொள்கை : பதினாறு , பதினேழு , 
பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் 

செல்வாக்கு மிக்கதாயிருந்து 
வந்த மெர்க்கண்டலிசக் ( Mercantilism ) கொள்கையே இங்கி 
லாந்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் பொருளாதாரப் 
போட்டி 

ஏற்படக் காரணமாய் அமைந்திருந்தது . காலனி 
வல்லரசுகள் எல்லாம் அக்காலத்தில் மெர்க்கண்டலிசக் கொள்கை 
யையே பின்பற்றி வந்தன . சாதக வாணிபச் செலுத்து நிலையை 
( Favourable balance of payments ) யும் பொருளாதாரச் சுதந்தி 
ரத்தையும் வளர்த்து , பலமும் செல்வமும் உடைய சுதந்திர 


16 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தேசீயப் பேரரசுகளை நிறுவுவதே மெர்க்கண்டலிசத்தின் நோக்கம் . 
மெர்க்கண்டலிசக் கொள்கையின் ஆதரவாளர்கள் , சொந்த நாட்டுக் 
கப்பல் தொழிலை வளர்க்கவேண்டும் , தொழில் துறையில் தன்னிறைவு 
ஏற்படத் தாய்நாட்டுத் தொழில்களுக்குப் பாதுகாப்பு வழங்க 
வேண்டும் , பொறிசெய் தொழிலுக்குத் தேவையான கச்சாப் 
பொருட்களை யளிக்கும் வேளாண்மைத் தொழிலைப் பலப்படுத்த 
வேண்டும் , சாதக வாணிப இருப்பு நிலையை உருவாக்கிப் பண்டங் 
களுக்கு மாற்றாகப் பிற நாடுகளிடமிருந்து விலையுயர்ந்த பொன்னையும் 
வெள்ளியையும் பெற்று நாட்டை விலைமிக்க உலோகங்களால் 
நிரப்பிடவேண்டும் என்பனவற்றில் குறியாயிருந்தனர் . மெர்க்கண்ட 
லிசத் திட்டம் தாயகத்தின் நலனையே முக்கியமாகக் கருத்தில் கொண் 
டிருந்தது . தாயகத்தின் பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்து 
வதே காலனிகளின் கடமை என வலியுறுத்தப்பெற்றது . தாயகத்தில் 
கிடைக்காத கச்சாப் பொருட்களைத் தயாரித்தளித்து , தாயகத்திட 
மிருந்து பொறிசெய் பொருட்களை வாங்கிப் பயன்படுத்துவதே 
காலனிகளின் 

பொறுப்பு எனக் கூறப்பட்டது . சுருங்கக்கூறின் , 
தாயகத்தின் நலத்திற்கெனத் தமது நலத்தைத் தியாகம் செய்ய 
காலனிகள் முன்வரவேண்டும் ; இவ்வாறு செயல்படும்போது காலனி 
களின் நலமும் பாதுகாக்கப்பெற்றால் மிகவும் நல்லது . மாறாக , 
பாதிக்கப்பெற்றால் தாயகத்தின் நலனையே பெரிதெனக் கொள்ள 
வேண்டும் . 


மெர்க்கண்டலிசக் கொள்கை பதினாறாம் நூற்றாண்டிலேயே இங்கி 
லாந்தில் அடி எடுத்து வைத்தது . என்றாலும் கிராம்வெல் காலத்திற்குப் 
பிறகு தான் இக் கோட்பாட்டை ஆதரித்துச் சட்டங்கள் இயற்றப் 
பட்டன . 1651 - ல் இயற்றப்பட்ட முக்கிய கடற் கடவுச் சட்டங்களின் 
( Navigation Acts) அம்சங்கள் வருமாறு : ( a) ஆசிய , ஆப்பிரிக்க , 
அமெரிக்க நாடுகள் தமது பண்டங்களை இங்கிலாந்து அல்லது அதன் 
குடியேற்ற உரிமை நாடுகளுக்கு ( Dominions ) அனுப்பும்போது ஆங்கி 
லேயக் கப்பல்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் . ( b ) ஐரோப்பிய 
நாடுகளிலிருந்து இங்கிலாந்து அல்லது அதன் குடியேற்ற உரிமை 
நாடுகளுக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் ஆங்கிலேயக் கப்பல்கள் 
அல்லது பண்டங்களை அனுப்பி வைக்கும் நாடுகளின் கப்பல்களில் 
தான் கொண்டு வரப்படவேண்டும் . ( c ) வெளி நாடுகளிடமிருந்து 
வரும் பண்டங்கள் இங்கிலாந்துக்கே நேரடியாக எடுத்துவரப் பெற 
வேண்டும் . இச்சட்டத்தின் உட்கருத்து இங்கிலாந்துக்கு அல்லது 
காலனி கப்பற்காரர்களுக்குப் பண்டங்களை ஏற்றிச் செல்லும் முழு 
உரிமையை - சர்வாதீனத்தை- வழங்குதல் . இச்சட்டத்தை 1660 - ல் 
இயற்றப்பட்ட மற்றொரு சட்டம் வலிவுபடுத்தியது . 1660 ஆம் 
ஆண்டின் சட்டம் , ஆங்கிலேயக் கப்பல் தொழிலை வளர்க்க முயன் 


அமெரிக்கப் புரட்சி 


17 


றதோடன்றி காலனிகளின் வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்தி 
அவற்றின் அங்காடிகளை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின்கீழ்க் கொண்டுவர 
முற்பட்டது . ஆசிய , ஆப்பிரிக்க , அமெரிக்க நாடுகளின் ஆங்கிலேயத் 
தோட்டங்களில் விளையும் சர்க்கரை , புகையிலை , பருத்தி , கம்பளி , 
இஞ்சி ஆகியவை இங்கிலாந்திற்கே அனுப்பப்படவேண்டும் என்று 
இச்சட்டம் கூறியது . இப்பட்டியலில் தார் , சணல் , டர்பண்டைன் 
முதலியவை 1706 - ல் இடம் பெற்றன . பிறகு இப் பட்டியலில் அரிசி 
சேர்த்துக்கொள்ளப்பட்டது . 1721 - ல் செம்பு , தோல் வகைகள் 
இடம் பெற்றன . 1733 - ல் வெல்லப்பாகும் , 1764 - ல் இரும்பு , பட்டு 
முதலியனவும் இடம் பெற்றன . வட ஐரோப்பாவில் இங்கிலாந்தைத் 
தவிர வேறு எந்த நாட்டுடனும் ஏற்றுமதி வியாபாரம் செய்ய 
முடியாத நிலை காலனிகளுக்கு ஏற்பட்டது . காலனிகளின் வர்த்தகச் 
சுதந்திரம் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டது . காலனிகளின் 
ஏற்றுமதிகளைக் கட்டுப்படுத்தியதோடு பிரிட்டன் அமைதி கொள்ள 
வில்லை ; இறக்குமதிகளைக் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் மேற் 
கொண்டது . 1663 ஆம் வருடம் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின்படி , 
ஐரோப்பாவிலிருந்து வரும் பொருட்கள் காலனிகளுக்கு இங்கிலாந்து 
வழியேதான் செல்லவேண்டும் ; அதோடு இங்கிலாந்திலோ அல்லது 
காலனிகளிலோ கட்டப்பெற்ற கப்பல்களில் தான் செல்லவேண்டும் . 
இறக்குமதிகளையும் , ஏற்றுமதிகளையும் கட்டுப்படுத்தியதோடு திருப்தி 
யடையாது , காலனிகளின் பொறிவழித் தொழில்களையும் கட்டுப் 
படுத்தும் முயற்சியில் பிரிட்டன் இறங்கியபோதுதான் காலனிகள் 
மனம் வெதும்பின . போஸ்டன் அரசிதழ் ( Boston Gazette) என்ற 
போஸ்டன் தினத்தாள் ஒன்று 1765 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 29 ஆம் 
நாள் ஒரு காலனிஸ்டுக்கு பித்தானையோ , செருப்பையோ அல்லது 
செருப்பாணியையோ செய்கின்ற உரிமை கிடையாது - என்று 
குறிப்பிட்டது . 


இங்கிலாந்துக்கும் அதன் காலனிகளுக்குமிடையில் ஏற்பட்ட 
பொருளாதார மோதல்களில் செலாவணிக் கொள்கை பற்றியதும் 
ஒன்றாகும் . காலனிகளில் அவ்வப்போது புழங்கிய ஆங்கிலேய , 
போர்த்துகீசிய அல்லது ஸ்பானிஷ் நாணயங்கள் உடனுக்குடன் 
மறைந்து இங்கிலாந்துக்குச் சென்றுவிடும் . இதற்குக் காரணம் , 
வாணிபக் கொடுக்கல் நிலை காலனிகளுக்குப் பாதகமாகவும் இங்கி 
லாந்துக்குச் சாதகமாகவும் இருந்தமைதான் . உலோக நாணயங்கள் 
இப்படி உடனுக்குடன் மறைந்துகொண்டேயிருந்தால் வர்த்தகம் 
நடைபெறுவது எப்படி ? எனவே வர்த்தகத் தேவைகளைப் பூர்த்தி 
செய்வதற்காக காலனிஸ்டுகள் சிப்பிமணிகளையும் , கிடங்கு ரசீதுகளை 
யும் பணமாகப் பயன்படுத்தினர் . இறுதியில் காகிதப் பணங்களைப் 
புழக்கத்திற்குக் கொண்டுவருவது தவிர்க்க முடியாததாயிற்று , முதன் 


18 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


முதலில் மாசசூசெட்ஸ் ( Massachusetts ) 1690- ல் காகிதப் பண முறை 
யைத் துவக்கி வைத்தது . நியூயார்க் , ரோட்ஜலந்து , நியூஜெர்சி , 
நியூஹாம்ஷைர் , கனெக்டிகட் ஆகியவை அடுத்து காகிதப் பணத்தை 
வெளியிட்டன ; மற்றக் காலனிகள் அவற்றைப் பின்தொடர்ந்தன . 
உள்நாட்டுப் பணத் தேவைக்கு அதிகமான அளவில் காகிதப் பணம் 
வெளி வந்தமையால் அதன் மதிப்பில் இறக்கம் காணப்படலாயிற்று . 
இதற்கிடையில் அடமானங்கள் மற்றும் எஸ்டேட்டுகள் மீது காகிதப் 
பணத்தைக் கொடுக்கும் கடன் பாங்குகள் ( loan Banks) மாசசூசெட் 
ஸில் தோன்றின . ஆனால் இவை வெற்றிகரமாகச் செயல்படுவதற்கு 
முன்னரே , 1741 - ல் பாராளுமன்றம் குறுக்கிட்டு , 1720 ஆம் வருடத்திய 
பபிள் சட்டத்தைப் ( Bubble Act ) பயன்படுத்தி இந்தக் கடன் பாங்கு 
களை ஒழித்துக் கட்டியது . ஆங்கிலேயக் கடன் ஈவோர்களின் நலன் 
களைப் பாதுகாக்கும் எண்ணத்தில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் , 
காகிதப் பணம் வெளியிடும் உரிமையைக் காலனிகளிடமிருந்து 
பறிக்கும் சட்டங்களை இயற்றியது . இங்கிலாந்தின் இந்தப் போக் 
கின் காரணமாக அதிருப்தி விதைகள் அமெரிக்காவில் ஊன்றப் 
பட்டன . 


இவ்வாறாக , பிரிட்டிஷ் அரசால் பின்பற்றப்பட்டு வந்த மெர்க் 
கண்டலிசக் கொள்கையின் திட்டங்களும் அம்சங்களும் அமெரிக்கப் 
பொருளாதாரத்தைச் சீர்குலையச் செய்வனவாய் அமைந்திருந்தன. 
குறிப்பாக , 1763 ஆம் ஆண்டிற்குப் பிறகு குறைபாடுகள் வளர்ந்தன . 
இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்குமிடையில் சச்சரவுகள் அதிகரித் 
தன . புரட்சி உண்டாவதற்கான சூழ்நிலைகள் தோன்றின . மெர்க் 
கண்டலிசம் 

ஒரு தவறான கோட்பாடு ....... அமெரிக்காவிலிருந்த 
ஆங்கிலேயக் காலனிகள் இதற்கு முதலடி கொடுத்தன என்று 
ஃபால்க்னர் கூறியுள்ளார் . 


தீவிரம் நிறைந்த கொள்கையும் சட்டங்களும் 

பிரிட்டிஷ் நலன்களை நன்கு பாதுகாத்து , காலனிகளின் பொரு 
ளாதார வாழ்வைப் பிரிட்டனுக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்ற 
ஆங்கிலேயரின் கொள்கை 1783 ஆம் ஆண்டிற்குப் பிறகு தீவிரம் 
அடைந்தது . இங்கிலாந்தின் தலைசிறந்த இராஜ தந்திரியான வில்லியம் 
பிட் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பலத்தைப் பெருக்குவதில் கண்ணும் 
கருத்துமாயிருந்தார் . பிரிட்டனின் சர்க்கரைத் தொழிலைப் பாது 
காப்பதில் பெரும் அக்கரை காட்டினார் . இவ்வக்கரை விளைவாக மேற் 
கொள்ளப்பட்ட பல நடவடிக்கைகள் காலனிகளுக்குப் பாதகமாக 
அமைந்ததால் காலனிகளிடத்தில் வெறுப்புணர்ச்சிகள் உண்டாயின . 
தற்கிடையில் அமெரிக்கக் காலனிகளைப் பிரிட்டிஷ் அரசின் நேரடிக் 


அமெரிக்கப் புரட்சி 


19 


கால 


கண்காணிப்பின் கீழ்க் கொண்டுவர வேண்டும் 

என்றும் , 
னிஸ்டுகள் அவர்களது பாதுகாப்பிற்காகும் யுத்தக் கடன்களை 
அடைக்கப் பணம் தரவேண்டும் என்றும் பிரதம மந்திரி கிரென்வில் 
( Grenville ) விழைந்தார் . இந்த விழைவு காரணமாக வாணிபச் 
சட்டங்களை இன்னும் சற்றுத் தீவிரமாக அமல் செய்தனர் . வெல்லப் 
பாகு சட்டத்தின் மூலம் காலனிகளிடமிருந்து கிடைக்கும் வருமானத் 
தைப் பெருக்கினர் . புதிய ஏகாதிபத்தியத்தோடு பழைய வர்த்தகக் 
கொள்கையைச் செயற்படுத்த முயன்ற முயற்சியே புரட்சி தோன்று 
வதற்கான காரணங்களில் தலையானது என்று ஃபால்க்னர் கூறி 
யுள்ளார் . இங்கிலாந்தின் கொள்கை காலனிகளுக்ரு உண்மையி 
லேயே ஊறுவிளைவிப்பதாயிருந்தது . 

எதிர்ப்பு 

உடனே 
கிளம்பிற்று . 


எனவே 


பலா 


1764 - ல் இயற்றப்பட்ட சர்க்கரைச் சட்டப்படி ( Sugar Act) , 
1733 - ல் இயற்றப்பட்ட மொலாசஸ் சட்டத்தின்கீழ் விதிக்கப்பட்ட 
வரிகள் பாதியாகக் குறைக்கப்பட்டன , ஆனால் சர்க்கரை , இண்டிகோ , 
காபி , பட்டு வகைகள் , திராட்சை ரசம் ஆகியவை மீது வரிகள் 
விதிக்கப்பெற்றன . உடனே நியூ இங்கிலாந்திலும் மத்திய காலனி 
களிலும் பொருளாதார மந்தம் தலைகாட்டியது ; தெற்கில் இதன் 

பலன்கள் தோன்றலாயின . சர்க்கரைச் சட்டத்தைத் 
தொடர்ந்து , முத்திரைச் சட்டம் ( Stamp Act ) என்ற ஒரு சட்டம் 
1765 - ல் இயற்றப்பட்டது . இச்சட்டத்தின்படி லைசென்சுகள் , ஒப்பந் 
தங்கள் , உயில்கள் , செய்தித் தாள்கள் , துண்டுப் பிரசுரங்கள் முதலிய 
வற்றிற்கு } பென்னியிலிருந்து 10 பவுன் வரையில் மதிப்புள்ள 
முத்திரைத் தலைகளை வாங்கி ஒட்டவேண்டும் . சர்க்கரைச் சட்டத் 
தைத் தொடர்ந்து நடைமுறைக்கு வந்த முத்திரைச் சட்டடம் காலனி 
களில் பலத்த அதிருப்தியை ஏற்படுத்தியது . இச் சட்டத்தை எதிர்த் 
துத் தரப்பட்ட மனுக்களும் , நடைபெற்ற கிளர்ச்சிகளும் தோல்வி 
யுறவே இச்சட்டம் திரும்பப் பெறும் வரையில் ஆங்கிலப் பொருட் 
களைப் பகிஷ்கரிப்பது என வர்த்தகர்கள் முடிவெடுத்தனர் . இதனால் 
ஆங்கிலேய வர்த்தகர்களும் , பொறிவழித் தொழிலதிபர்களும் 
பெரிதும் பாதிக்கப்பட்டனர் . அதனால் , பிரிட்டிஷ் அரசு 1766 ஆம் 
ஆண்டு முத்திரைச் சட்டத்தை நீக்கியது . மக்கள் மகிழ்ந்தனர் . 


அமைதி நிலவிடும் சூழ்நிலை தோன்றிக்கொண்டிருந்த இந்தத் 
தருணத்தில் , குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் நிறுத்தப்படும் கோட் 
டைப் பாதுகாப்புப் படைக்குத் தேவையான விளக்கு , இருப்பிடம் , 
விறகு ஆகியவற்றை வாங்கும் பொறுப்பினை காலனிஸ்டுகளே ஏற்றுக் 
கொள்ள வேண்டும் என்ற குவார்ட்டரிங் சட்டத்தை ( Quartering 
Act ) 1765 - ல் பிரிட்டிஷ் அரசு இயற்றியது . இச்சட்டத்திற்கு உட னே 


20 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன . இங்கிலாந்துமீது வெறுப்புணர்ச்சி 
யைக் காட்டுமாறு அமெரிக்கர்களைத் தூண்டிய சட்டங்களில் முக்கிய 
மானவை டவுன்ஷெண்டு சட்டங்கள் ( Townshend Acts ) ஆகும் . 
அமைச்சரவையில் முக்கிய இடம் வகித்த டவுன்ஷெண்டு பிரபு 
1767 - ல் பல சட்டங்களை அமல் செய்தார் . அவற்றில் ஒரு சட்டம் 
கண்ணாடி , வெள்ளீயம் , சிவப்பீயம் , தாள் , தேயிலை ஆகியவற்றின் மீது 
வரிகளை விதித்தது . மக்களின் நுகர்ச்சிக்குரிய பொருட்களின்மீது இவ் 
வரிகள் விழுந்ததால் , வாழ்க்கைச் செலவு உயர்ந்தது . மேலும் , வரிப் 
பணத்தைக்கொண்டுதான் காலனிகளின் சிவில் அரசாங்கச் செலவுகள் 
செய்யப் பெறவேண்டும் 

டவுன்ஷெண்டு சட்டங்களின் 
கொள்கையைக் காலனிஸ்டுகள் கடுமையாக வெறுத்தனர் . ஆகை 
யால் , டவுன்ஷெண்டு சட்டங்கள் நிறைவேறியவுடனேயே கால 
னிஸ்டுகள் வாணிபத் தொடர்பின்மைக் கொள்கையை ( Policy of 
nonintercourse ) மீண்டும் பின்பற்றினர் . பிரிட்டிஷ் பண்டங்கள் 
எல்லாவற்றையும் பகிஷ்கரிப்பதாக அறிவித்தனர் . இந்தப் பகிஷ் 
கரிப்பு மிகவும் வெற்றிகரமாக அமைந்தமையால் பிரிட்டிஷ் வர்த் 
தகம் கடுமையாகப் பாதிக்கப்பட்டது . எனவே 1770 - ல் டவுன் 
ஷெண்டு சட்டங்களை ஆங்கில அரசு ஓரளவிற்கு நீக்கியது , 


என்ற 


இத்துடன் நிலைமை சீர்பட்டுவிடவில்லை . கனடாவின் நிர்வாகப் 
பிரச்னையைப்பற்றி அநேக நாட்கள் ஆராய்ந்து பார்த்தபின் 
பிரிட்டிஷ் அரசு ஒரு சட்டத்தை இயற்றியது . அச் சட்டத்தின்படி 
ஒகியோ ( Ohio ) விற்கும் கிரேட் லேக்சுக்கும் , ( Great Lakes ) இடையில் 
உள்ள நிலப்பகுதி கியூபெக் மா நிலத்துடன் இணைக்கப்பட்டது . இந் 
நிலப்பகுதி மீது வர்ஜீனியா , நியூயார்க் , கனெக்டிகட் , மாசசூசெட்ஸ் 
ஆகிய மாநிலங்களுக்கு உரிமை உண்டென்றும் , அந்த உரிமையைப் 
பறிக்கும் கருத்தில் தான் அச் சட்டம் இயற்றப்பட்டது என்றும் 
காலனிஸ்டுகள் கருதினர் . இதனைப்போன்ற சட்டங்களை எதிர்த்து 
மக்கள் குரல் கொடுத்தனர் . 1774 ஆம் வருடம் டிசம்பர் முதல் 
தேதி காலனி சட்ட மன்றங்களும் , அமெரிக்கக் கண்டத்து காங்கிரசும் 
மூன்றாவது பகிஷ்காரத்தை ஆரம்பித்தன . மக்களின் ஏகோபித்த 
ஆதரவு இதற்குக் கிட்டியது . காலனிகளுக்கு வந்த பிரிட்டிஷ் 
இறக்குமதிகளின் மதிப்பு 1774 - ல் 25,90,000 பவுன் ; இது 1775 - ல் 
201,000 பவுனுக்குச் சுருங்கியது . தொழிற் புரட்சிக்கு இங்கிலாந்தில் 
மேடை தயாராகிக்கொண்டிருந்த தருணத்தில் பிரிட்டனின் ஏற்று 
மதிகளில் தோன்றிய சரிவு பிரிட்டிஷ் ஆலை நகரங்களையும் , துறை 
முகங்களையும் வெகுவாகப் பாதித்தது . பிரிட்டிஷ் போக்கில் மாற்றம் 
வேண்டி ஆயிரக்கணக்கான மனுக்கள் பாராளுமன்றத்திற்கு வந்து 
குவிந்தன . ஆனால் அரசரும் அமைச்சர் குழுவும் விட்டுக்கொடுப்பதா 
யில்லை . 1775 ஆம் வருடம் மார்ச்சு மாதத்தில் மாசசூசெட்சில் 


21 


அமெரிக்கப் புரட்சி 


பதட்டநிலை தோன்றியது . பிரிட்டிஷ் போக்கில் கடுமையின் சத 
விகிதம் அதிகரித்தது . நியூ இங்கிலாந்து காலனிகளுக்கும் மற்ற 
நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை இங்கிலாந்து தடை 
செய்தது . காலனிஸ்டுகள் மனம் குமுறினர் . தங்களை அலைக்கழித்து 
வரும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துப் படைக் கருவிகளை 
ஏந்தும் நிலைக்குத் தம்மைத் தயார்ப்படுத்திக்கொண்டனர் . 


ஆகும் . 


மேற்கத்திய நிலப்பிரச்சினை 

இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கசப்புணர்ச்சி 
தோன்றக் காரணமாக அமைந்தவற்றுள் மேற்குத்திசை நிலத்தைப் 
( Western land ) பொறுத்தவரையில் 1763 ஆம் ஆண்டிற்குப் பிறகு 
பிரிட்டன் தமது கொள்கையை அடிக்கடி மாற்றிக்கொண்டு வந்தது 

மேற்குத்திசை குடியேற்றத்தைப் பொறுத்தவரையில் 
அதன் குறிக்கோள் நிலத்தை விற்பது மூலமாகவோ அல்லது 
மனைவரி மூலமாகவோ அரசுக்கு வருமானம் தேடித் தருவ 
தன்று ; மாறாக ஆங்கிலேயப் பொருட்களுக்கு அங்காடிகளையும் 
ஆங்கிலேய 

வர்த்தகர்களுக்கு இலாபத்தையும் பெற்றுத்தரும் 
வகையில் மேற்குத் திசைக் குடியேற்றத்தை அமைப்பதே அதன் 
குறிக்கோள் , இக் குறிக்கோளைக் கருத்தில் கொண்டு பிரிட்டிஷ் அரசு 
உண்மையான குடியேற்றக்காரர்களுக்கு சிறு நிலப்பகுதிகளையும் , 
நிலயூக வாணிபர்களுக்குப் பெரிய நிலப்பகுதிகளையும் வழங்கியது . 
மேலும் ஃபிரஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு 
பெறவேண்டும் , தோல் வியாபாரத்தைப் பெருக்கவேண்டும் என்ற 
கருத்திலும் பிரிட்டிஷ் அரசு எல்லைப்புறக் குடியேற்றத்தைத் துரிதப் 
படுத்தியது . ஆனால் 1763 - ல் ஃபிரஞ்சுத் தொல்லை அகன்றவுடன் 
எல்லைப்புறக் குடியேற்றத்தை ஆதரிப்பதில் இங்கிலாந்து அரசு 

இழந்தது . எல்லையை மேற்கே நகர்த்திக்கொண்டே 
யிருந்தால் தொலைவு மிகுந்து எல்லைமீது பிடிப்புத் தளர்ந்துவிடும் , 
தோல் வியாபாரமும் அழிந்துவிடும் என்று அஞ்சியது . இந் நிலையில் , 
மேற்கிலிருந்தும் வடமேற்கிலிருந்தும் அட்லாண்டிக் சமுத்திரத்தை 
நோக்கி ஓடிவரும் நதிகளின் பிறப்பிடங்களுக்கப்பால் 

உள்ள 
நிலங்களை யாருக்கும் வழங்கக்கூடாதென காலனி கவர்னர்களுக்கு 
பிரிட்டிஷ் அரசு 1763 - ல் ஆணையிட்டது . இப் பிரகடனம் காலனிஸ்டு 
களுக்குப் பெரும் அதிர்ச்சியினை விளைவித்தது . அமெரிக்க நலன்களை 
பிரிட்டிஷ் வர்த்தக முதலாளித்துவத்திற்கு அடிமைப்படுத்தும் பெரு 
முயற்சி இது என அமெரிக்கர்கள் நம்பினர் . 

அடுத்து 1774 - ல் பிரிட்டிஷ் அரசு விதித்த புதுக் கட்டுப்பாடு 
களையும் அவர்கள் வெறுத்தனர் . புதிய கட்டுப்பாடுகளில் குறிப் 
பிடத்தக்கவை : புதிய நில வழங்கீடு மீது விதிக்கப்படும் மனைவரி 


ஆர்வம் 


22 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


இரட்டிப்பாயிற்று ; கவர்னர்கள் இனி நிலங்களை இனாமாக வழங்க 
முடியாது ; ஏக்கர் ஒன்றிற்கு ஆறு பென்சுக்குக் குறையாமல் எல்லா 
நிலங்களும் மேற்குப் பிரதேசத்தில் ஏலத்திற்கு விடப்படவேண்டும் . 

இப் புதிய கட்டுப்பாடுகள் உண்மையான குடியேற்றக்காரர் 
களையும் நில யூக வாணிபர்களையும் மிகவும் பாதித்தன . பிரிட்டிஷ் 
அரசின் புதிய விதிகள் அமெரிக்கரின் நலன்களைப் பாதிக்கும் என்ற 
எண்ணம் மக்களிடையே புயலெனப் பரவிற்று . தெற்குப் பிரதேசத்தி 
லிருந்து வந்த தோட்ட முதலாளிகளிடத்தில் வெறுப்புணர்ச்சி 
மிகுந்தது . இவர்களில் பலர் பிரிட்டிஷ் முதலீட்டாளர்களிடத்தில் 
கடனாளியானவர் ஆவர் ; கடன்பாட்டுச் சுமையிலிருந்து தப்புவதற்கு 
இருந்த ஒரே வழி மேற்குத் திசை நிலங்களில் முதலீடு செய்வதும் , 
யூக வாணிபம் செய்வதும் ஆகும் . இந்த வழியும் அடைக்கப்பட்ட 
போது இவர்கள் கொதித்தெழுந்தனர் . தென்னகத் தோட்ட 
முதலாளிகள் ஏன் அமெரிக்கப் புரட்சியில் பங்கெடுத்தனர் என் 
பதற்கு இதுவே முக்கியக் காரணம் . பொருளாதார அரங்கினில் 
நசுக்கப்பட்ட மக்கள் 

ஏமாற்றத்திற்குள்ளாகின்றபோது புரட்சி 
வெடித்துக் கிளம்புவது இயற்கையே . இதிலிருந்து நாம் புரிந்து 
கொள்வது என்னவென்றால் 

என்னவென்றால் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் 
இடையில் ஏற்பட்ட மோதலுக்கு அடிப்படையான பொருளாதாரக் 
காரணங்கள் வாதப் பிரதிவாதச் சூட்டில் தோன்றிய அரசியல் 
நிகழ்ச்சிகளால் தோன்றியவை 

அல்ல 

என்பது தான் . 
வர்த்தகமும் , வாழ்க்கையும் தாயகத்தின் சர்வாதீனத்திற்குட் 
பட்டது அல்ல என்ற குரலின் வெளிப்பாடுதான் அமெரிக்கப் புரட்சி . 


காலனி 


மந்த நிலைமை 

பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏற்பட்ட பொரு 
ளாதார மந்தமும் ( Depression ) அமெரிக்கப் 

புரட்சிக்கு ஒரு 
காரணமாக அமைந்தது எனலாம் . ஃபிரஞ்சுப் போரினாலும் , 
இந்தியப் போரினாலும் செயற்கையாக ஏற்பட்ட வாணிபச் செழிப்பு 
நிலையும் , 1763 முதல் 1965 வரையில் இயற்றப்பட்ட வர்த்தகம் மற்றும் 
நிதிபற்றிய சட்டங்களும் , இவற்றை யடுத்துத் தோன்றிய பொருளா 
தாரச் சிக்கல்களும் இம்மந்தம் ஏற்பட ஓரளவுக்குக் காரணமாயின . 
வேறு காரணங்களும் இருந்தன. இங்கிலாந்தில் தொழிற்புரட்சியும் 
விவசாயப் புரட்சியும் ஏற்பட்டு , அவற்றைத் தொடர்ந்து அமைதி 
யின்மையும் , நிலைப்பாடின்மையும் ( Instability ) உருவான காலமது . 
தொழிற்சாலை முறையும் 

தொழிற்றுறை முதலாளித்துவமும் 
மாபெருமளவில் உண்டாகியவுடன் மிகப்பெரும் வாணிபச்சுழல் 
ஏற்ற இறக்கங்கள் ( Cyclical fluctiatuons ) தோன்றின . சுழலின் 
மந்த கட்டம் , 1766 முதல் 1774 வரையிலான ஆண்டுகளின்போது 


அமெரிக்கப் புரட்சி 


23 


விளைவித்தது ; 


காலனி 


இங்கிலாந்தில் தானிய உற்பத்தி மிகவும் குறைவாயிருந்தமையால் 
தீவிரமடைந்தது . 

இங்கிலாந்து 

அனுபவித்த சிரமங்களை 
அமெரிக்காவும் அனுபவிக்க வேண்டியதாயிற்று . நியூ இங்கிலாந் 
திலும் மத்திய காலனிகளிலும் இலாபம் தரும்வகையில் வர்த்தகம் 
இருந்துவந்தது . எனவே இங்கிலாந்து மக்களின் வாங்குந்திறன் 
குறைந்தமை , இக் காலனிகளின் வணிகர்கள் செய்துவந்த 
வர்த்தகத்திற்கு ஆபத்து 

மேலும் மொலாசஸ் 
சட்டத்தைத் திருத்தி அமலுக்குக்கொண்டு வந்ததால் வர்த்தகர் 
களுக்கும் கப்பல்காரர்களுக்கும் தொல்லைகள் மிகுந்தன . இவர் 
களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் தெற்குப்புறக் காலனிகளுக்கும் 
பரவின . வர்ஜீனியா , நியூ இங்கிலாந்து , மேரிலாண்டு முதலியவற்றின் 
ஏற்றுமதிகள் , இறக்குமதிகள் , பெருமளவில் குறைந்தன . 
களின் வாணிபத்தில் மந்த நிலைமை ஆழமாக ஊன்றியது . ஆனால் 
வடபகுதியில் இருந்த கடுமை தென்பகுதியில் இல்லை . பொருளாதார 
மந்தம் வணிகர்களை மட்டுமன்றி விவசாயிகளையும் பாதித்தது . 
நிலங்களின் வளங்குன்றியமையாலும் , வேறு சில காரணங்களாலும் 
புகையிலை உற்பத்தி மிகவும் குறைந்தது ; ஏற்றுமதியும் சரிந்தது . 
1772 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் வார்ப்பு இரும்பு , இரும்புக் கம்பிகள் 
முதலியவற்றின் ஏற்றுமதிகள் கணிசமாகக் குறைந்தன . காலனி 
களின் வர்த்தகம் இவ்வாறு தடுமாற்றமடைந்தபோது இங்கிலாந் 
திலும் அமெரிக்காவிலும் வர்த்தகத்துறையில் அமைதியின்மையும் 
மந்தமும் ஏற்பட்டுப் பொருளாதார வாழ்க்கை பாதிக்கப்பட்டு 
வெறுப்புணர்ச்சிகள் வேரூன்றின. கொடுமையான காலங்களில் 
அரசியல் அமைதியின்மை ஏற்படுவது இயற்கை , 


3,000 மைல் களுப்பால் இருந்த அமெரிக்கக் கண்டத்தில் , முதல் 
ஆங்கிலேயன் குடியேறிய பின்னர் , சுமார் 150 ஆண்டுகள் கழிந்து 
விட்ட சூழ்நிலையில் தொல்லைகள் அதிகரித்தால் ஒரு தலைமுறைக்குப் 
பின் தாயகத்தின் மீதுள்ள பற்று குறையாமலிருக்கும் என நம்ப 
முடியாது . மக்கள் எண்ணிக்கையில் 

நான்கில் 

ஒரு பங்கினர் 
ஹாலந்து , ஜெர்மனி, ஸ்வீடன் , தென் அயர்லாந்து ஆகிய நாடுகளி 
லிருந்து வந்து குடியேறியோர் ஆவர் . இவர்களில் பெரும்பாலானோர் 
இங்கிலாந்தை வெறுத்தனர் . நியூ இங்கிலாந்து மக்களில் பெரும் 
பகுதியினர் ஆங்கிலேயரின் வழிவந்தோர் ; என்றாலும் இவர்களுக்குத் 
தாயகத்தைப்பற்றி எதுவும் தெரியாது . தாயகம் தொலைவில் உள்ள 
ஓர் அரசு என்றும் , கடந்த நூற்முண்டில் தாயக ஆட்சியாளர் தமது 
முன்னோர்களை இன்னற்படுத்தி நாடு கடத்திவிட்டனர் என்றும் , 
அவ்வாறு வெளியேறியவர்கள் அமெரிக்கக் காடுகளில் தஞ்சம் 
புகுந்தனர் என்றும் இவர்கள் நம்பினர் ( டேவிட் ராம்சே ) . புதிய 
தலைமுறையினரிடம் போர்க்குணமும் சுதந்திரமாக வாழவேண்டும் 


24 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


என் 


என்ற வேட்கையும் நிறைந்து கிடந்தன , இவற்றுடன் மேலே 
விவரிக்கப்பட்ட காரணங்களும் இணையவே , 

இணையவே , ஆங்கிலேயருடைய 
ஆதரவும் பரிவும் தமக்குத் தேவையில்லை 

று கருதினர் . 
இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பு 
பலவீனமடைந்தது . காலனி அரசுகளின் உரிமைகளையும் அதிகாரங் 
களையும் பிரிட்டிஷ் அரசு வரையறுக்க முயலுவது , காலனி மக்களது 
உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பறிக்க இங்கிலாந்தின் அதிகார 
வர்க்கம் செய்கின்ற சூழ்ச்சி என்று அமெரிக்கர்கள் கண்டனம் 
தெரிவித்தனர் . 


அமெரிக்கப் புரட்சிக்கு வரிப் பிரச்சினையும் ஒரு காரணம் ஆகும் . 
ஆனால் வரி எதிர்ப்பையும் பிரதிநிதித்வம் இல்லையெனில் வரி கொடுக்க 
மாட்டோம் என்ற அமெரிக்கரின் குரலையும் பல வரலாற்றாசிரியர்கள் 
மிகைப்படுத்தியிருக்கின்றனர் என்று பேராசிரியர் ஃபால்க்னர் கருது 
கிறார் . அரசியல் முறைப்படி நோக்கின் , குடியேற்றக் காலத்தி 
லிருந்தே காலனிகள் வரி செலுத்தி வந்த போதிலும் , பாராளுமன் 
றத்தில் அவைகளுக்குப் பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை என்பதை 
நாம் நினைவுகூர்தல் வேண்டும் . மேலும் , 1763 ஆம் ஆண்டிற்குப் 
பின்னர் விதிக்கப்பெற்ற வரிகளெல்லாம் உடனுக்குடன் நீக்கப்பட்டு 
விட்டன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது . எனவே , ஆங்கில 
நாட்டுக் கொடுங்கோல் அரசன் , தான் இழந்த அதிகாரத்தை மீண்டு 
மடைய எத்தனித்த காரணத்தால் தான் புரட்சி ஏற்பட்டது என்ற 
பழைய கோட்பாடும் , பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி செலுத்த 
முடியாது என்று மக்கள் கிளர்ச்சி செய்ததால் தான் புரட்சி ஏற்பட் 
டது என்ற மற்றொரு விளக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை 
அல்ல என்று ஃபால்க்னர் கூறுகிறார் . புரட்சி ஏற்படுவதற்கு , 
அடிப்படைப் பொருளாதாரக் காரணங்கள் பல இருந்தன என்பது 
இவர் கருத்து . 


புரட்சி மூள்வதற்கு உடனடிக் காரணம் 

திவாலாகவிருந்த கிழக்கிந்தியக் கம்பெனியைக் ( East India 
Company ) காப்பாற்ற பிரிட்டிஷ் அரசு மேற்கொண்ட நடவடிக்கை 
தான் பிரிட்டனிடமிருந்து அமெரிக்கா தமது உறவினைத் துண்டித்துக் 
கொள்வதற்கான உடனடிக் காரணமாக அமைந்தது எனலாம் . 
இந்திய உபகண்டத்தைச் சுரண்டி வாழ்ந்துகொண்டிருந்த கிழக்கிந்தி 
யக் கம்பெனி , தவறான நிர்வாகத்தினாலும் , ஊதாரித்தனத்தினாலும் 
திவாலாகும் நிலைக்கு வந்துவிட்டது . இது ஆங்கிலேய அரசியல் வாதி 
களுக்கும் , முதலாளிகளுக்கும் பெரும் இழப்பாகுமாதலால் கிழக்கிந்தி 

கம்பெனியைக் காப்பாற்றவேண்டியது அவசியமாயிற்று . 


அமெரிக்கப் புரட்சி 


25 


கம்பெனியின் கிடங்குகளில் 170,00,000 பவுண்டு தேயிலை கேட்பா 
ரற்றுக் கிடந்து வந்தது . இதனை விற்பதற்கு உதவும் முறையில் 
அமெரிக்காவில் நேரடியாகவே ( இங்கிலாந்துக்கு வந்த பிறகு 
அமெரிக்காவுக்குப் போகாமல் ) தேயிலையை விற்கும் உரிமையைக் 
கிழக்கிந்தியக் கம்பெனிக்கு பிரிட்டிஷ் அரசு அளித்தது . இவ்வேற்பாடு 
கம்பெனிக்குத் தேவையான அங்காடியைக் கொடுத்தது . ஆனால் 
அமெரிக்கரின் உள்ளங்களிலோ அமைதியின்மையை உருவாக்கியது ! 
அவரிடையே பலத்த சந்தேகங்கள் முளைத்தன . கிழக்கிந்தியக் 
கம்பெனிக்குத் தேயிலை விற்பனையில் சர்வாதீனம் ( Monopoly) தரப் 
பட்டால் , இந்தியாவிலிருந்து 

இந்தியாவிலிருந்து அது அள்ளி வரக்கூடிய மற்றப் 
பொருட்களது விற்பனையிலும் சர்வாதீனம் வழங்கப்படலாம் . 
அத்துடன் இந்தக் கம்பெனிக்குத் தேயிலை விற்பனையில் சர்வாதீனம் 
தரப்பட்டதுபோலவே மற்றக் கம்பெனிகளுக்கும் மற்ற மற்றப் 
பொருட்களில் சர்வாதீனம் தரப்படலாமே . மேலும் கூடுதலான 
அளவில் தேயிலையை விற்க முயல்வதோடு , அதிகமான வரிகளையும் 
அமெரிக்கரிடமிருந்து வசூலிக்க , பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தீட்டிய 
இத்திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவது என்பது அமெரிக்கப் பொருளா 
தாரத்திற்கு அமெரிக்கரே ஊறுவிளைவிக்கும் செயல் அல்லவா ? கால 
னிஸ்டுகளின் எண்ணங்கள் இவை . ஹான்காக் ( Hancock ) போன்ற 
வர்த்தகர்கள் கடுமையான எதிர்ப்புக்களைத் தெரிவித்தனர் . முச்சு 
ளனைவரும் கொதித்தெழுந்தனர் . 


ஆவேச வெள்ளம் அணை உடைத்துக் கிளம்பிக்கொண்டிருந்த 
நிலையில் , அமெரிக்கத் துறைமுகங்களுக்கு வந்த கிழக்கிந்தியக் 
கம்பெனி தேயிலையைக் காலனி உஷார் கமிட்டிகள் ( Vigilance 
Committees ) இறக்கவிடாமல் தடுத்தன . போஸ்டனில் இந்தியர் 
களைப்போல் வேடமிட்டுப் பலர் கம்பெனிக் கப்பல்களில் நுழைந்து 
342 பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த தேயிலையைக் 

கடலில் 
கொட்டினர் . இந்த போஸ்டன் தேயிலை விருந்து ( Boston Tea 
Party ) பிரிட்டிஷ் சாம்ராஜிய அரசுக்கு விடுக்கப்பட்ட சவாலாயிற்று . 
பாராளுமன்றம் கடுமையாகச் செயல்படத் துவங்கியது ; அது போஸ் 
டனுக்கு எதிரான பல கொடிய சட்டங்களையும் நடவடிக்கைகளையும் 
மேற்கொண்டது . கடலில் எறியப்பட்ட தேயிலைக்குரிய பணத்தை 
மக்கள் தருகின்றவரையில் போஸ்டன் துறைமுகம் மூடப்பட்டிருக் 
கும் என அறிவிக்கப்பட்டது . மூடப்பட்ட அந்தத் துறைமுகத்தை 
பிரிட்டிஷ் ராணுவம் காவல் புரிந்து வந்தது . அமெரிக்கர்கள் 
பொறுமை இழத்தனர் . 13 காலனிகளில் ஜியார்ஜியாவைத் தவிர 
மற்ற காலனிகளின் பிரதிநிதிகள் அனைவரும் பிலடெல்ஃபியாவில் 
கூடி , ஆங்கிலேயக் கொடுங்கோலுக்கெதிராகச் செய்யப்பட வேண் 
டிய நடவடிக்கைகளைப்பற்றி ஆலோசித்தனர் . நிலைமை கட்டு மீறுவ 


26 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தைக் கண்ட பிரிட்டிஷ் 

அரசு சமாதானத்திற்கு முயன்றது . 
ஆனால் அதற்கிடையில் இருதரப்புப் படை களும் மோதிக்கொண்டு 
விட்டன ; தாக்குதல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு 

விட்டன : 
துப்பாக்கி முழக்கங்கள் கேட்கப்பட்டுவிட்டன. சுதந்தரப் புரட்சி 
வெடித்துக் சிளம்பிவிட்டது , 


புரட்சியின் விளைவுகள் 

பிரிட்டிஷ் பேரரசின் கொடுமை மிகுந்த போக்குகளுக்கும் , சட்ட 
திட்டங்களுக்கும் எதிர்ப்புத் தெரிவிக்கும் முறையில் தான் அமெரிக்கச் 
சுதந்திரப் புரட்சி கிளம்பிற்று . எனவே , புரட்சிக்குப் பிறகு உருவான 
அரசியல் சட்டங்களிலெல்லாம் மக்களின் அடிப்படை உரிமைகளைப் 
பாதுகாக்கும் கொள்கைகள் காணப்பட்டன . நல்வாழ்வு , சுதந்தரம் , 
பேச்சுரிமை , எழுத்துரிமை , மத உரிமை , மக்களின் இசைவுபெற்ற வரி 
விதிப்புத் திட்டம் , ஜூரி வழக்கு விசாரணை முறை முதலியவற்றை 
அரசியல் சட்டங்கள் ஏற்றுக்கொண்டன. புரட்சிக்குப் பின்னர் 
பழைமையாளர்களின் வலிமை குறைந்து , ஜெஃபர்சன் போன்ற 
புரட்சியாளர்களின் குரல் ஓங்கிற்று. அடிமை முறைக்குப் பலத்த 
அடிகிடைத்தது. பதினெட்டாம் நூற்றாண்டு முடியு 

முன்னர் 
பெரும்பாலான மாநிலங்கள் அடிமை முறையைத் தடைசெய்து 
விட்டன . புரட்சியின் காரணமாக விவசாயம் , தொழில், நிதி ஆகிய 
துறைகளில் ஏற்பட்ட விளைவுகள் யாவை என்பது கீழே விவரிக்கப் 
படுகிறது . 


விவசாயம் 

சுதந்தரப் புரட்சியினால் விவசாயம் அவ்வளவாகப் பாதிக்கப்பட 
வில்லை . நியூயார்க் , பென்சில்வேனியா , நியூஜெர்சி ஆகியவை ஆங்கி 
லேயப் படையினராலும் , ஃபிரஞ்சுப் படையினராலும் கொள்ளை 
யடிக்கப்பட்டன என்றாலும் , இவர்கள் 

விவசாயிகளிடமிருந்து 
பெற்ற பண்டங்களுக்கு மிகுதியான விலைகளைக் கொடுத்தனர் ,. 
எனவே பண்டங்களை அதிகமான விலையில் விற்பதில் விவசாயிகள் 
பெரிதும் மகிழ்ந்தனர் . இவ்வளவு கேவலமான பணத்தாசை எல்லோ 
ரையும் பிடித்தாட்டுவதால் எந்தவிதப் பேரிடர் ஏற்பட்டாலும் 
ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று ஜார்ஜ் வாஷிங்டன்கூட வருத்தப் 
பட்டார் . வாணிபத் தடயைத் துச்சமென நினைத்து ஐரோப்பியச் 
சந்தைகளுக்குப் பலர் வர்ஜீனியத் தோட்டங்களிலிருந்து புகை 
யிலையை எடுத்துச் செல்வதில் இலாபம் கண்டனர் . பதினெட்டாம் 
நூற்றாண்டின் இறுதிப் பாடதி புகையிலையின் பொற்காலம் ஆகும் , 
1774 - ல் தென்னாட்டின் புகையிலை உற்பத்தி 101,800,000 பவுண்டுகள் . 
1790 - ல் இது 130000000 பவுண்டாக உயர்ந்தது . கரோலினா பிராந்தி 


அமெரிக்கப் புரட்சி 


27 


யத்தில் நெல் உற்பத்தியும் ஏற்றுமதியும் வழக்கம்போல் எந்தவித 
இடையூறும் இன்றி நடந்து வந்தன . அரிசியைச் சுத்தப்படுத்தி 
அங்காடிக்குத் தயார்ப்படுத்தும் நீர் ஆலை ( Watermill ) ஒன்று முதன் 
முதலாக சன்டீ ( Santee) நதி ஓரத்தில் 1778 - ல் நிறுவப்பட்டது . 
இவ்வாறாக , தென்னாட்டு வேளாண்மைத் தொழில் புரட்சியினால் 
அடிப்படையில் பாதிக்கப்படவில்லையென்றாலும் , பிரிட்டிஷ் படைத் 
தாக்குதல்களினால் நாட்டுப்பற்று மிகுந்த பல தோட்ட முதலாளிகள் 
பாதிக்கப்பட்டனர் என்பதையும் , அவர்களது அடிமைகள் கைப் 
பற்றப்பட்டனர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது . அதைப் 
போலவே , ஆங்கிலேய அரசுக் கொடைகள் ( Bounties ) நிறுத்தப் 
பட்டதால் இண்டிகோ ( Indigo ) தொழில் நசிவுறத் தொடங்கியது . 


ஆனால் கம்பளி மற்றும் பருத்தி உற்பத்தி கணிசமாகப் பெருகின 
எனலாம் . இறக்குமதித் தடுப்பு ஒப்பந்தங்கள் வணிகத்தில் குறுக் 
கிட்டமையாலும் , போர் நடந்தல மயாலும் காலனிகளின் கம்பளி 
உற்பத்தியும் , பருத்தி உற்பத்தியும் பெருகியது . விவசாயிகள் பருத்தி 
உற்பத்தியைப் பெருக்கிடவேண்டும் என்று மேரிலாந்து , தென் 
கரோலினா, வர்ஜீனியா ஆகிய மாநிலங்கள் சட்டமியற்றின . போரால் 
பாதிக்கப்படுவதற்கு மாறாக அமெரிக்க விவசாயம் நன்கு வளரத் 
தொடங்கியது . நிலத்தின் வளத்தைப் பாழாக்கிவந்த பழைய 
சாகுபடி முறைகள் அறவே மறைந்து , புதிய ஆக்க முறைகள் மலர்ந் 
தன . ஐரோப்பிய வேளாண்மை வளர்ச்சிகளை , போரின் காரணமாக 
அமெரிக்காவிற்கு வந்த வெளி நாட்டவர் அமெரிக்க வேளாண்மைத் 
தொழிலில் புகுத்தியதின் காரணமாகவே காலனிகளின் விவசாய 
உற்பத்தி பெருகிற்று . 


தொழில் 

புரட்சியினால் அமெரிக்கத் தொழில் துறையில் அனேக விளைவுகள் 
ஏற்பட்டன . அமெரிக்கத் தொழில் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப் 
பாடுகள் நீங்கின . காலனிஸ்டுகள் ஆங்கிலப் பொருட்களை வாங்க 
மறுத்தனர் . இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த 
கம்பளியும் லினனும் நிறுத்தப்பட்டன ; அவற்றைக் காலனிகளில் 
தயாரிக்கும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டனர் . ஆடைக்குத் தேவை 
யான கம்பளியை நிறைய உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கருத்தில் 
மக்களில் பெரும்பாலோர் ஆட்டிறைச்சி . ய உண்ண மறுத்தனர் . 
எல்லா வகுப்புக்களையும் சேர்ந்த பெண்டிர் துணி நெய்வதை ஒரு 
குடிசைத் தொழிலாக வளர்க்கத் தொடங்கினர் . நெசவுத் தொழில் 
முன்னேற்றத்தில் தென்னாட்டுத் தோட்டத் தொழிலதிபர்கள் நல்ல 
அக்கரை காட்டினர் ; தனி இல்லங்களை ஆங்காங்கே நிறுவி அடில ம 


28 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


களுக்கு இத்துறையில் பயிற்சி கொடுத்தனர் . பெருஞ் செல்வந்தர்கள் 
கூட வீட்டில் நெய்த ஆடையை உடுத்துவதில் மகிழ்ச்சி கொண்டனர் . 
ஆனால் போரின் 

பிந்திய கட்டங்களில் இறக்குமதிகள் மீண்டும் 
ஆரம்பிக்கப்பட்டபோது நூல் நூற்பும் , துணி நெசவும் பெரிதும் 
பாதிக்கப்பட்டன. 


யுத்தத்திற்கு வேண்டிய வெடி மருந்துகளும் , மற்றப்பொருட் 
களும் காலனிகளிலேயே தயாராயின . பெரும்பாலான காலனிஸ்டுகள் 
வேட்டைக்காரர்களாக இருந்தமையால் துப்பாக்கியைத் தயாரிப் 
பதில் அவர்களில் பலர் நல்ல தேர்ச்சிபெற்றிருந்தனர் , ரோடுஐலந்து , 
கனெக்டிகட் , மாசசூசெட்ஸ் ஆகிய பகுதிகளில் துப்பாக்கித் தொழிற் 
சாலைகள் ஏற்பட்டன . ஸ்பிரிங்ஃபீல்டில் ( Spring field ) ஒரு பீரங்கி 
வார்ப்புத் தொழிற்சாலையை 1778 - ல் காங்கிரஸ் நிறுவியது ; அங்கே 
தான் நாட்டுப் போர்க்கருவிகள் இருப்பு நிலையம் 1794 - ல் நிறுவப் 
பட்டது . பென்சில்வேனியாவிலும் , ஹட்சன் அருகிலும் துப்பாக்கி 
வார்ப்புத் தொழிலும் , கூடாரக்கெட்டில் தயாரிப்புத்தொழிலும் 
வளர்ச்சி யடைந்தன . நியூ இங்கிலாந்திலும் மத்திய காலனிகளிலும் 
பல புதிய உலைக்கூடங்கள் தயாராயின . எஃகுத் தொழிற்சாலைகளை 
ஏற்படுத்துவோருக்குப் பல உதவிகளை வழங்க ரோடு ஐலந்து , மெயின் 
( Maine ) ஆகிய மாநிலங்களின் அரசுகள் முன்வந்தன . உள் நாட்டுத் 
தாதுக்களிலிருந்து கந்தகம் தயாரிப்போருக்கு மாசசூசெட்ஸ் உதவி 
களை வாரி வழங்கிற்று . ஈயத்தைச் சுரங்கங்களிலிருந்து எடுத்துச் 
சுத்தப்படுத்திப் பக்குவப்படுத்தும் முயற்சிகள் வர்ஜினியா , செஸ்பெல் , 
கனெக்டிகட் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டன . யுத்த 
காலத்தில் செய்தித் தாள்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழிலிருந்து 
நூறுக்கு உயர்ந்தது . இதனால் காகிதத் தயாரிப்புத் தொழிற்சாலைகள் 
பல இடங்களில் தோன்றின , 


1777 வரையில் பெரும்பாலான அத்தியாவசியப் பொருட்களின் 
அளிப்பில் பற்றாக்குறை இருந்துவந்தது . பின்னர் நிலைமை நாளடை 
வில் சீர்ப்பட்டது எனலாம் . இறக் : தமதி செய்யப்பட்டு வந்த பல 
பொருட்களை உள் நாட்டிலேயே தயாரிப்பதற்குச் சிறு தொழிற் 
சாலைகள் ஏற்பட்டன . கப்பல் கட்டும் தொழிலில் கணிசமான 
முன்னேற்றம் தென்பட்டது . 


போர் காரணமாகத் தொழிலாளர் கிடைப்பதில் சிரமங்கள் 
ஏற்பட்டன . இராணுவப்படையில் அனேகர் சேர்ந்தனர் ; தனியார் 
கப்பல் தொழிலுக்குப் பலர் சென்றனர் . எனவே தொழிலாளரின் 
அளிப்பு குறைந்தது . தொழிலாளர் கிடைப்பருமையாலும் , வாழ்க் 
கைச் செலவு உயர்ந்தமையாலும் , பணத்தின் அளவு பெருகியாம 


அமெரிக்கப் புரட்சி 


29 


யாலும் 1774 ஆம் ஆண்டிலிருந்து 1784 ஆம் ஆண்டு வரையில் 
தொழிலாளர் கூலிகள் மிகவும் உயர்ந்து கிடந்தன . 


வர்த்தகம் மற்றும் தனியார் கப்பற்படை 

போரின் விளைவாக அமெரிக்கத் துறைமுகங்கள் உலக வாணி 
பத்தில் முக்கியத்துவம் பெற்றன ; தனியார் கப்பற்படை ( Privateeing) 
செழித்து வளர்ந்தது . யுத்தத்திற்கு முன்னால் இருந்த இறக்குமதித் 
தவிர்ப்பு ஒப்பந்தங்கள் விளைவாக , அமெரிக்க அங்காடியில் ஆங்கி 
லேயப் பண்டங்கள் முற்றிலும் தீர்ந்துபோய்விட்டன . எனவே 
புதிய அங்காடிகளை எதிர்பார்த்துக்கிடந்த ஸ்பெயின் , ஃபிரான்சு , 
ஹாலந்து ஆகிய நாடுகள் தமது பண்டங்களை அமெரிக்காவில் 
குவிக்கலாயின . திராட்சை ரசம் , வெல்வெட்டு , லினன் , காப்பி , 
தேயிலை , வாசனைப் பொருட்கள் , பட்டு முதலிய ஆடம்பரப் பொருட் 
களே இறக்குமதிப் பட்டியலில் பிரதானமாக இடம் பெற்றன . 
அரிசி , புகையிலை , மாவு போன்ற பண்டங்கள் ஏற்றுமதிப் பட்டியலில் 
இருந்தன . ஏற்றுமதியாகும் பொருட்கள் பிரிட்டிஷ் கப்பற்படை , 
தனியார் போர்க்கப்பல்கள் ஆகியவற்றின் தாக்குதல்களைச் சமாளிக்க 
வேண்டும் . 1776 முதல் 1779 வரை 570 கப்பல்களைப் பிடித்துவிட்ட 
தாகப் பிரிட்டிஷ் கப்பற்படையினர் பெருமை யடித்துக்கொண்டனர் . 
என்றாலும் , இதனால் ஏற்றுமதிகள் பாதிக்கப்படவில்லை . 


வர்த்தகத்தைப் போலவே தனியார் கப்பற்படையும் நன்கு 
வளர்ந்தது . போருக்கு முன்னால் சாதாரண மீன் பிடிப்பு நகரமாக 
இருந்த சேலம் ( Salem ) 1781 - ல் 4000 பேர்களைக்கொண்ட 59 தனியார் 
போர்க் கப்பல்களைப் பெற்றிருந்தது ; போர்க்காலத்தில் அதனிடம் 
180 தனியார் போர்க் கப்பல்கள் இருந்தன . ரோடுஐலந்து , நியூபரி 
போர்ட் ஆகியவற்றிடமும் நிறைய தனியார் போர்க் கப்பல்கள் 
இருந்தன. நியூ லண்டன் , நியூ ஹேவன் , ஹண்ட் ஃபோர்டு போன்ற 
நகரங்கள் தனியார் கப்பற்படைத் தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டு 
இலாபங்களை ஈட்டி வந்தன . வழக்கமான கப்பற் பயண வசதிகள் 
துண்டிக்கப்பட்டமையால் தனியார் கப்பற்படை வளர்ச்சிக்கு நல்ல 
ஊக்கம் பிறந்தது . இலாபம் ஈட்டவேண்டும் என்ற ஆவலும் ,, 
துணிவும் உள்ளோர் இத்துறையில் ஈடுபட்டனர் . கிடைத்த இலாபங் 
களைக் கப்பற் சொந்தக்காரர்கள் கப்பலோட்டிகளோடு பகிர்ந்து 
கொண்டனர் . தனியார் கப்பற்படைகளிலும் , கடற் பயணங் 
களிலும் 90,000 அமெரிக்கர்கள் ஈடுபட்டிருந்தனர் என்று நம்பப் 
படுகிறது . 

தனியார் போர்க் கப்பல்கள் எதிரியைத் தாக்கி 
அச்சுறுத்தின ; கடற்பயணத்தில் கவர்ச்சியை உண்டாக்கின ; கப்பல் 
தொழிலுக்கு வேண்டிய மூலதனத்தை அளித்தன . காங்கிரஸ் 


20 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


மாரிஸ் 


இரகசியக் கமிட்டியின் உறுப்பினராயிருந்த ராபர்ட் 
என்பாருக்கு சைலாஸ்பீன் , 1777 ஆம் வருடம் ஆகஸ்டு 23 ஆம் தேதி 
தனி மனிதரின் அமெரிக்கப் போர்க் கப்பல்கள் அயர்லாந்தைச் 
சுற்றிலும் மிதந்து சென்று , 17 அல்லது 18 கப்பல்களைக் கைப்பற்றி 
அழித்து இங்கிலாந்தைத் திகிலடையச் செய்துவிட்டன ; செஸ்டரில் 
கூட விருந்த பெருஞ் சந்தையைத் தடுத்துவிட்டன ; எனவே தங்களது 
பண்டங்களை ஆங்கிலேயக் கப்பல்களில் அனுப்புவதற்கு ஆங்கிலேயரே 
பயந்தனர் ; சில வாரங்களில் நாற்பது ஃபிரஞ்சுக் கப்பல்கள் வாட 
கைக்கு அமர்த்தப்பட்டன . தேம்ஸ் நதியில் ஃபிரஞ்சுக் கப்பல்கள் 
மிதந்து செல்வது இதுவரை கண்டிராத ஒரு புதிய காட்சி என்று 
எழுதினார் . அமெரிக்கத் தனியார் கப்பற் படையினரால் ஆங்கில 
வர்த்தகர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு சுமார் 2,200,000 பவுன்கள் . 


நிதியும் நாணயமும் 


போருக்கான முழுச் செலவைத் தங்கத்தில் கணக்கிட்டுப் பார்த் 
தால் 10,40,00,000 டாலர்கள் ஆகும் . நிதியைத் திரட்டுவது சிரமமா 
யிருந்தது . வரி விதிப்பை எதிர்த்துவந்த காலனி மக்களிடையே 
வரிகளை விதிப்பதன் மூலம் நிதி சேகரிப்பது என்பது நடவாத செயல் . 
எனவே காகிதப் பணத்தை வெளியிடுவது என்பது ஒரு தவிர்க்க 
முடியாச் செயலாயிற்று . 42 முறை காங்கிரஸ் காகிதப் பணத்தை 
அச்சிட்டு வெளியிட்டது . 1779 ஆம் ஆண்டு , நவம்பர் 29 ஆம் தேதி 
வரையில் வெளியிடப்பெற்ற காகிதப் பணத்தின் மதிப்பு 19 , 15,52,380 
டாலர்கள் ஆகும் . இந் நிலையில் மாநிலங்களும் காகிதப் பணத்தை 
வெளியிடத் தொடங்கின . 1783 - ல் 24,63,66,741 டாலர் மதிப்புள்ள 
காகிதப்பணத்தை 11 மாநிலங்கள் வெளியிட்டன . ஒரு புதிய நாட் 
டுக்குத் தேவைப்படும் அளவுக்குக் கூடுதலாக காகிதப் பணம் 
இவ்வாறு வெளியிடப் பெற்றமையால் , 

மையால் , காகித நாணயத்தைப் 
பொறுத்தவரையில் மதிப்பிறக்கம் ஏற்படலாயிற்று . 
குழப்பம் தலையெடுத்தது . உடனே ஜே ( Jay ) போன்றவர்கள் 
வர்த்தகத்துறையில் காகிதப் பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு 
நாட்டு மக்களைக் கேட்டுக்கொண்டனர் . ஃபிரஞ்சு மற்றும் ஸ்பானிஷ் 
உதவிக் கொடைகளைப் பற்றுக்கோலாகக் கொண்டு டாலரின் மதிப்பு 
சிறிது காலத்திற்கு நிலைத்து நிற்க முயன்றது என்றாலும் , 1777 ஆம் 
ஆண்டின் பிற்பகுதியில் டாலரின் மதிப்பு சரியத் தொடங்கியது . 
1780 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் டாலரின் மதிப்பு 2-45 சென்டு 
களே ஆகும் . 1781 ஆம் ஆண்டில் ஒரு ஜோடி ஷூக்களின் விலை 
100 டாலர்கள் ; ஒரு பவுண்டுத் தேயிலையின் விலை 90 டாலர்கள் ; ஒரு 
பீப்பாய் மாவின் விலை 1575 டாலர்கள் . காகிதப் பணத்தின் மதிப்பு 
இப்படி தாழ்ந்து கிடந்ததினால் நிலையான வருவாய் உடையவர்கள் 


நாணயக் 


அமெரிக்கப் புரட்சி 


31 


மிகவும் துன்பப்பட்டனர் . ஆனால் கடனாளிகளுக்கும் யூக வாணிபர் 
களுக்கும் இது ஒரு பொற் காலமாக அமைந்தது . கடன்பத்திர 
வெளியீடு , குலுக்குச் சீட்டு முறைகள் , வெளிநாட்டுத் தனி நபர் 
நன்கொடைகள் , பிற நாட்டரசுக் கடன்கள் ஆகியவை மூலமும் 
நிதிகள் திரட்டப்பட்டன . என்றாலும் போருக்குத் தேவையான 
நிதியைச் சேகரிக்க காகிதப்பண வெளியீடுதான் பிரதான வழியாக 
இருந்தது . 

போர்க் காலத்தில் காங்கிரசும் , மாநிலங்களும் சுமார் 
43,79,19,321 டாலர்கள் மதிப்புள்ள காகிதப் பணத்தை வெளி 
யிட்டன . மேலும் கள்ள நோட்டு அச்சடிப்பும் மிகுதியாக இருந்தது . 
காகிதப் பணத்தின் மதிப்பு கணிசமாகக் குறைந்து போயிற்று . 
காகிதப் பணம் மதிப்பிழந்து புழக்கத்தைவிட்டு அகன்றமையால் 
ஆங்கில , ஃபிரஞ்சு, ஸ்பானிஷ் மற்றும் போர்த்துகீசியக்காசுகள் 
புழக்கத்திற்கு வந்தன. வெளிநாட்டுக் காசுகள் கிடைத்தும் நிலைமை 
சீர்ப்படவில்லை . ஏனென்றால் , இறக்குமதிகளை வாங்குவதற்கே அவை 
பயன்படுத்தப் பெற்றன . நாணயக் கிடைப்பருமையால் அவதியுற்ற 
மக்கள் 1785-1786 - ன் வாணிப மந்தத்தின்போது காகிதப்பணம் 
வெளியிடப்பட வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் . ஏழைகள் , 
கடனாளிகள் , விவசாயிகள் ஆகியோர் இக் கோரிக்கையை எழுப்பினர் . 
ஆனால் காகிதப்பண அதிகரிப்பால் வர்த்தகம் எந்த அளவுக்குப் 
பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்திருந்த வர்த்தகர்கள் காகிதப்பண 
வெளியீட்டை எதிர்த்தனர் மாநிலங்கள் அனைத்திலும் காகிதப்பண 
வெளியீடுபற்றி காரசாரமான 

விவாதங்கள் நடைபெற்றன . 
போலந்து , வர்ஜீனியா , நியூ ஹாம்ஷயர் , கனெக்டிகட் ஆகிய 
மா நிலங்கள் கடுமையான போராட்டத்திற்குப் பின்னரே காகிதப் 
பணத்திலிருந்து தப்பின எனலாம் . ரோடுஐலந்து ( Rhode Island ) 
நீதிமன்ற வரலாற்றின் ஒரு பரபரப்பான வழக்கு இப் பிரச்சினை 
குறித்து எழுந்தது . ஜான்வீடன் எனற ஓர் இறைச்சி விற்பனையாளர் 
இறைச்சி விற்பனைக்கு காகிதப் பணத்தை வாங்க மறுத்தார் . வழக்கு 
நீதிமன்றம் போயிற்று . காகிதப்பண வெளியீட்டுச் சட்டம் அரசியல் 
சட்டப்படி செல்லாது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் . உடனே 
சட்டமன்றம் நீதிபதிகளை வரவழைத்துக் குற்றம் சாட்டியது . 
எனினும் நிதிபதிகளின் தீர்ப்பு நிலைத்து நின்றது . பொருளாதாரக் 
கண் கொண்டு நோக்கின் , காகிதப்பணப் பிரச்சினை மிகவும் முக்கிய 
மானதாகும் . இப் பிரச்சினையைச் சுற்றியே சமூகத்தில் அதிருப்தி 
வளர்ந்து மக்களின் பல்வேறு பிரிவினரிடையே அமைதியின்மை 
உருவாயிற்று . 


ஒரு யுத்தம் முடிவுற்ற பிறகு நாட்டில் எவை எவை நிகழுமோ 
அவை யனைத்தும் அமெரிக்கப் புரட்சிக்குப் பின்னர் நிகழ்ந்தன ,. 


32 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பொறிவழித் தொழில்கள் , விவசாயம் , தனியார் கப்பற்படை 
ஆகியவற்றிலிருந்து தொழிலாளர்கள் வெளியேறி வேறு துறைகளில் 
அடைக்கலம் புகுந்தனர் . முதலீடு செல்வோரும் வேறுதுறைகள் 
நாடிச் சென்றனர் . புரட்சி முடிவுற்ற நிலையில் ஐரோப்பாவிலிருந்து 
பொறிசெய் பண்டங்கள் இறக்குமதி யாயின . அவற்றின் விலைகள் 
மலிவாயிருந்தன . போர்க்காலத் தேவையும் மறைந்துவிட்டது . 
எனவே விலைவாசிகள் குறைந்தன . இதனால் போர்க்காலத்தில் 
ஏற்பட்ட பிஞ்சுத் தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டன . 


போர் முடிந்த பிறகு நாட்டைவிட்டு வெளியேறிய ஆங்கிலேயர் 
களும் , மற்றவர்களும் தம்முடன் ஆயிரக்கணக்கான நீக்ரோக்களை 
அழைத்துச் சென்றுவிட்டனர் ; இதன் காரணமாக தென்னகத்தில் 
அடிமைத் தொழிலாளர் அளிப்பு குறைந்தது ; அவ்வளிப்புப் பிரச் 
சினையைத் தீர்ப்பதற்கு அனேக ஆண்டுகள் தேவைப்பட்டன . 


புரட்சியின் விளைவுகள் தென்கரோலினாவிலும் , வர்ஜீனியாவிலும் 
கடுமையாக இருந்தன . நியூ இங்கிலாந்தின் மீன் 

மீன் பிடிப்புத் 
தொழிலும் , மேற்கிந்திய வர்த்தகமும் படிப்படியாக மறைந்தது 
அந்த - மா நிலத்திற்கொரு பேரிழப்பு . மற்ற சில மாநிலங்களில் 
வர்த்தகம் தேக்க நிலைக்குள்ளாகியது . வர்த்தக வீழ்ச்சியிலிருந்து 
தம்மை மீட்டுக்கொள்வதற்கு இவை பெரிதும் போராடவேண்டி 
யிருந்தன . பிரிட்டிஷ் புதிய கடற்கடவுச் சட்டங்களால் அமெரிக்க 
மாநிலங்களுக்குப் பல தொல்லைகள் விளைந்தன . 


இங்கிலாந்தில் பொருளாதார மந்தம் ஏற்பட்டதனால் , 1783 ஆம் 
ஆண்டிற்குப் பிறகு காலனி பொருட்களுக்கு பிரிட்டிஷ் அங்காடிகள் 
கிடைப்பது அரிதாயிற்று . பரிபூரண சமத்துவ அடிப்படையில் 
வர்த்தக உறவுகளை அமைத்துக்கொள்ள 1778 ஆம் ஆண்டின் ஃபிரஞ்சு 
உடன்படிக்கை உறுதியளித்தபோதிலும் , 

இவ் வடிப்படையில் 
வர்த்தக உடன்படிக்கைகளைச் செய்துகொள்வது சாத்தியமில்லாது 
போயிற்று . தம்மோடு வர்த்தக உறவுகளை வைத்துக்கொள்ள 
வேண்டுமென்றால் , மிசிசிப்பி நதியில் கப்பற் போக்குவரத்துரிமையை 
25 ஆண்டுகளுக்கு அமெரிக்கா விட்டுக்கொடுக்க வேண்டுமென 
ஸ்பெயின் நிபந்தனையிட்டது . ஃபிரான்சும் , ஹாலந்தும் அமெரிக்கா 
வுடன் வர்த்தக ஒப்பந்தங்களைச் செய்துகொண்டன . என்றாலும் , இவை 
சம நிலையில் நின்று செய்த பேரங்களின் அடிப்டையில் அமைந்திட 
வில்லை . அமெரிக்க வர்த்தக உறவுகளை ஏற்றுக்கொள்ள போர்ச்சுக்கல் 
முன்வரவே இல்லை . பரஸ்பர வர்த்தக உரிமைகளைப் பாதுகாக்கும் 
ஒப்பந்தங்களை அமெரிக்காவுடன் செய்துகொள்ள 4 ஸ்வீடனும் , 
பிரஷ்யாவும் மட்டுமே ஒப்புக்கொண்டன . இந்நாடுகளோடு புதிய 


அமெரிக்கப் புரட்சி 


33 


சூழ்நிலைகளுக்கேற்ப வர்த்தகத்தைச் சீரமைத்துக்கொள்வதில் நாட்டு 
மக்களுக்கு அநேக சிரமங்கள் ஏற்பட்டன . மேலும் வல்லமை 
பொருந்திய மத்திய அரசொன்று அமையாமற் போனதால் பரஸ்பர 
வர்த்தக உடன்படிக்கைகளை ஏற்படுத்த ஆடம்ஸ் , ஜே ஆகியோர் 
எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றிபெற முடியவில்லை . எனினும் , 
வர்த்தகம் விரைவில் மீட்சியுற்று , போருக்கு 

போருக்கு முந்திய உயர் 
மட்டத்தினை எட்டிப்பிடித்துவிட்டது . ஃபிரான்சு , ஹாலந்து ஆகிய 
நாடுகளுடன் வர்த்தகம் நன்கு பெருகிற்று . இங்கிலாந்துடன் நடை 
பெற்ற வர்த்தகத்தைவிட 50 சதவிகிதம் கூடுதலாகவே ஹாலந் 
துடன் வர்த்தகம் நடக்கத் தொடங்கியது ; இதில் அமெரிக்காவுக்குச் 
சாதக வாணிப இருப்பல் நிலை உருவாயிற்று என்பதும் இங்கே 
குறிப்பிடத் தக்கது . வர்த்தகத்தில் தோன்றிய மீட்சியானது , மீன் 
பிடிப்புத் தொழில் , மரச்சாமான் தயாரிப்புத் தொழில் ஆகிய 
வற்றிலும் மீட்சியை ஏற்படுத்தி வைத்தது . மேலும் உணவுப் 
பொருட்கள் , புகையிலை , மற்ற வேளாண்மைப் பண்டங்கள் ஆகிய 
வற்றிற்கான தேவையும் பெருகிற்று . 


பிரிட்டிஷ் மெர்க்கண்டலிசக் கொள்கையால் நசுக்கப்பட்டுக் 
கிடந்து வந்த அமெரிக்க வியாபார முதலாளிகள் , போருக்குப்பின்னர் 
தமது மூலதனம் முழுவதையும் பயன்படுத்த முன் வந்தனர் . 
மேற்குத்திசைப் பகுதிகளில் 

கிடைக்கக்கூடிய 

இலாபங்களைச் 
சேகரிக்கும் கருத்தில் பல கம்பெனிகளைத் தொடங்கினர் . பொறி 
வழித் தொழில்களை வளர்க்கவும் ஊக்குவிக்கவும் உரிய வகையில் 
பாலங்களையும் , உப்பங்கழிகளையும் அமைத்தனர் . காலனி காலத்தில் 
வர்த்தகக் கம்பெனிகளுக்கு உரிமைச் சாசனங்களை வழங்குவது 
என்பது அரிது . ஆனால் 1781 முதல் 1785 வரையில் மாநிலச் சட்ட 
மன்றங்கள் 11 உரிமைச் சாசனங்களையும் , 1786 முதல் 1790 வரையில் 
22 உரிமைச் சாசனங்களையும் வழங்கி , வர்த்தகம் மற்றும் தொழில் 
வளர்ச்சிக்கு வழிகோலின . 1787 - ல் தான் அமெரிக்க நாட்டின் முதல் 
பஞ்சாலை பெவர்லியில் ஏற்படுத்தப் பெற்றது . அடுத்து ஹார்ட் 
ஃபோர்டில் ஒரு கம்பளி ஆலை நிறுவப்பட்டது . நியூ இங்கிலாந்தின் 
பல நகரங்களில் பொறிவழித் தொழில்கள் ஒன்றன்பின் ஒன்றாகத் 
தொடங்கப்பெற்றன . 

ஃபிலடெல்ஃபியாவில் ஜான்ஃபிட்ச் அவர் 
களும் மற்றவர்களும் இணைந்து நாளொன்றுக்கு 80 மைல் செல்லக் 
கூடிய நீராவிக் கப்பலைக் கண்டுபிடித்தனர் . அரசியல் மாற்றங்களை 
ஏற்றுக்கொள்வதுடன் அமைதி யடையாது , பொருளாதார 
வாய்ப்புக்களனைத்தையும் பயன்படுத்தி , புதிய நாட்டைப் பொலி 
வுள்ளதாக உருவாக்கவேண்டும் என்பதில் மக்கள் எந்த அளவிற்கு 
ஆர்வமிகுந்தோராயிருந்தனர் என்பதை இவை படம் பிடித்துக் 
காட்டுகின்றன . 

3 


3. மேற்குப்புறக் குடியேற்றம் 

( The Westward Movement ) 


அமெரிக்க நாட்டு மேற்குப்புறக் குடியேற்றம் காலனிகள் இருந்த 
நாட்களிலேயே தொடங்கிவிட்டது எனலாம் . முதலில் வர்த்தகர்கள் 
மேற்குப்புறம் நோக்கிச் சென்றனர் . பின்னர் மதப் பிரச்சாரகர்கள் 
சென்றனர் . அடுத்து , ஆட்டுமந்தைச் சொந்தக்காரர்கள் , சுரங் 
கர்கள் ( miners) , விவசாயிகள் ஆகியோர் சென்றனர் . இவர்களை 
யடுத்து முதலாளிகள் சென்றனர் . மேற்குப்புறக் குடியேற்றம் 
நாட்டுப் பொருளாதாரத்தின் முக்கியக் கூறுகளான விவசாயம் , 
தொழில் , தொழிலாளர் , போக்குவரத்து ஆகிய எல்லாத் துறைகளி 
லும் மாறுதலை ஏற்படுத்தியது . அமெரிக்க உள் நாட்டுப் போருக்கு 
மேற்குப்புறக் குடியேற்றமும் ஒரு காரணமாக இருந்தது என்கிறார் 
பீட்டர் ஜோன்ஸ் . 

அமெரிக்கா சுதந்திரம் அடைவதற்கு முன்பேயே மேற்குப்புறத் 
தில் குடியேறப் பலர் முயன்றனர் . ஸ்பானிஷ் வர்த்தக நிலையத்தை 
ஏற்படுத்தும் நோக்கத்தில் , 1519 - ல் கோர்ட்டஸ் ( Cortes ) என்பார் 
மெக்சிகோவிலிருந்து கியூபாவிற்குச் சென்றார் . 1521 - ல் அவர் கியூபா 
வின் மன்னரானார் . 18 ஆண்டுகளுக்குப் பின்னர் சில ஸ்பானியக் 
குழுக்கள் நியூ மெக்சிகோவிற்குப் பயணம் சென்று 1540 - ல் கிராண்ட் 
கானியனைக் 

( Grand Canyon ) கண்டுபிடித்தனர் . இவ்வாறாக 
ஃபிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் காலனிஸ்டுகள் குடியேற முயன்ற 
தற்கு ஒரு நூற்றாண்டுக்குமுன்னமேயே ஸ்பானியர்கள் மேற்குப் 
புறத்தில் குடியேறத் தொடங்கிவிட்டனர் . 1770 - ல் சான் டியகோ 
( San Diego ) , மான்டெரி (Monterey ) ஆகியவற்றில் குடியேற்றங்கள் 
ஏற்பட்டன . 1776 - ல் சான் பிரான்சிஸ்கோ உருவாகியது . 


1669 - க்குப் பின்னர் ஃபிரெஞ்சுக்காரர்கள் கிரேட் லேக்சுக்குத் 
( Great Lakes ) தென்புறமும் , மெக்சிகன் வளைகுடாவிற்கு வடபுறமும் 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


35 


குடியேறினர் . 18 ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் குடியேற்றக்காரர்கள் 
ஓஹியோ பள்ளத்தாக்கில் நுழைந்து டெனசி , கென்ட்டகி ஆகிய 
வற்றில் குடியேறினர் . டிரான்சில்வேனியா ( Transylvania ) வைப் 
புதிய மாநிலமாக்கும் திட்டம் 1777 - ல் தோல்வியுற்றது . ஏனென்றால் , 
பழைய மாநிலங்கள் புதிய பிரதேசங்களைத் தம்முடன் சேர்த்துக் 
கொள்ள முயன்றனவே தவிர , அவற்றைப் புதிய மா நிலங்களாக 
உருவாக விடவில்லை . 


1783 - க்குப் பின்னர் மேற்குப்புறக் குடியேற்றம் மிகுதியாக 
வளர்ந்தது . மேற்குப்புறத்தில் புதிய நிலங்கள் ஏராளமாகக் கிடந் 
தன . அவற்றின் விலைகள் குறைவாயிருந்தன . எனவே பலர் மேற்கு 
நோக்கிச் சென்றனர் . இவர்களில் பலர் விவசாயிகளாகவும் , அதே 
நேரத்தில் , யூக வாணிபர்களாகவும் (Speculators ) இருந்தனர் . 
இவர்கள் மேற்குப்பகுதிக்குச் சென்று முதலில் நிலத்தைக் குறைவான 
விலைகளில் வாங்குவர் ; சாகுபடி செய்வர் ; பின்னர் நிலங்களின் 
விலைகள் உயரும்போது , அவற்றை உடனே விற்றுவிடுவர் . விற்று 
விட்டு மேலும் மேற்குப்புறம் செல்வர் . அங்கேயும் நிலத்தை 
வாங்குவர் ; பின்னர் விற்பர் . இப்பழக்கம் பெரும்பாலான குடியேற் 
றக்காரர்களிடம் இருந்தது . எனவே மேற்குப்புறத்தில் குடியேற்றம் 
அதிகரிக்க அதிகரிக்க யூக வாணிபமும் , விவசாயத் தொழிலும் துரித 
மாக வளர்ந்தன . இங்கே தயாரான விவசாயப் பண்டங்கள் மற்ற 
இடங்களில் விளையும் விவசாயப் பண்டங்களுடன் போட்டியிட 
வாரம்பித்தன . இதனால் கிழக்கத்தியப் பகுதி விவசாயிகள் , குறிப் 
பாக நியூ இங்கிலாந்திலிருந்த விவசாயிகள் , தானியச் சாகுபடியைக் 
கைவிட்டு , பால் பண்ணை மற்றும் பழ உற்பத்தியில் ஈடுபட வேண்டி 
யிருந்தது . 


நாட்டின் மேற்குப்புறத்தில் பரந்த நிலப்பகுதி சாகுபடிக்குத் 
தயாராயிருந்தமையும் , அவற்றில் விரைவாக உற்பத்தி பெருகி 
யமையும் நாட்டின் தெற்குப் பகுதிக்குக்கூட தலைவலியைக் கொடுத் 
தது . சாகுபடி செய்யப்படாத புதிய நிலப் பரப்புக்கள் மேற்குப் 
புறத்தில் கிடந்தமை அமெரிக்கப் பொருளாதாரத்தில் மூன்று நூற் 
றாண்டு கால நீட்சியுடைய வளர்ச்சியைத் தோற்றுவிக்க உதவிற்று 
என்றால் அது மிகையாகாது . 1783 - க்குப் பின்னர் ஒரு நூற்றாண்டு 
முழுவதும் அமெரிக்க நாட்டை நோக்கியிருந்த பிரச்சினை மிகப் பரந்த 
மேற்குப் பிரதேசத்தின் புத்தம் புதிய நிலங்களையும் , சாதனங்களை 
யும் , கனிவளங்களையும் கையகப்படுத்திப் பயன்படுத்திக்கொள்வது 
எங்ஙனம் என்பதே . அமெரிக்க வரலாறு உண்மையில் பரந்த மேற் 
குப் பகுதியின் வரலாறு ஆகும் . இலவசமாக நிலம் கிடைத்தமை , 
பின்னர் அதன் அளிப்பு படிப்படியாகக் குறைந்தமை , குடியேற்றம் 


36 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


அங்கே பெருகியமை ஆகியவை அமெரிக்க நாட்டு வளர்ச்சிக்குக் 
காரணங்கள் என்றார் எல்லைப்புற வரலாற்றறிஞர் எஃப் . ஜே . டர்னர் 
( F. J. Turner ) . 


தொடக்கத்தில் மேற்குப்புறக் குடியேற்றம் மிகவும் மெதுவாக 
நிகழ்ந்தது . இதற்கு மூன்று காரணங்கள் இருந்தன . முதலாவதாக , 
1763 ஆம் ஆண்டின் அரசுப் பிரகடனம் ( Royal Proclamation of 1763 ) 
மேற்குப்புறம் மக்கள் சென்று குடியேறுவதைத் தடை செய்தது . 
இரண்டாவதாக , மேற்குப்புறம் செல்வதற்குப் போக்குவரத்து 
வசதிகள் சரியாக இல்லை . மூன்றாவதாக , மேற்குப்புறத்தில் குடியேறு 
பவர்களைச் சிவப்பு இந்தியர்கள் அவ்வப்போது கடுமையாக எதிர்த்து 
வந்தனர் . நாட்டின் கிழக்குப் பகுதியிலிருந்து மக்கள் வந்து மேற் 
குப் பகுதியில் குடியேறுவதைச் சிவப்பு இந்தியர்கள் தீவிரமாக 
வெறுத்தனர் . 


இத் தடைகள் மத்தியில் மேற்குப்புறக் குடியேற்றம் விரைவாக 
வளர்ந்தமைக்குக் காரணங்களாக அமைந்தவை வருமாறு : 


18 ஆம் நூற்றாண்டின் மத்தியப் பகுதிக்குப் பின்னர் , நாட்டின் 
கிழக்குப் பிரதேசத்தில் மக்கள் தொகை மிகவும் அதிகரித்தது . 2 • 5 
மில்லியனாக இருந்த அப் பகுதி மக்கள் தொகை, 18 ஆம் நூற்றாண்டின் 
இறுதியின் போது சுமார் 32 மில்லியனாக உயர்ந்தது . மக்கள் தொகை 
மேன்மேலும் வளர்ந்து நெரிசல் மிகுந்து வருவதைக்கண்ட பலர் 
வேறிடங்களுக்குச் சென்றுஎறு குடியேற விழைந்தனர் . அவ்வாறு 
குடியேறுவதற்குச் சிறந்த இடமாக மேற்குப் பகுதி அவர்களுக்குப் 
பட்டது . அங்கே நிலங்கள் ஏராளமாகக் கிடந்தன . நிலங்களின் 
விலைகளும் குறைவே . கனிவளம் , நிலவளம் , வனவளம் ஆகியவற் 
றைப் பெற்றிருந்ததன் காரணமாக , மேற்குப் பகுதியில் விவசாயத் 
தையும் வேறு பல தொழில்களையும் ஏற்படுத்திக்கொள்வதில் எந்த 
விதச் சிரமமும் இருக்கவில்லை. எனவே , கிழக்குப் பகுதியிலிருந்து 
மக்கள் மேற்குப் பகுதிக்குச் சென்று குடியேறலாயினர் . 1812 - க்குப் 
பின்னர் , கிழக்குப் பிராந்தியத்திலிருந்த 

தொழிலாளி 
களும் 

முதலாளிகளும் , வர்த்தகம் மற்றும் கப்பல் கட்டும் 
தொழில் ஆகியவற்றை விட்டுவிட்டு மேற்குப்புறம் 
குடியேறினர் . ஒரு பொருளாதாரப் புரட்சியின் தொடக்கமாக அது 
அமைந்தது . 


பல 


சென்று 


அரசின் கொள்கையும் மேற்குப்புறக் குடியேற்றத்திற்கு ஊக்க 
மளித்தது . மேற்குப்புறக் குடியேற்ற வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய 
காரணி 

என்லாம் . மேற்குப் பிராந்தியத்தில் குடியேற்றத்தைப் 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


37 


பெருக்கவும் , நில விற்பனை மூலம் வருமானத்தை மிகுதியாக்கவும் 
அரசு விரும்பியது . கான்ஃபெடரேஷனின் விதிகளின்படி அமெரிக்கக் 
காங்கிரஸ் மன்றம் 1785 - ல் நில அவசரச் சட்டத்தைக் ( Land Ordi 
nance ) கொண்டு வந்தது . இச்சட்டத்தின்படி ( 1 ) அரசு நீண்ட சதுர 
நில அளவை எடுக்க வேண்டும் ; ( 2 ) நிலத்தின் 36 துண்டுகளில் ஒரு 
துண்டினைக் கல்விக்கூடம் ஏற்படுத்துவதற்காக ஒதுக்கி வைத்துவிட 
வேண்டும் ; ( 3 ) பொதுநிலங்களைக் குறைந்த விலையில் விற்க நில 
விற்பனை அலுவலகங்களை ஏற்படுத்தவேண்டும் . மேற்குப்புறக் குடி 
யேற்ற வரலாற்றில் இது ஒரு முக்கியச் சட்டமாகும் , 


பட்டது . 


மேற்குப்புற நகரமைப்புக்களில் ( Townships ) பாதியை விற்று 
விடுவதற்கும் , மீதிப் பாதியை 640 ஏக்கர்கள் கொண்ட பகுப்புக்களாக 
விற்பதற்கும் 1785 - ல் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது . காங்கிரஸ் 
திட்டத்தின்படி ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு டாலர் வீதம் நிலத்தை ஏலத் 
திற்கு விற்க வேண்டும் . 1790 ஆம் ஆண்டில் நிலத்தின் விலையை ஏக்கர் 
ஒன்றுக்கு இரண்டு டாலர்களாக உயர்த்தும் சட்டம் இயற்றப் 

ஆனால் , வாங்கிய நிலத்திற்குச் செலுத்த வேண்டிய 
பணத்தை ஓர் ஆண்டிற்குள் செலுத்தினால் போதும் என்று சலுகை 
வழங்கப்பட்டது . என்றாலும் , முதல் முயற்சியாளர்களில் ஒரு சிலரிடந் 
தான் 1280 டாலர்கள் இருந்ததால் , நிலங்கள் அவ்வளவாக விற்பனை 
யாகவில்லை . எனவே குடியேறுகின்றவர்களுக்கு ஆதரவாகச் சட் 
டத்தை மாற்றவேண்டியிருந்தது . 1800 - ல் குறைந்த பட்சம் 320 ஏக்கர் 
நிலம் தான் வாங்கலாம் . 1801 - ல் அது 160 ஏக்கர்களாகக் குறைக்கப் 
பட்டது . 1804 ஆம் ஆண்டுச் சட்டப்படி , வாங்கிய நிலத்திற்குச் 
செலுத்தவேண்டிய பணத்தை ஐந்து ஆண்டுகளில் செலுத்தலாம் 
என்ற சலுகை தரப்பட்டது . 1820 - ல் இயற்றப்பட்ட புதிய சட்டம் 
குறைந்தபட்சம் வாங்கற்பாட்டு அளவை 80 ஏக்கர்களாகக் குறைத்து 
ஏக்கர் ஒன்றின் விலையையும் 1-25 டாலராகக் குறைத்தது . இதன் 
விளைவாக 1860 - க்குள் சுமார் 180,00,000 ஏக்கர்கள் விற்பனையாயின. 
கடன் முறை , நில யூக வாணிபத்தை அதிகப்படுத்தி , விலைகளையும் 
இலாபங்களையும் குறைத்தமையால் 1819 - ல் காங்கிரஸ் கடன் 
முறையை ஒழித்தது . 


அரசு குடியேற்றக்காரர்களுக்களித்த மற்றொரு சலுகை முன் 
வாங்கு உரிமை ( Rights of Pre - emption ) . பல்லாண்டுகளாகவே 
மேற்குப்புறக் குடியேற்றக்காரர்கள் பொது நிலங்களினுள் நுழைந்து , 
காடுகளை அழித்துப் பண்ணைகளை ஏற்படுத்தி வந்தனர் . விலைகொடுத்து 
வாங்காமலேயே தம் விருப்பம்போல் நடந்து வந்தனர் . இறுதியில் 
தான் அரசு நிலங்களில் சட்டத்திற்குப் புறம்பாகத் தாங்கள் குறுக் 
கிட்டிருப்பதை உணர்ந்தனர் . சிலவேளைகளில் , குடியேற்றக்காரர்கள் 


38 . 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பக்குவப்படுத்திய நிலங்கள் விற்கப்பட்டு விடுவதும் உண்டு . அல்லது 
ஃபெடரல் இராணுவச் சிப்பாய்கள் , குடியேற்றக்காரர்களை நிலத்தை 
விட்டு விலக்கி வெளியேற்றுவதும் உண்டு . எனவே , அளக்கப்பட் 
டிருந்தாலும் சரி, அளக்கப்படாவிட்டாலும் சரி, தாங்கள் விரும்பிய 
நிலப் பகுதிகளை எடுத்துக்கொள்ள தங்களுக்கு உரிமை வேண்டும் என் 
றும் , போட்டி விலையை விலக்கிக் குறைந்த பட்ச விலையில் வாங்கிக் 
கொள்ள உரிமை வேண்டும் என்றும் கோரினர் . 1841 - ல் நிறைவேறிய 
யாவருக்கும் முன்வாங்கு உரிமைச் சட்டம் இச்சலுகைகளை 
குடியேற்றக்காரர்களுக்கு வழங்கியது . உண்மையிலேயே குடியேறிக் 
குடியிருந்து நிலத்தைச் சாகுபடி செய்திருந்தோர் அனைவருக்கும் 
முன்வாங்கு உரிமை வழங்கப்பட்டது . அடுத்து 1854 - ல் இயற்றப் 
பட்ட ஒரு சட்டம் , பத்தாண்டுகளுக்குமேலாக விற்பனை செய்யப் 
படாமல் கிடந்துவந்த நிலங்களின் விலைகளைக் குறைத்தது . 1862 ஆம் 
ஆண்டின் குடும்ப மனையகச் சட்டத்தின் ( Homestead Act ) படி 
குடியேற்றக்காரர்கள் பெயரளவிற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத் 
தைச் செலுத்திவிட்டு 160 ஏக்கர்களை உடைமையாக்கிக்கொள்ள 
லாம் . ஆனால் , இவர்கள் அந்நிலத்தில் ஐந்து ஆண்டுக்காலம் குடியிருந்து 
விவசாயம் செய்திருக்கவேண்டும் . இச்சட்டங்கள் மேற்குப்புறக் 
குடியேற்ற வளர்ச்சிக்குப் பெரிதும் உதவின . 


தென்மேற்குப் பிராந்தியக் குடியேற்ற வளர்ச்சிக்கு ஒரு முக்கியக் 
காரணம் பருத்தித் தேவை எனலாம் . தொழிற் புரட்சியும், குறிப் 
பாக 1793 - ல் கண்டுபிடிக்கப்பட்ட பருத்தி விதையைப் பிரித்தெடுக்கும் 
ஜின் ( Gin ) என்ற கருவியும் மூலப் பொருள் நிலையிலுள்ள பருத்திக்கு 
நல்ல தேவையை உருவாக்கிற்று . எனவே , தென்னாடு பருத்தி உற்பத்தி 
யில் உடனே ஆர்வம் காட்டியது . வட கரோலினா, தென் கரோலினா, 
வர்ஜீனியா பகுதிகளில் இருந்த கடற்கரை நிலங்கள் தரிசாகிக் 
கொண்டிருந்தன . இதன் காரணமாகத் தென்னாட்டுத் தோட்ட 
முதலாளிகள் புதிய வளமான நிலங்களைத் தேடி , தென்மேற்கு 
நோக்கிச் செல்லலாயினர் . தென்மேற்குக் குடியேற்றத்தின் இரண் 
டாவது கட்டத்தில் பருத்தித் தேவை தான் மிக முக்கியத் தூண்டு 
கோல் . ( ஃபால்க்னர் ) . 


பழைய வடமேற்கில் ( Old North West ) மிக விரைவாகக் 
குடியேற்றம் நிகழ்ந்தமைக்குப் பல காரணங்கள் இருந்தன . ஐரோப் 
பாவிலிருந்து வந்து அங்கே குடியேறியவர்களின் எண்ணிக்கை 
தொடக்கத்தில் ஆண்டொன்றிற்கு 4000 முதல் 5000 வரையாகும் . 
ஆனால் , 1812 ஆம் ஆண்டுப் போருக்குப் பின்னர் , 1815 முதல் 1830 
வரையிலான 15 ஆண்டுகளில் ஐரோப்பாவிலிருந்து வந்து குடியேறிய 
வர்களின் எண்ணிக்கை 5 லட்சமாகும் . வாணிபக் கப்பல் தடைச் 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


39 


சட்டங்களும் வாணிபத் தொடர்பின்மைச் சட்டங்களும் ( Non - Inter 
course Acts ) நிலவிய காலங்களில் வடக்கே பொருளாதார மந்தம் 
தோன்றியது . இதனால் அங்கே யிருந்த மக்கள் மிகவும் பாதிக்கப் 
பட்டனர் . இப் பொருளாதார மந்தமும் , 1812 ஆம் ஆண்டுப்போரும் , 
அப்போருக்குப் பின்னர் நிலவிய சூழ்நிலையும் மக்கள் மேற்கு 
நோக்கிச் 

செல்லத் தூண்டுகோலாய் அமைந்தன . தெற்கே 
வர்ஜீனியா . வடகரோலினா ஆகிய இடங்களில் புகையிலை விளையும் 
நிலங்களின் வளங் குன்றியமையாலும் பல முதலாளிகள் அப் பகுதி 
விட்டு வெளியேறி வடமேற்குப் பிராந்தியங்களில் குடியேறத் 
தலைப்பட்டனர் . தவிரவும் , மேற்குப் பிராந்தியக் குடியேற்றத் 
திட்டத்தில் அரசு கட்டுகளைத் தளர்த்தியமையாலும் , 1812 முதல் 
1830 வரையில் சிவப்பு இந்தியர்களின் குறுக்கீடுகள் , தொல்லைகள் 
அகற்றப்பட்டமையாலும் குடியேற்றங்கள் 

வளர்ந்தன . 
மேற்கில் டபுள்யூ . எச் , ஹாரிசன் ( W. H. Harrison ) சிவப்பிந்தியர் 
களை முறியடித்தார் . மேற்கில் ஜாக்சன் சிவப்பிந்தியர்களைத் தோற் 
கடித்தார் . 

பகுதிகளிலிருந்து சிவப்பிந்தியர்கள் 
வெளியேறி அகன்று போயினர் . இவர்கள் மறைந்ததற்குப் பின்னர் 
மக்கள் அச்சமின்றிக் குடியேறலாயினர் . 


வட 


எனவே 


இருப்புப்பாதைகள் போடப்படுவதற்கு முன்னர் பயணத்திற்கும் 
போக்குவரத்துக்கும் நதிகளே பயன்பட்டு வந்தன . நதிகளின் மூலம் 
தட்டைப் படகுகளில் பொருள்கள் எடுத்துச் செல்லப்படும் . இடம் 
பெயர்ந்து செல்வோரும் அப் படகுகளில் தான் செல்வர் . ஆனால் , 
1811 - க்குப் பின்னர் வடமேற்குப் பகுதிகளில் நீராவிக் கப்பல் 
போக்குவரத்து வளரத் தொடங்கியது . இது மேற்கு நோக்கிச் 
செல்லும் முன்னேற்றத்தை விரைவுபடுத்தியது . மேலும் , மேற்குப் 
பிரதேசத்தைப்பற்றி நல்ல விளம்பரம் ஏற்படும் வகையில் சில சூழ் 
நிலைகளும் உருவாயின . லூசியானாவை விலைகொடுத்து வாங்கிய 
மையும் , லூயிஸ் , க்ளார்க் என்போரின் முயற்சிகளும் , நியூ மெக்சி 
கோவைப்பற்றிய பைக் (Pike ) என்பாரின் நூலும் , ஆரன் பர்ரின் 
( Aaron Burr ) பயணக் குறிப்புக்களும் மேற்குப் பகுதிக்குச் சிறந்த 
விளம்பரங்களைத் தந்தன . எனவே , புதிதாகக் குடியேற விரும்பு 
வோருக்கு மேற்குப் பிராந்தியம் வளம்மிகுந்த இடமாக வாழ்க் 
கைக்கு வழிவகுக்கும் கேந்திரமாகக் காட்சியளித்தது . 
உற்சாகப் பெருக்குடன் பலர் அங்கே செல்லத் தொடங்கினர் . 1817 - ல் 
பயணம் செய்தபோது மாரிஸ் பர்க்பெக் ( Morris Birkbeck ) என்ற 
ஆங்கிலேய எழுத்தாளர் பின்வருமாறு குறிப்பிட்டார் . பழைய 
அமெரிக்கா உடைந்து சிதறி மேற்கு நோக்கி முன்னேறிக் கொண் 
டிருக்கிறது . பழைய வடமேற்குப் பிராந்தியத்தின் ( ஓஹியோ , 
இந்தியானா, இல்லினாய் , மிச்சிகன் மற்றும் விஸ்கான்சின் ) மக்கள் 


ஆகவே 


40 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தொகை சில ஆயிரமாயிருந்தது . 1810 - ல் இது 2,72,324 ஆக உயர்ந்து , 
1860-அதன் மக்கள் தொகை 69,26,884 - க்குத் தாவியது . 


பகுதிவாரி வளர்ச்சி 

தொடக்கத்திலிருந்த 13 காலனிகளும் அட்லாண்டிக் கடற்கரை 
யில் அமைந்திருந்தன . அவற்றின் எல்லைகளை அப்பளாச்சியன் மலைக்கு 
( Applachian mountain ) மேற்கே பரப்பக்கூடாது என 1763 ஆம் 
ஆண்டின் அரசுப் பிரகடனம் கட்டளையிட்டது . புரட்சி முடிவடைந்த 
நிலையில் , 1779 - ல் அமெரிக்க நாட்டு எல்லைகள் ப்ளோரிடாவிற்கு 
வடக்கேயும் , கனடாவிற்குத் தெற்கேயும் , மிசிசிப்பி நதிக்குக் கிழக்கே 
யும் பரந்து கிடந்தன . ஜார்ஜியா , தென் கரோலினா, வர்ஜீனியா 
ஆகியவை தமது எல்லைகள் மிசிசிப்பிக்கு மேற்குப்புறம் வரை இருக் 
கின்றன என்று உரிமை கொண்டாடின . வர்ஜீனியா , கனெக்டிகட் . 
மாசசூசெட்ஸ் ( Massachusetts ) ஆகியவை தமக்கு வடமேற்குப் 
பிராந்தியத்தில் பங்குண்டு என ஒன்றோடொன்று மோதிக்கொண் 
டன . பொறாமையும் அச்சவுணர்வும் இம் மாநிலங்களிடையே 
நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதைக்கண்ட தாமஸ் ஜெஃபர்சன் , இப் 
பூசல்களுக்கு ஒரு முடிவு காணும் நோக்கத்தில் , வடமேற்குப் பிராந்தி 
யத்தைப் பல மாநிலங்களாகப் பிரிக்கும் திட்டத்தை 1784 ல் 
கொணர்ந்தார் . இத்திட்டத்தின்படி பழைய மா நிலங்களின் குடி 
மக்கள் அனுபவித்த உரிமைகள் பலவற்றையும் இப் புதிய மாநிலங் 
களின் குடிமக்கள் அனுபவிக்கலாம் . புதிய மாநிலங்களில் போது 
மான அளவிற்கு மக்கள் தொகை பெருகிய பின்னர் அம் மாநிலங்களை 
யூனியனுடன் இணைக்கலாம் . 


1787 ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பெற்ற அவசரச் சட்டத்தில் 
இத்திட்டம் விரிவாக விளக்கப்பட்டது . இந்த அவசரச் சட்டப்படி , 
( 1 ) வடமேற்குப் பிரதேசத்தில் மூன்றிற்குக் குறையாமல் ஐந்திற்கு 
மேற்படாமல் மாநிலங்கள் ஏற்படவேண்டும் ; ( 2 ) சுதந்திர ஆண்குடி 
மக்கள் 5000 பேர்களாகும் வரையில் , காங்கிரஸ் மன்றம் நியமிக்கும் 
ஒரு கவர்னரும் மூன்று நீதிபதிகளுமே அப்பிரதேசத்தை ஆள்வர் . 
உள்நாட்டுச் சட்டங்களை இயற்றவும் , அதிகாரிகளை நியமிக்கவும் 
கவர்னருக்கும் நீதிபதிகளுக்கும் அதிகாரமுண்டு . என்றாலும் , இவ் 
விஷயங்களைப் பொறுத்தவரையில் காங்கிரஸ் 

மன்றம் மறுப் 
பாணையை உபயோகிக்கலாம் ; ( 3 ) மக்கள் தொகை 5000 - த்தை 
மீறினால் வடமேற்குப் பிரதேசத்தில் இரு சபைகள் கொண்ட சட்ட 
மன்றங்களை ஏற்படுத்தலாம் . கீழ் சபையை மக்கள் தேர்ந்தெடுப்பர் . 
கீழ்சபை நியமிக்கும் பத்து உறுப்பினர்களிலிருந்து ஐவரைக் காங்கிரஸ் 
தேர்ந்தெடுத்து மேல் சபையை ஏற்படுத்தும் . பிரதிநிதியைத் தேர்ந் 
தெடுக்கும் வாக்குரிமை 50 ஏக்கர்களைக் கொண்டவருக்கே உண்டு . 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


41 


200 ஏக்கர்களைக் கொண்டவர்கள் தான் கீழ் சபை உறுப்பினராகத் 
தேர்ந்தெடுக்கப்படுவர் . 500 ஏக்கர்களைக் கொண்டவர்கள் தான் 
மேல் சபைக்குச் செல்லும் வாய்ப்பினைப் பெறுவர் . கவர்னராக 
நியமிக்கப்படுபவர் 1000 ஏக்கர்களைப் பெற்றிருத்தல் வேண்டும் ; ( 4 ) 
இப் பிரதேசங்களில் ஏதேனும் ஒன்றில் 60090 குடிமக்கள் இருந்தால் 
அப்பிரதேசத்தில் ஒரு நிரந்தர அரசியல் சட்டத்தை வகுத்து மாநில 
அரசையும் அமைத்துக்கொள்ளலாம் . காங்கிரசுக்குத் தன்னுடைய 
பிரதி நிதியை அனுப்பலாம் . தாயகத்தின் உரிமைகள் காலனிகளுக்கு 
உண்டு என்ற உண்மையை இச்சட்டம் தெளிவுபடுத்தியது . அவசரச் 
சட்டம் அடிமை முறையை ஒழித்து , நல்வாழ்வையும் , விடுதலையை 
யும் , சொத்துரிமையையும் , மத உரிமையையும் வழங்கியது . கல்வி 
யைப் பேணிப் பரப்பிற்று . இலட்சக்கணக்கான மக்கள் மேற்குப் 
புறம் நோக்கி முன்னேறக் காரணமாயிருந்தது . ( ஃபால்க்னர் . 

. ) 


பழைய தென்மேற்குப் பகுதி 

பழைய தென்மேற்குப் பிராந்தியத்தைப் பொறுத்தவரையில் 
குடியேற்றம் புரட்சி காலப் பகுதியில் மிகவும் மெதுவாகவே நிகழ்ந் 
தது . 1790 - ல் எடுக்கப்பெற்ற மக்கள் தொகைக் கணக்குப்படி கென் 
டக்கியில் 70000 பேர்களும் , டென்னசியில் 35,000 பேர்களுமிருந் 
தனர் . தென்னாட்டைச் சார்ந்த சின்னஞ்சிறு விவசாயிகள் பென்சில் 
வேனியாவின் பெரும் பள்ளத்தாக்கு வழியே மேற்குப்புறம் சென் 
றனர் . இவர்களைப் பின்பற்றித் தோட்ட முதலாளிகளும் அங்கே 
சென்றனர் . வட கரோலினா, தென் கரோலினா பகுதிகளில் இருந்த 
கடற்கரை நிலங்கள் தரிசாகிக்கொண்டிருந்தமையால் இத் தோட்ட 
முதலாளிகள் புதிய வளமான நிலப் பரப்புக்களைத் தேடி மேற்குப் 
பிராந்தியத்திற்குச் சென்றனர் . தோட்ட முதலாளிகள் அங்கே 
யிருந்த சிறு விவசாயிகளின் நிலத்தை மிகுதியான விலைகொடுத்து 
வாங்கினர் . இவ்விவசாயிகள் நிலத்தை விற்றுவிட்டு மலைப் பகுதி 
களுக்குச் சென்றனர் . சிலர் மிசிசிப்பியைக் கடந்தோ , ஓஹியோவிற்கு 
வடக்கே சென்றோ புதிய மாநிலங்களை உருவாக்க முயன்றனர் . 
இவ்வாறாக , தென்மேற்குப் பிராந்தியற்திற்குத் தோட்ட முதலாளி 
கள் முன்னேறிச் சென்றமையால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் 
சின்னஞ்சிறு விவசாயிகளேயாவர் . 


சிறு விவசாயிகளின் மறைவைத் தொடர்ந்து தென்மேற்குப் 
பகுதியில் பருத்தி உற்பத்தியாளரின் ஆதிக்கம் தலையெடுத்தது . 
அங்கே பருத்தி உற்பத்தி பேரளவில் பெருகிற்று . தென் கரோலினா,, 
ஜார்ஜியா டென்னசி , லூசியானா, மிசிசிப்பி , அலபாமா ஆகியவை 
அனைத்தும் பருத்தி உற்பத்தியில் சிறந்து விளங்கின . 1820 - ல் தென் 
கரோலினாவும் , ஜார்ஜியாவும் பருத்தி உற்பத்தியில் முன்னணியில் 


42 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நின்றன . 


1834 - ல் அலபாமாவும் மிசிசிப்பியும் 

மிசிசிப்பியும் முன்னணியில் 
நின்றன . இப்பகுதியில் பருத்தி உற்பத்தி பெருகியமை காரணமாக 
அமெரிக்க நாட்டின் மொத்தப் பருத்தி உற்பத்தி உயர் மட்டங்களுக் 
குத் தாவியது எனலாம் . 1830 - ல் அமெரிக்காவின் ஏற்றுமதியில் 
பருத்தி மிக முக்கியமான இடத்தை வகித்தது . மொத்த ஏற்றுமதி 
மதிப்பில் பருத்தியின் மதிப்பு 50 சத வீதமாயிருந்தது . பருத்தித் 
தொழிலின் முக்கியத்துவம் மூலம் அடிமை முறை சற்றேறக்குறைய 
ஒரு நிரந்தர அம்சமாக உருவெடுத்தது . குடியேற்றம் மேன்மேலும் 
பெருகவே , லூசியானா, மிசிசிப்பி , அலபாமா , மிசௌரி ஆகியவை 
தனி மாநிலங்களாயின . 

ஜெஃபர்சன் 12 மில்லியன் டாலர்களைக் கொடுத்து பிரான்சிட 
மிருந்து லூசியானாவை விலைக்கு வாங்கியபோது , ஸ்பெயின் ஆட்சிக் 
குட்பட்ட பிரதேசம் மேற்கே மிசிசிப்பி வரையிலும் , வடக்கே ஐபர் 
வில் பாரிஷ் வரையிலும் பரவியிருந்தது . என்றாலும் , மேற்கு 
ஃப்ளோரிடாவை அமெரிக்காவுடன் சேர்த்துக்கொள்வதற்கு அவ் 
வப்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . 1810 - ல் குடியேற்றம் 
தென்மேற்கில் முன்னேறிக்கொண்டிருந்ததால் , மேற்கு ஃப்ளோரி 
டாவை எடுத்துக்கொள்வதில் ஆர்வம் அதிகரித்தது . பியர்ல் ( Pearl ) 
வரையிலான மேற்கு ஃப்ளோரிடாவை இராணுவ நடவடிக்கைமூலம் 
கைப்பற்றுமாறு குடியரசுத் தலைவர் மாடிசன் ஆணையிட்டார் , இப் 
படையெடுப்பைச் சந்திக்கும் நிலையில் இல்லா திருந்த ஸ்பெயின் 
1821 - ல் கிழக்கு ஃப்ளோரிடாவை விட்டுக்கொடுக்க ஒப்புக்கொண் 
டது . அப்போது அமெரிக்கா டேக்சாஸ் மீதான தனது உரிமையை 
விட்டுக்கொடுத்தது . ஆனால் , டேக்சாஸ் 1836 - ல் புரட்சிக் கோலம் 
பூண்டு விடுதலைபெற்றது . டேக்சாஸ்மீது இங்கிலாந்து நாடு உரிமை 
கொண்டாடலாம் என அஞ்சிய காங்கிரஸ் , 1845 - ல் டேக்சாஸை 
யூனியனுடன் சேர்த்துக்கொண்டது . உடனே மெக்சிகோ இதற்கு 
எதிர்ப்புத் தெரிவித்து அமெரிக்காவுடன் போரிட முயன்றது . இறுதி 
யில் அமெரிக்காவே வெற்றிபெற்றது . 

அரிசோனா , கொலராடோ , நியூமெக்சிகோ ஆகிய பகுதிகளும் 
1845 வரை 

மெக்சிகோவின் அதிகாரத்தின்கீழ்தான் இருந்தன. 
ஆனால் , அமெரிக்கர்கள் படிப்படியாக இப்பகுதிகளுள் நுழைந்து 
குடியேறிக் கொண்டனர் . டேக்சாஸை மெக்சிகோ இழந்தபோது 
இந்தப் 

பகுதிகளும் அமெரிக்காவுடன் இணைந்துகொண்டன . 
இவற்றின் பரப்பளவு சுமார் 530,000 சதுர மைல்கள் . 
பழைய வடமேற்குப் பிராந்தியம் 

ஓஹியோவிற்கு வடக்கிலும் மிசிசிப்பிக்குக் கிழக்கிலும் அமைந் 
திருந்தது பழைய வடமேற்குப் பிராந்தியம் . 1787 ஆம் ஆண்டின் 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


43 


நதி 


அவசரச் சட்டம் வந்தவுடன் மாசசூசெட்ஸ் யூக வாணிபர்களைக் 
கொண்ட , ஒரு ஓஹியோ கம்பெனி , ரெவரண்டு கட்லர் என்பார் 
தலைமையின்கீழ் ஒஹியோவிற்கு வடக்கேயிருந்த 20,00,000 ஏக்கர் 
கொண்ட நிலத்தை சிப்பாய் பத்திரங்களைக் ( Soldiers certificates ) 
கொண்டு விலைக்கு வாங்கியது . இக்கம்பெனியின் முதல் குடியேற்றக் 
காரர்கள் 1787 ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் இப்ஸ்விச் , மாச 
சூசெட்ஸ் ஆகியவற்றிலிருந்து மஸ்கிங்கம் நதி நோக்கிச் சென்றனர் . 
இவர்கள் 1788 - ல் வசந்த பருவத்தின் போது , மஸ்கிங்கம் 
ஓஹியோ நதியைக் கலக்குமிடத்தில் மரிட்டடாவை 

( Marietta ) 
உருவாக்கினர் . அதே ஆண்டின் கோடைக்காலத்தில் நியூஜெர்சியி 
லிருந்துப் புறப்பட்ட ஒரு குழு கிரேட் மியாமிக்கும் லிட்டில் மியாமிக் 
கும் டையிலுள்ள ஒரு மில்லியன் ஏக்கர் பரப்பில் ஒரு பகுதியை 
விலைக்கு வாங்கி கொலம்பியா , சின்சின்னாட்டி ஆகியவற்றை நிர்மா 
ணித்துக் குடியேறினர் . இந்தியானா, இல்லினாய் , டெட்ராயிட் ஆகிய 
இடங்களில் சில ஃபிரெஞ்சுக்காரர்கள் ஏற்கனவே குடியேறி யிருந் 
தனர் . 1796 - ல் கெனெக்டிகட் நிலக் கம்பெனி ஒன்றின் முயற்சியால் 
க்லீவ்லாண்டு உருவாகியது . இதற்கிடையில் செனஸ்கோ , ஜெனிசீ , 
மொகாக் ஆகிய பகுதிகளில் நியூ இங்கிலாந்தைச் சார்ந்தோர் 
குடியேறி , சில முக்கிய நகரங்களைத் தோற்றுவித்தனர் . 


1812 ஆம் ஆண்டுப் போருக்குப் பின்னர் ஓஹியோ , இந்தியானா, 
இல்லினாய் , மிச்சிகன் , விஸ்கான்சின் ஆகிய பகுதிகளில் குடியேற்றம் 
விரைவாக நிகழ்ந்தது . இவற்றின் மக்கள் தொகையும் வளர்ந்து 
கொண்டே போயிற்று . இந்தியானா, இல்லினாய் , மிச்சிகன் , விஸ்கான் 
சின் , மின்ன சோட்டா ஆகியவை , முறையே 1816 , 1818 , 1837 , 1848 , 
1858 ஆம் ஆண்டுகளில் யூனியனில் சேர்ந்தன . மத்திய அட்லாண்டிக் 
மாநிலங்களிலிருந்து வந்தவர்களும் , தென்னாட்டுத் தோட்ட முத 
லாளிகளும் , ஜெர்மன் குடியிறக்கக்காரர்களும் ( German Immigrants ) 
இப்பகுதிகளில் குடியேறியிருந்தனர் . இவற்றில் பெரும்பாலும் 
விவசாயப் பண்ணைகளும் , கால்நடை வளர்ப்புப் பண்ணைகளும் மிகுதி 
யாக ஏற்படுத்தப்பெற்றன . 


1830 - ல் மேற்குப் பகுதியில் உருவாகியிருந்த முக்கிய நகரங்களில் 
சின்சின்னாட்டி , பிட்ஸ்பர்க் , செயின்ட் லூயிஸ் , நியூ ஆர்லியன்ஸ் 
ஆகியவை குறிப்பிடத்தகுந்தவை . சின்சின்னாட்டி இன்றச்சித் தயா 
ரிப்புக் கேந்திரமாயிருந்தது , மேற்கு நோக்கிச் செல்லப் பயன்பட்ட 
கப்பல் போக்குவரத்துப் பாதையின் முகப்பினருகே பிட்ஸ்பர்க் 
அமைந்திருந்தது . வடக்கிலும் மேற்கிலுமுள்ள தோல் வியாபாரி 
களுக்கிடையில் பரிவர்த்தனை நடைபெறும் பகுதியில் செயின்ட் 
லூயிஸ் அமைந்திருந்தது . உள் நாட்டுப் பொருட்களைச் சமுத்திரப் 


44 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


படகுகளுக்கு மாற்றுகின்ற முகப்பில் நியூ ஆர்லியன்ஸ் உருவாகி 
யிருந்தது . 


மேற்குப் பிரதேசத்தில் மக்கள் தொகை பெருகவே , கிழக்குப் 
பிரதேசத்தில் மக்கள் தொகை பெருகாது தேங்கி நின்றது . உதாரண 
மாக , வர்ஜீனியாவிலும் மாசசூசெட்சிலும் , 1820 முதல் 1830 வரையி 
லான காலப் பகுதியில் மக்கள் தொகை தேக்க நிலையிலிருந்தது . 
ஆனால் , அதேபோது மேற்கு மாநிலங்களின் மக்கள் தொகை 
100 முதல் 150 சதவீதம் வரை பெருகிக்கொண்டிருந்தது . உதாரண 
மாக , 1830 ஆம் ஆண்டில் சாதாரண தோல் வியாபார நிலையமா 
யிருந்த சிக்காகோவில் 1860 - ல் சுமார் 1 லட்சம் மக்கள் வசித்தனர் . 


வாக 


வடமேற்குப் பிராந்தியம் தென்னாட்டு நாகரிகத்தை அவ்வள 

ஏற்றுக்கொள்ளவில்லை . தென்னாட்டைச் சார்ந்தவர்கள் 
பெரும்பாலும் ஏழையர்களாயிருந்தனர் . இவர்கள் நியூ இங்கிலாந்தி 
லிருந்தும் மத்திய மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த குடியேற்றக் 
காரர்களுடன் கலந்தனர் . பெருந் தோட்டங்களை ஏற்படுத்தும் 
வாய்ப்பின்றி , சின்னஞ்சிறு பண்ணைகளை உருவாக்கி வாழத் தலைப் 
பட்டனர் . சிறு பண்ணைகள் மிகுந்திருந்த இச்சமுதாயத்தில் அடிமை 
முறை ஏற்றுக்கொள்ளப் பெறவில்லை . ஜன நாயகக் கொள்கைகளுக் 
கும் அமைப்புக்கும் அங்கே சிறந்த வரவேற்பிருந்தமையே இதற்கு 
முக்கியக் காரணம் ஆகும் . 


தூர மேற்குப் ( Far West ) பிரதேசம் 

மிசிசிப்பி நதிக்கு மேற்கே இருந்தது தூரமேற்குப் பிரதேச 
மாகும் . 1800 - ல் ஸ்பானிஷ்காரர்களின் நிலச் சட்டங்களாலும் , 
வளமான தோல் வியாபாரத்தினாலும் உற்சாகமுற்ற வெள்ளைக் 
காரக் குடியேற்றக்காரர்கள் கிழக்குப் பகுதியிலிருந்து 

பகுதியிலிருந்து கிளம்பி 
மேற்குப் புறமாகச் சென்று மிசிசிப்பியைக் கடந்து தூரமேற்குப் 
பிரதேசத்தில் வாழத் தொடங்கினர் . அப்போது செயின்ட் லூயி 
தோல் ஈயம் ஆகியவற்றிற்குச் சிறந்த அங்காடியாகத் திகழ்ந்தது . 
இப்பொருள்கள் மிசௌரி . மிசிசிப்பி நதிகள் மூலம் செயின்ட்லூயிக்கு 
வந்தன . மிசிசிப்பிக்கு மேற்கே இருந்த வளமிக்க லூசியானாவைப் 
பற்றி முதன் முதலில் விளக்கிச் சொன்னவர்கள் லூயிஸ் , க்ளார்க் 
பைக் ( Pike ) ஆகியோராவர் . இவர்களில் பைக் என்பார் மிசிசிப்பியின் 
மூலம் ( Source ) வரையில் சென்று ஆராய்ந்து பார்த்தவராவர் . 


தூர மேற்குப் பிரதேசத்தின் வளங்களைப்பற்றி ஓரளவிற்குத் 
தெரிந்து கொண்டவுடன் பலர் மிசிசிப்பியைக் குறுக்கே கடந்து , 
மிசௌரி வழியே மேலே முன்னேறிச் செல்லலாயினர் . பருத்தி 


45 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


உற்பத்திக்காகப் புதிய நிலங்களைத் தேடிய தெற்கத்தியர்கள் 
மிசிசிப்பி நதியைக் கடந்து லூசியானாவை அடைந்தனர் . இவர் 
களுக்கு முன்னரே கால் நடைப் பராமரிப்பாளர்கள் அங்குச் சென்று 
முதலில் ஜேம்ஸ்டவுனில் குடியேறி , பின்னர் அங்கிருந்து இன்னும் 
சற்று மேற்கே உள்ள பகுதிகளுக்குச் சென்று குடியேறினர் . இந்த 
அமெரிக்கக் கால் நடைப் பராமரிப்பாளர்களுக்கும் வடபுறத்து 
ஸ்பானிஷ் எல்லைக் கால்நடைப் பராமரிப்பாளர்களுக்கும் இடையில் 
கடுமையான மோதல்கள் நிகழ்ந்தன . பின்னர் , அமெரிக்க வேட்டை 
யாளர்களும் கால்நடைப் பராமரிப்பாளர்களும் மெக்சிகன் குடி 
யரசை எதிர்த்துக் கிளம்பி , 1836 - ல் விடுதலை பெற்றனர் . பின்னர் 
1845 - ல் அவர்களின் குடியேற்றப் பகுதி யூனியனுடன் சேர்த்துக் 
கொள்ளப் பெற்றது . இதைத் தொடர்ந்து நிகழ்ந்த மெக்சிகன் 
போர் 1846 முதல் 1848 வரை நீடித்தது . அடுத்து டேக்சாசின் 
விடுதலையை மெக்சிகோ அங்கீகரித்ததோடல்லாது கலிபோர்னியா , 
நியூ மெக்சிகோ , அரிசோனா, நிவெடா , யுட்டா முதலியனவும் , 
கொலராடோ , வியாமிஸ் ஆகியற்றின் ஒரு சில பகுதிகளும் அடங்கிய 
ஒரு மாபெரும் நிலப்பரப்பை அமெரிக்காவிற்கு வழங்கியது . இதற்கு 
அமெரிக்கா 18 மில்லியன் டாலர்களை அளித்தது . 


தூர மேற்குப் பிரதேசத்திலிருந்த ஒரிகன் ( Oregon ) பகுதியில் 
அமெரிக்கர்கள் குடியேறுவதற்குத் தூண்டுகோலாக அமைந்தவை 
தோல் வியாபாரத்தில் கிடைத்த இலாபமும் வளமிகுந்த நிலங் 
களுமேயாம் . 

1788 - ல் காப்டன் கிரே , காப்டன் கென்ட்ரிக் 
ஆகியோர் வடமேற்குப் பகுதிக்குச் சென்று தோல் வியாபாரத்தைத் 
தொடங்கி வைத்தனர் . அவர்களைத் தொடர்ந்து நியூ இங்கிலாந்து 
வியாபாரிகள் அவ் வியாபாரத்தில் ஈடுபட்டனர் . காப்டன் கிரே 
1792 - ல் கொலம்பியா நதியைக் கண்டுபிடித்தார் . ஒரிகன் சுமார் 25 
ஆண்டு காலம் ஹட்சன் விரிகுடாக் கம்பெனி ( Hudson s Bay 
Company ) வசம் இருந்தது . ஒரிகன் குடியேற்றத்தை வளர்த்த 
வர்களில் மிகவும் குறிப்பிடத் தகுந்தவர் கெல்லி என்பவராவர் . அப் 
பகுதிக்குக் குடிபெயர்ந்து செல்வதை வளர்க்கும் ஓர் அமைப்பை 
ஏற்படுத்தி 1830-1839 காலப் பகுதியில் அவரே அப் பகுதிக்குச் 
சென்றார் . அப் பகுதியின் வளங்களைப்பற்றி அவ்வப்போது மத 
போதகர்களும் விவரித்து வந்தனர் . இதன் விளைவாகவும் ஒரிகன் 
குடியேற்றம் வளர்ந்தது . 


யுட்டா குடியேற்றம் பெருகியமைக்கு முக்கிய காரணம் மத 
உணர்வே . 1830 - ல் ஜோசப் ஸ்மித் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட 
பிற்காலப் புனிதரின் ஏசு கிறிஸ்து திருச்சபை ( The Church of 
Tesus chirst of latter - day saints ) என்ற அமைப்பின் உறுப்பினர்க 


46 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


என்ற 


ளான மார்மன்கள் ( Mormons ) எனப் பட்டோர் ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்திற்கு அடிக்கடி விரட்டப்பட்டனர் . எனவே , இம் 
மார்மன்கள் , யங் (Young ) என்பாரின் தலைமையின் கீழ் , 1846 - ல் 
இல்லினாயைவிட்டு வெளியேறி , தூரத்து மேற்குப் பிராந்தியத்தை 
நோக்கி முன்னேறினர் . 1847 ஆம் ஆண்டில் சால்ட் லேக் பேசின் 

இடத்தில் குடியேற்றத்தை அமைத்துக் கொண்டனர் .. 
கிழக்கு மாநிலங்களிலிருந்து குடியேற்றக்காரர்களைத் தருவிப்பதற் 
குப் பாதிரிமார்கள் உதவி புரிந்தனர் . குடியேற்றக் காரர்களுக் 
காகும் செலவுகளை நிரந்தரக் குடியேற்ற நிதியமைப்பிலிருந்து 
கொடுத்து உதவினர் . மார்மன்களின் முயற்சியால் பாலை நிலங்கள் 
கூட , பண்பட்ட நிலங்களாயின . அமெரிக்கச் சரித்திரத்தில் வெற்றி 
கரமான ஒரு குடியேற்றம் மார்மன் குடியேற்றம் என்றால் அது 
மிகையாகாது . 

அமெரிக்க நதி மீதான ஜான் சட்டர் சுற்றுப்புறப் பகுதியில் 
1848 - ல் தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன . இதனைத் 
தொடர்ந்து மேற்குக் கடற்கரைப் பிராந்தியத்தில் குடியேற்றங்கள் 
பெருகின . கலிஃபோர்னியாவில் ஏற்கனவே ஒரு சில அமெரிக்க 
விவசாயிகள் குடியேறியிருந்தனர் . ஆனால் , தங்கச் சுரங்கங்கள் 
கண்டுபிடிக்கப்பட்டதற்குப் பின்னர் உலகத்தின் பல பாகங்களி 
லிருந்தும் புதிய பகுதிக்குப் புற்றீசலெனக் கிளம்பி வந்தனர் . 1848 - ல் 
அங்கே 6000 மக்களே இருந்தனர் . 1850 - ல் மக்கள் தொகை 92000 
ஆக உயர்ந்தது . 

1840 முதல் 1850 வரையிலான காலப் பகுதியில் டேக்சாஸ் 
இணைக்கப்பட்டது ; அயோவா , விஸ்கான்சின் , ஃப்ளோரிடா 
ஆகியவை மாநிலங்களாயின ; மின்னசோட்டா , ஒரிகன் , நியூ 
மெக்சிகோ ஆகிய பிரதேசங்கள் உருவாயின . 1860 - ல் கலிஃபோர் 
னியா , ஒரிகன் , மின்னசோட்டா முதலியன மாநிலங்களாயின ; 
மிசௌரிக்கு மேற்கே கான்சாஸ் , நிப்ரஸ்கா ஆகிய பிரதேசங்களில் 
குடியேற்றங்கள் ஏற்பட்டன . 


இவ்வாறாக , பற்பல புதிய பிரதேசங்கள் வளர்ச்சி யடைந்ததன் 
விளைவாக , 20 புதிய மாநிலங்கள் உருவாகி யூனியனில் சேர்ந்தன . 
மக்கள் தொகையிலும் அதிகரிப்பு உண்டாகியது . 1775 - ல் 13 காலனி 
களின் மொத்த மக்கள் தொகை 2.5 மில்லியன்கள் . 1860 - ல் இது 
31-5 மில்லியன்களாக உயர்ந்தது . 


மேற்கு நோக்கிய முன்னேற்றத்திற்கு மக்கள் பயன்படுத்திய பாதைகள் 

ஃபிரஞ்சு மற்றும் இந்தியப் போர்கள் நிகழ்ந்த காலத்தில் ஃபில 
டெல்ஃபியாவிலிருந்து பிட்ஸ்பர்க் வரை செல்வதற்கு லங்காஸ்டர் , 


47 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


ஹாரிஸ்பர்க் வழியாக ஒரு சாலை இருந்தது . இச் சாலைதான் மேற்கு 
நோக்கி முன்னேறியவர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியச் சாலை . 
பிட்ஸ்பர்க்கை அடைந்தவுடன் படகில் ஏறி , ஓஹியோ நதியில் 
சென்று , பின்னர் அதன் கிளை நதிகளில் ஒன்றின் மூலம் குறிப்பிட்ட 
டத்தை அடைவதே குடியேற்றக்காரரின் வழக்கமாக இருந்தது . 


அல்பேனி ( Albany ) யிலிருந்து மொகாக்குச் ( Mohank) சென்று , 
அங்கிருந்து ஜெனசீ சுங்கச் சாவடியை அடைந்து , ஈரி ஏரியையும் , 
ஓஹியோவையும் அடைவது மற்றொரு வழி . 1825 - ல் ஈரி கால்வாய் 
அமைப்பு வேலை முடிவுற்ற பின்னர் , இந்தப்பாதை மிகவும் சௌகரி 
யமாயிருந்தது . ஓஹியோ பள்ளத்தாக்கின் குடியேற்றத்திற்கும் 
நியூயார்க்கின் குடியேற்றத்திற்கும் இப்பாதை பெரிதும் உதவிற்று . 


மற்றொரு நியூயார்க் பாதை காட்ஸ்கில் சுங்கச்சாவடி வழியே 
அலெகனி ( Allegheny ) முகத்துவாரத்தை யடையும் பாதை . 
பால்டிமோரிலிருந்து சுங்கச்சாவடி வழியே கம்பர்லாந்துக்கு ஒரு 
பாதை செல்லும் . அங்கிருந்து மலைகளின் குறுக்கே ஒரு தேசீயச்சாலை 
( National Road ) ஓஹியோவிலுள்ள வீலிங் என்ற இடத்திற்குச் 
செல்லும் . அதன் கிளைகள் பிட்ஸ்பர்க்குக்குச் செல்லும் . 


வர்ஜீனியாவிலிருந்து மத்திய கென்டக்கி செல்லும் வண்டிப் 
பாதை ஒரு முக்கியமான தென்னாட்டுப் பாதையாகும் . 
அலெக்சாண்ட்ரியா , ரிச்மாண்டு வழியே கென்டக்கி சென்றது . 


தூர மேற்குப் பிரதேசங்களுக்குச் செல்வதற்கு உதவிய பாதை 
களில் குறிப்பிடத் தகுந்தது , மிசௌரிக்கு அருகிலுள்ள செயின்ட் 
ஜோசப்பிலிருந்து பிளேட்நதி வழியாக ஃபோர்ட்லாரமிக்குச்சென்று , 
தென் கணவாய் வழியாக ஃபோர்ட் பிரிட்ஜருக்குச் சென்ற ஓரிகன் 
தடம் என்றழைக்கப்பட்ட வடக்குப் பாதையாகும் . ஃபோர்ட் 
பிரிட்ஜருக்கருகில் , கலிஃபோர்னியா தடத்திற்குச் செல்ல இரு 
பாதைகள் இருந்தன . இவற்றில் ஏதாவது ஒன்றினைப் பயணிகள் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் . தூர மேற்குப் பிரதேசப் பாதை 
களில் பல தொல்லைகள் இருந்தன. சிவப்பிந்தியர்களின் தாக்குதல்கள் 
பல நேரங்களில் பெரும் இடையூறுகளாக இருந்தன . 


அமெரிக்காவில் நீர் வழிப்பாதைகள் ( Waterways ) மிகுதியாக 
இருந்தன . ஆனால் , அமெரிக்க நதிகளில் பெரும்பாலானவை வடக்கி 
லிருந்து தெற்கு நோக்கி ஓடுவன . எனவே , கிழக்கு மாநிலங்களி 
லிருந்து மேற்குப்புறம் நோக்கிச்செல்ல விரும்பிய மக்களுக்கு இந் 
நதிகள் அதிகமாகப் பயன்பட முடியவில்லை. 


48 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


சாலைப் 


சாலைப் 


மேற்குப்புறக் குடியேற்றத்திற்குக் கால்வாய் போக்குவரத்து 
( Canal transport ) நன்கு உதவிற்று . கால்வாய் மூலம் செல்வது 
செலவு மிகுந்தது என்றாலும் , 

போக்குவரத்தைவிட 
எளிதாயிருந்தது . 

போக்குவரத்தில் தனிமைத் 
துயரமும் , செவ்விந்தியர் குறுக்கீடும் இருந்தன . ஆனால் கால்வாய்ப் 
போக்குவரத்தில் இத்தகைய இடையூறுகள் இருக்கவில்லை . அதில் 
இருந்த ஒரே அசௌகரியம் சில நேரங்களில் கால்வாய்களில் பனி 
உறைந்துவிடும் : அப்போது போக்குவரத்துத் தடைப்படும் . தொடக் 
கத்தில் இருந்த கால்வாய்களில் முக்கியமானவை வருமாறு : 
ரிச்மாண்டுக்கும் வெஸ்தாமுக்கும் ( Westham ) இடையிலிருந்த 
கால்வாய் , வர்ஜீனியா மற்றும் வடகரோலினாவிலிருந்த டிஸ்மல் 
ஸ்வாம்ப் கால்வாய் , மாசசூசெட்சில் மெர்ரிமாக் , சார்லஸ் நதி 
களுக்கிடையிலிருந்த மிடில் செக்ஸ் கால்வாய். பின்னர் ஹட்சன் 
நதிக்கும் பஃபலோ ( Buffalo ) வுக்கும் இடையில் ஒரு கால்வாய் 
அமைக்கப்பெற்றது . இது ஒரு முக்கிய கால்வாய் எனலாம் . இது 
போக்கு வரத்துச் செலவை மிகவும் குறைத்தது . நியூயார்க் மேற்குப் 
புறத்திலும் 

வடமேற்குப் பிராந்தியத்திலும் குடியேற்றங்கள் 
மிகுதியாக இது ஒரு காரணமாக அமைந்தது . பென்சில்வேனியா 
கால்வாயும் மேற்குப்புறம் நோக்கிய முன்னேற்றத்திற்கு உதவியது . 


மேற்குப்புறக் குடியேற்ற விளைவுகள் 

மேற்குப்புறக் குடியேற்றங்கள் பெரும்பாலும் விவசாயத் 
தொழிலைப் பிரதானமாகக் கொண்டவை . எனவே , அங்கு விவசாயப் 
பண்டங்களின் உற்பத்தி கூடுதலாகியது . போக்குவரத்து வசதிகள் 
பெருகியவுடன் மேற்கத்திய வளமிக்க நிலங்களில் 

தயாரான 
பொருள்களுக்கும் கிழக்கு மாநிலங்களில் விளைந்த பொருள்களுக்கு 
மிடையில் போட்டி உண்டாகியது . மேற்கத்திய வேளாண்மைப் 
பண்டங்களுக்குத் தேவையான அங்காடிகளைக் கால்வாய்களும் 
இருப்புப் பாதைகளும் உருவாக்கிக் கொடுத்தமையால் , நியூ இங்கி 
லாந்து மற்றும் மத்திய மாநிலங்களில் இருந்த விவசாயிகள் 
தானியம் , இறைச்சி ஆகிய பொருள்களின் விற்பனையில் மேற்குப்புற 
விவசாயிகளுடன் போட்டியிட்டு இன்னலுற்றனர் . 

எனவே , 
வாணிபப் பொருள் தயாரிப்புப் பண்ணை , பழ உற்பத்தி , கால்நடை 
வளர்ப்புப் பண்ணை ஆகியவற்றில் அவர்கள் ஈடுபடவேண்டிய அவசிய 
மேற்பட்டது . இவ்வாறு தமது பொருளாதார வாழ்வை மாற்றி 
யமைத்துக்கொள்வதில் அவர்களுக்குப் பல சங்கடங்கள் இருந்தன . 
மேற்கு மாநிலங்களில் பருத்தி உற்பத்தி பெருகியமை தெற்குக் 
கடற்கரைப் பகுதி பருத்தி உற்பத்தியைப் பாதித்தது . நியூ இங்கி 
லாந்தைப் போல் புதிய துறைகளில் தம் சக்திகளைப் பயன்படுத்தக் 


மேற்குப்புறக் குடியேற்றம் 


49 


கடற்கரை தென் பிராந்தியத்தில் இயலவில்லை . எந்தவித முக்கியத் 
தொழிலும் அங்கே தோன்றவில்லை . பல்வகைத் தானிய உற்பத்தி 
முறைகளைப் பின்பற்றும் நிலையிலோ , விஞ்ஞான முறைகளில் நில 
வளத்தை மேம்படுத்தும் போக்கிலோ மக்கள் இருக்கவில்லை . தன் 
னுடைய மூலதனம் நிலத்தில் முடங்கிக் கிடந்தமையாலும் , நிலம் 
வளம் குறைந்தமையாலும் , தென்மேற்குப் பிரதேசத்தை நோக்கித் 
தொழிலாளர்கள் சென்று விட்டமையாலும் கீழ்த்திசைத் தோட்ட 
முதலாளியால் எதையும் செய்ய முடியவில்லை . இச் சூழல் தான் 
அதிருப்தியாக மாறி , பிரிவினைக்கு ஓரளவிற்குக் காரணமாயிற்று . 


ஓஹியோ , மிசிசிப்பி 

பள்ளத்தாக்குகளில் குடியேற்றங்கள் 
மிகுந்து , மக்கள் நிறைய வசிக்க வாரம்பித்தவுடன் , கிழக்கத்தியப் 
பொறிவழிப் பண்ட உற்பத்தியாளர்கள் ( Manufacturers ) அப்பள்ளத் 
தாக்குகளில் தமது பண்டங்களை விற்கலாயினர் . உண்மையில் அவர் 
களுக்கு அங்கே சிறந்த அங்காடிகள் கிடைத்தன . இதனால் இடவாரி 
உழைப்பின் பகுப்பு ( Geographical Division of Labour) வளர்ச்சி 
யுற்று வர்த்தகம் பெருகிற்று . காலம் செல்லச் செல்ல கிழக்குப் 
பிராந்தியம் பொறிவழிப் பண்டத் தொழில் பிரதேசமாகவும் , 
மேற்குப் பிராந்தியம் உணவு தானிய விளைச்சல் பிரதேசமாகவும் , 
தெற்குப் பிராந்தியம் பருத்தித் தயாரிப்புப் பிரதேசமாகவும் மாறின . 
19 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிழக்குப் பிராந்தியம் தமது 
பொறிவழிப் பண்டங்களை மேற்குப் பகுதிக்குக் கப்பலில் அனுப்பி 
வைத்தது ; மேற்குப் பகுதி தனது பொருள்களைத் தெற்குப் பகுதிக்கு 
மட்டும் அனுப்பி வைத்தது ; தெற்குப் பகுதி தனது பொருள்களைப் 
பெரும்பாலும் ஐரோப்பாவிற்கு அனுப்பியது . ஆனால் ஈரி , பென்சில் 
வேனியா கால்வாய்கள் போக்குவரத்துக்குப் பயன்பட வாரம்பித்த 
பின்னர் , இரயில் பாதைகள் போடப்பட்ட பின்னர் மேற்கத்தியப் 
பொருள்கள் கிழக்கு மாநிலங்களுக்கும் , தெற்கு மாநிலங்களுக்கும் 
செல்லத் தொடங்கின . 


மேற்குப்புறக் குடியேற்றம் பலருக்கு மூல தன வாய்ப்புகளை 
வழங்கியது . அத்துடன் சாலை , நதி , கால்வாய் , இரயில் ஆகிய 
வற்றின் வளர்ச்சிக்கும் வழிகோலி , போக்குவரத்து வசதி முன்னேற் 
றத்தினை ஏற்படுத்திக் கொடுத்தது . 


வலி 


மேற்குப்புறக் குடியேற்றப் பெருக்கம் விளைவாக அமெரிக்க 
அரசியல் வட்டாரத்தில் பல முக்கிய மாறுதல்கள் ஏற்பட்டன . 
வும் புரட்சியும் மிகுந்த மேற்கத்தியர்கள் அமெரிக்கக் கட்சி விவகாரங் 
களில் புதிய குறிக்கோள்களைப் புகுத்தினர் . குடியரசு பற்றிய 
ஜெஃபர்சன் சித்தாந்தம் , ஜாக்சன் காலத்தில் மாறுதலுக்குள்ளாகி 


- 


50 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


யது . வாக்குரிமை , மற்றும் பதவி வகித்தலுக்குச் சொத்துரிமை ஒரு 
தகுதியாக இருந்த நிலை மாறியது . கிழக்கத்திய மாநிலங்களின் 
அரசியலமைப்பைவிட மேற்கத்திய மாநிலங்களின் அரசியலமைப்பு 
தாராள மிகுந்ததால் , மனித உரிமைகளுக்குச் சற்று மிகுதியான 
மதிப்பு கொடுப்பதாய் அமைந்திருந்தது . மேற்கத்தியப் பகுதி 
அரசியல் சட்டத் தாராளத் தன்மை பின்னர் யூனியன் அரசிய 
லமைப்பில் சில முக்கிய மாறுதல்களைத் தோற்றுவித்தது . பீட்மாண்ட் 
( Piedmont ) விவசாயியான ஜெஃபர்சன் குடியரசுத் தலைவரானபோது 
மேற்கத்திய விவசாயிகளின் அரசியல் செல்வாக்குப் பெருகியது . 
அடுத்து , வயதுவந்த ஆண்களுக்கு வாக்குரிமை என்ற கொள்கை 
யடிப்படையில் , புதிய மாநிலங்கள் ஒன்றன்பின் ஒன்முகத் தமது 
பிரதிநிதிகளைத் தேர்ந்தெடுத்து வாஷிங்டனுக்கு அனுப்ப வாரம் 
பித்தபோது , மேற்கத்தியரின் செல்வாக்குப் பன் மடங்கு பெருகிற்று . 
தனிப்பட்டோர் உரிமைகள் பாதுகாக்கப்படவேண்டும் . தனியார் 
தொழிற் றுணிவு வளர்க்கப்படவேண்டும் என்பன போன்ற கொள் 
கைகள் அமெரிக்க ஜன நாயக அமைப்பின் முக்கிய அம்சங்களாயின . 
குடியரசுக் கட்சியைச் சார்ந்தவர்கள் ஆட்சியிலிருந்த காலங்களில் 
மேற்குப் பகுதியினரின் உணர்வுகளைப் பிரதிபலிக்கும் வலிவுமிக்க 
தேசீயத் திட்டங்கள் உருவாயின. மேற்கத்தியரின் முயற்சியின் 
பலனாகத்தான் தடையற்ற நீர்வழிப் போக்குவரத்து அமெரிக்க 
நாட்டில் ஏற்பட்டது . 


4. உள் நாட்டுப் போர் 

( The Civil War ) 


அமெரிக்க உள் நாட்டுப் போர் அந் நாட்டு முன்னேற்ற சரித் 
திரத்தில் ஒரு திருப்பு மையமாக அமைந்தது . தொழில் நிதி மற்றும் 
வர்த்தகத் துறைகளில் இப் போரினால் பல விளைவுகள் உண்டாயின . 
தொழிலாளரைப் பொறுத்தவரை உள் நாட்டுப் போர் அடிமை 
முறை ( Slavery ) யின் அழிவைக் குறித்துக் காட்டியதோடு அமையா 
மல் , தொழிலாளர் இயக்கம் தேசிய ஒருமைப்பாடு நோக்கித் துரித 
மாக முன்னேறியதையும் குறித்துக் காட்டியது . உள் நாட்டுப் 
போரின்போதுதான் பொருளாதார நலன்களை அடிப்படையாகக் 
கொண்டெழுந்த பிராந்தியப் போராட்டம் தனது உச்ச கட்டத்தை 
அடைந்தது . அரசியல் கண்ணோட்டத்தில் நோக்கினால் தென்னகத் 
தின் விடுதலைப் போர் மத்திய அரசின் மேலாட்சியை ( Supremacy ) 
உறுதிப்படுத்தியது . அது அமெரிக்க சமூக வரலாற்றில் ஒரு திருப்பம் . 
அமெரிக்கப் பிராந்தியங்களுக்கிடையில் பொருளாதார ரீதியில் 
மூண்டெழுந்த மோதலே உள் நாட்டுப் போர் : அது ஏற்பட முக்கியக் 
காரணங்களாக அமைந்தவைகளில் அடிமை முறையும் ஒன்று . 


பொருளாதாரக் காரணங்கள் 

அமெரிக்க நாட்டின் தென் பகுதி பெரும்பாலும் விவசாய 
நாடாக இருந்தது . வட பகுதி தொழில்வளம் மிகுந்ததாயிருந்தது .. 
இவ்வேற்றுமை இரு பகுதிகளுக்கிடையே மோதல் மூள்வதற்கு ஒரு 
முக்கியக் காரணமாய் அமைந்தது . உண்மையில் , தோட்டத்தொழில் 
( Plantation ) பொருளாதாரத்திற்கும் , வளர்ந்துவரும் 

வளர்ந்துவரும் தொழில் 
முதலாளித்துவத்திற்கும் இடையில் ஏற்பட்ட சச்சரவே 
நாட்டுப் போர் . காலனி காலத்தில் தென்னாடு தோட்டத் தொழிலை 
வளர்த்து வேளாண்மை வாழ்க்கையை மேற்கொண்டது . பருத்தி 
உற்பத்தி காரணமாக வேளாண்மை வாழ்க்கை மேலும் உறுதி 


உள் 


52 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


யடைந்தது . அதாவது எவ்விதத் தொழில் வளமுமின்றி , வேளாண் 
மையை நம்பியிருக்கும் நாடாகவும் , வேளாண்மைப் பண்டங்களை 
ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் தென்னாடு இருந்து வந்தது . ஆனால் 
அதே நேரத்தில் வடநாடோ வர்த்தகம் மற்றும் பொறிசெய் 
தொழில்களை நன்கு வளர்த்துக்கொண்டு , தொழில் வளமிகுந்த பகுதி 
யாக உருவெடுத்து வந்தது . இரு பிராந்தியங்களுக்கிடையில் இருந்து 
வந்த பொருளாதாரப் போட்டி சுங்கவரி ( Tariff ) வகுப்புப் பிரச்சினை 
யில் வெளிப்படையாகத் தெரியலாயிற்று . 


1812- ல் நிகழ்ந்த போரினைத் தொடர்ந்து நாட்டுணர்ச்சி நிரம்பி 
யிருந்த நிலையில் தென்பகுதித் தலைவர்கள் வடபகுதித் தலைவர்க 
ளுடன் ஒன்றுசேர்ந்து , 1816 - ல் காப்பு சுங்கவரிச் ( Protective tariff ) 
சட்டத்தை இயற்றினர் . ஆனால் தென்பகுதித் தலைவர்களது போக்கு 
1824 - ல் மாறியது . தமது தொழில்களைப் பாதுகாப்பதற்கென வட 
பகுதியினர் சுங்கவரிச் சட்டங்களை நாடுகின்றனர் என்றும் , அவ் வரி 
களால் தம்மால் வாங்கப்படும் பண்டங்களின் விலைகள் கூடுதலாகும் 
என்றும் கருதிய தென் பகுதியினர் சுங்கவரி விதிப்புகளை முழு 
மூச்சாக எதிர்த்தனர் ; பிரிந்துபோய் விடுவோம் எனக் குரலெழுப்பி 
னர் . அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் முறையில் 1833 - ல் இயற்றப்பட்ட 
சுங்கவரி விதிப்புச் சட்டம் தென் பகுதியினருக்கு ஒரு பெரும் வெற்றி 
யைத் தேடிக் கொடுத்தது . 


செலாவணி மற்றும் பாங்கு முறையைப் பொறுத்தவரையிலும் 
இரு பகுதிகளுக்கிடையில் பூசல் தோன்றியது . ரொக்க மூலதனம் 
ஏதுமின்றிக் கடனாளிப் பிராந்தியமாயிருந்துவந்த தென் பகுதி , 
குறைந்த வட்டிக்குக் கடன் அளிக்கும் பாங்குச் சட்டங்களையும் 
செலாவணிப் பெருக்கத்தையும் ஆதரித்தது . தொழில்களைப் பெருக்கு 
வதில் ஆர்வம் காட்டிய வடபகுதி , பாங்குத் திட்டத்தில் கட்டுப்பாடு 
களைக் கொண்டுவர விரும்பியது . பாங்குக் கடன் மற்றும் செலா 
வணியின் அளவு பெருகக்கூடாது என்பதில் அக்கரை காட்டியது . 
ஆனால் பாங்குமுறை எவ்வாறு அடைய வேண்டும் என்று நிர்ணயிப் 
பதை , எல்லைப்புற மேற்குப் பிரதேசத்தின் துணையுடன் 1836 முதல் 
பிரிவினை ஏற்படும் வரையில் தமது ஆதிக்கத்தில் தான் தென்பகுதி 
வைத்துக்கொண்டிருந்தது . 


மேற்குத் திசை நோக்கி முன்னேறுதலில் கூட , தென் பிராந்தியத் 
திற்கும் வட பிராந்தியத்திற்கும் இடையில் கருத்து வேற்றுமைகள் 
இருந்தன. ஒரே பிரதேசத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய மக்கள் 
தொகையை விரும்பிய வட பிராந்தியத் தொழிலதிபர்கள் மேற்குப் 
பிரதேசக் குடியேற்றத்தைப் பொதுவாக விரும்பவில்லை . மேற்கத்திய 


உள் நாட்டுப் போர் 


53 


நிலங்களைப் பெரும் பெரும் துண்டுகளாக்கிக் குறைந்த விலையில் 
விரைந்து விற்கவேண்டும் என்ற திட்டத்தைத் தென்னாடு ஆதரித்தது . 
ஆனால் , அந் நிலங்களைச் சிறுசிறு துண்டுகளாக்கிக் கூடுதலான விலை 
களில் மிகுந்த கட்டுப்பாடுடன் படிப்படியாக விற்கவேண்டும் என 
வடநாடு கோரியது . வேறு பிரதேசங்களைத் தமது ஆதிக்கத்தின்கீழ் 
கொண்டுவருவது குறித்தும் இரு பிரதேசங்களுக்கிடையில் கருத்து 
வேற்றுமைகள் உண்டாயின . அடிமைகளின் உழைப்பைக்கொண்டு 
நடந்துவந்த தென்புலப் பருத்தி உற்பத்தித் தொழிலுக்குப் புதிய 
நிலங்களும் புதிய அடிமைப் பிரதேசமும் எப்போதும் தேவைப்பட் 
டன ; மேலும் தமது பொருளாதார நலன்களைப் பாதுகாத்துக் 
கொள்ளப் போதுமான அளவுக்குத் தம்மிடத்தில் செனட் உறுப் 
பினர்களைக் கொண்டிருப்பதும் தென்னகத்திற்கு அவசியமாயிற்று . 
எனவே , லூயிசியானா, ஃப்ளோரிடா , டேக்சாஸ் மாநிலங்களைக் 
கைப்பற்றுவதையும் , மெக்சிகோவிடமிருந்து நிலங்களைப் பறிமுதல் 
செய்வதையும் தென்பகுதி ஆதரித்தது . இதற்கு வடபகுதியிடம் 
இசைவு இருக்கவில்லை . 

தாங்கள் வாழும் தென் பிராந்தியத்தின் பொருளாதாரச் 
சீர்கேடுகளுக்கு வட பிராந்தியத்தின் ஆதிக்கமே காரணம் என்றும் , 
அரசியல் விடுதலை மூலமே தங்களுடைய பிரச்சினைகளைத் தீர்த்துக் 
கொள்ள இயலும் என்றும் தென்னாட்டவர் கருதினர் . வட பிராந்திய 
முதலாளித்துவ ஆதிக்கம் அவர்களை மிகவும் அழுத்தி வைத்து ஆட்டிப் 
படைத்தது என்பது ஓரளவுக்கு உண்மையே . குருதியை உறிஞ்சும் 
வௌவால் இனத்தைப்போல , வடபகுதியைச் சார்ந்த நீங்கள் தென் 
பகுதியின் செல்வத்தைக் களவாடிச்சென்று செல்வந்தர்களாக , வலிவு 
மிக்கவர்களாகத் திகழ்கிறீர்கள் என்று ஜெஃபர்சன் டேவிஸ் குறிப் 
பிட்டார் . தென்னாடு பண விரயமும் , மிகுந்த செலவும் கொண்ட 
முறையின் மூலம் பொறிவழிப் பண்டங்களை ( Manufacturer ) விலைக்கு 
வாங்கியது . சுங்கவரி விதிப்பைவிட இந்த வழிமுறை தென் புலத் 
திற்கு மிகுதியான தீங்கினை விளைவித்தது . தென்மண்டலம் வடமண் 
டலம் பாங்கர்களிடமிருந்து கடன் வாங்கி , அக்கடன் பணத்தைக் 
கொண்டு வடமண்டலம் பொறிசெய் பண்டங்களை விலைக்கு வாங்கி , 
வடநாட்டுக் கப்பல்களில் ஏற்றி வந்து , வடநாட்டுத் தரகர்கள் மூலம் 
பிரித்து விநியோகித்தது . தென்புலத்திற்கும் ஐரோப்பாவிற்கும் 
இடையில் நேரடியான வர்த்தகத் தொடர்பு இருக்கவில்லை . தென் 
பிராந்தியப் பருத்தியின் பெரும் பகுதியை நியூயார்க்கிற்குக் 
கொண்டுசென்று , அங்கிருந்து அதனை ஐரோப்பாவிற்கு அனுப்பி 
வைத்தனர் . ஐரோப்பாவிலிருந்து கப்பலில் வரும் பொறிசெய் 
பண்டங்களை 

வடபுலத்துத் துறைமுகங்களில் இறக்கிப் பின்னர் 
தென்னகம் முழுவதும் பிரித்து விநியோகிப்பர் . இத்தகைய பருத்தி 


54 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


முக்கோணத்தின் ( Cotton triangle ) விளைவால் , போக்குவரத்துச் 
செலவும் தரகர் அடையும் கழிவும் அதிகரித்தன . தாம் ஏன் இத் 
தகைய அசௌகரியங்களுக்கும் இழப்புக்களுக்கும் உள்ளாகவேண்டும் 
என்ற வினா தென்னாட்டவரிடையே புயலெனச் சீறியது . 


உள்நாட்டுப் போர் மூண்டதற்கு பிராந்தியங்களுக்கிடையே 
பொருளாதார நலன்களைப் பொறுத்துத் தோன்றிய பூசலேயன்றி ; 
அடிமை முறையும் ஒரு முக்கியக் காரணமாகும் . காலனி காலத்தில் 
அடிமை முறைபற்றி எந்தவித விவாதமும் இருக்கவில்லை . விடுதலைப் 
போருக்குப் ( War of Independence ) பிறகுதான் அடிமை முறை 
பிரச்சினைக்குரிய பொருளாக மாறியது . விடுதலைப் போரின்போது 
தோட்ட முதலாளிகள் பல இழப்புகளுக்கு உள்ளாயினர் ; இவ் விழப் 
புகள் மத்தியில் அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி அவர்களைப் 
பராமரித்து வருவது இலாபகரமானதாக இருக்கவில்லை . மேலும் 
ஐரோப்பாவிலிருந்து வந்த ஏராளமான வெள்ளைக்காரர்கள் 
அமெரிக்காவில் குடியேறியிருந்ததால் , அவர்களை விவசாய வேலை 
களுக்குப் பயன்படுத்திக்கொள்வது எளிதாயிருந்தது . நிலத்தைக் 
கண்டவாறெல்லாம் சாகுபடி செய்து வந்ததால் அதன் வளம் குன்றி , 
புகையிலை மற்றும் பருத்தி உற்பத்தியில் கிடைத்துவரும் இலாபங்கள் 
குறையலாயின . 

அடிமைகளை வைத்துச் சாகுபடி 

செய்வதில் 
இருந்துவந்த பயன்கள் இதனால் குறைந்தன . அதே நேரத்தில் மனித 
சமத்துவம்பற்றிய கருத்துகள் நாடெங்கனும் முளைவிட வாரம்பித் 
தன . பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதிக்குள் அனேகமாக 
எல்லா வடக்கத்திய மாநிலங்களும் அடிமை முறை ஒழிப்புச் 
சட்டங்களை இயற்றிவிட்டன எனலாம் . அடிமை முறை பரவலாக 
இருந்துவந்த தென்னாட்டில்கூட பல முக்கிய மனிதர்கள் அடிமை 
முறைக்கு எதிர்ப்புத் தெரிவிக்கலாயினர் . 


ஆனால் பருத்திக்கான தேவை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் 
அதிகரித்தபோது அடிமை முறை மீண்டும் இலாபகரமானதாக 
மாறிற்று . தென்னாட்டில் அடிமைகள் 

மென்மேலும் வேலைக்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டனர் . ஆப்பிரிக்காவிலிருந்துகூட அடிமைகள் 
தருவிக்கப்பட்டனர் . இந்நிலையில் 1808 - ல் காங்கிரஸ் இயற்றிய 
ஒரு சட்டம் அடிமைகளின் இறக்குமதியைத் தடை செய்தது . 
அடிமை முறை எதிர்ப்பு இயக்கங்கள் வடநாட்டில் தோன்றின . 
அடிமை முறையின் கொடுமைகளைப்பற்றி இவை ஆங்காங்கு எடுத் 
துரைத்தன . இது தென்னாட்டிற்கு எரிச்சலை விளைவித்தது . 1819 - ல் 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த 22 மா நிலங்களில் 11 மா நிலங்கள் 
அடிமை முறையினை ஒழித்திருந்தன . கூட்டரசில் புதிதாகச் சேர்க்கப் 
படக்கூடிய மாநிலங்களில் அடிமை முறை இருப்பதா வேண்டாமா 


உள் நாட்டுப் போர் 


55 


என்பதில் வடக்குக்கும் தெற்குக்குமிடையே கருத்து மோதல்கள் 
ஏற்பட்டன . இத்தகைய சூழ்நிலையில் தான் அடிமை 

அடிமை முறையினை 
எதிர்த்துப் போர்க்குரல் எழுப்பிய ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கக் 
குடியரசுத் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . நிலைமை கட்டு 
மீறியது . அடிமை முறையினைச் சிக்கெனப் பிடித்துக்கொண்டிருந்த 
தென்னாடு கூட்டரசிலிருந்து பிரிந்து போவதாக அறிவித்தது . 
பிரிந்து போவதற்கு உரிமை கிடையாது என்றது வடநாடு . இரு 
பகுதிகளும் மூர்க்கமாக மோதிக்கொண்டன . இது உள் நாட்டுப் 
போரின் துவக்கம் ஆகும் . 


உள் நாட்டுப் போரின் விளைவுகள் 


அமெரிக்க நாட்டு முன்னேற்றத்தில் உள்நாட்டுப் போர் ஒரு 
திருப்பு மையமாகும் . அமெரிக்கத் தொழிலாளரின் சரித்திரத்தில் 
உள்நாட்டுப் போர் அடிமை முறையின் அழிவைக் குறிப்பதோடமை 
யாமல் , தொழிலாளர் இயக்கங்களின் வளர்ச்சியையும் துரிதப் 
படுத்தியது . நாட்டு நிதி , தொழில் மற்றும் வர்த்தகத் துறைகளில் 
உள்நாட்டுப் போரின் விளைவுகள் மிகவும் ஆழமாகப் பதிந்தன . 
அரசியல் கண்ணோட்டத்துடன் உற்றுப் பார்த்தால் உள்நாட்டுப் 
போர் மத்திய ஆட்சியின் தலைமையையும் வலிமையையும் உறுதிப் 
படுத்தியது . உள் நாட்டுப் போரின் பொருளாதார விளைவுகள் கீழே 
சுருக்கித் தரப்படுகின்றன , 


:: 


| 


போர் மூண்டவுடன் வடக்கும் தெற்கும் கடுமையான 
பொருளாதார பீதிக்குப் பலியானதுதான் முதல் பொருளாதார 
விளைவு என்கிறார் பேராசிரியர் ஃபால்க்னர் . போர் மூண்டபோது 
தென்னாடு வடநாட்டு வணிகர்கக்கு 30 கோடி டாலர்கள் தரவேண்டி 
யிருந்தது . வடநாடு இத் தொகையை இழந்தது ; பொருளாதார 
நிலைமை தடுமாற்றமடைந்தது . இதையடுத்து வடநாட்டில் செலவுக் 
குறைப்பும் , ஆட்குறைப்பும் சிக்கனமும் பரவலாகக் காணப்பட்டன . 
நெருக்கடியைச் சந்திப்பதற்குப் போதுமான ரொக்க இருப்பு பாங்கு 
களிடம் இருக்கவில்லை . இச் சூழ்நிலைகள் காரணமாகவே 1861 - ல் 
மந்தம் ஏற்பட்டது . சற்றேறக்குறைய ஆறாயிரத்துக்கும் மிகுதியான 
வடக்கு நிறுவனங்கள் தோல்விகளைத் தழுவின . பாங்குகளுக்கும், 
இதே கதி ஏற்பட்டது . இல்லியிைல் 89 பாங்குகளும் , விஸ்கான்சினில் 
39 பாங்குகளும் , இந்தியானாவில் 27 பாங்குகளும் முறிந்து போயின . 
வடக்கு , மேற்கு , தெற்கு பிரதேசங்கள் அனைத்திலும் பாங்குகள் 
பாதிக்கப்பட்டன, 


56 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


வடக்கில் விவசாய வளர்ச்சி 


1861 ஆம் வருட பொருளாதார 

மந்த நிலைமையைத் 
தொடர்ந்து இளவேனில் பருவத்தில் வடக்கு மற்றும் மேற்குப் 
பகுதியில் வேளாண்மைத் தொழில் புத்துயிர் பெற்றுச் செழிப்பு நிலை 
தோன்றியது . மேற்குப் பகுதி விவசாயிகளுடன் சில தானியங்களின் 
உற்பத்தியில் போட்டியிட முடியாது என்பதை உணர்ந்த கிழக்குப் 
பகுதி விவசாயிகள் பலர் மேற்குப் பிரதேசங்களில் குடியேறி 
அங்குள்ள நிலங்களில் சாகுபடி செய்ய வாரம்பித்தனர் . மேற்குப் 
பகுதிக்குச் சென்று அங்கே ஐந்தாண்டுகளுக்கு வாழ விருப்பம் 
தெரிவிப்பவர்களுக்கு 160 ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்படு 
வதற்குக் குடும்ப மனையகச் சட்டம் வழிவகுத்தது . இதனைத் 
தொடர்ந்து மேற்கு நோக்கிய குடிப்பெயர்ச்சி இயக்கம் தீவிரமடைந் 
தது . போர்க் 

காலத்தில் இச்சட்டத்தின் பலனை அனுபவிக்க 
வெளிநாடுகளிலிருந்து பலர் அமெரிக்காவுக்கு வந்து குடியேறினர் . 
இன்னல்களுக்குள்ளான எல்லைப்புற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் 
மேற்குப் பகுதிக்குச் சென்றனர் . 

வேளாண்மைத் தொழிலில் 
உழைப்பைக் குறைத்து உற்பத்தியைப் பெருக்கிடும் எந்திரங்களைக் 
கண்டு பிடிப்பதில் மக்கள் பேரார்வம் காட்டினர் . புல்லறுக்கும் 
கருவிகள் , விதையிடும் எந்திரங்கள் , கதிரடிக்கும் பொறிகள் 
தயாரிக்கப்பட்டன . விவசாய உற்பத்தி மிகவும் 

பெருகியது . 
கோதுமை உற்பத்தியில் கணிசமான முன்னேற்றம் காணப்பட்டது . 
பண்ணைகளிலிருந்த செம்மறியாடுகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி 
யது . கம்பளி உற்பத்தி மூன்று மடங்குக்கு மேலாக உயர்ந்தது .. 
வேளாண்மைத் தொழில் செழிப்பு நிலை எய்துவதற்கு முக்கியக் 
காரணங்களாக இருந்தவை : போர் முடிவுற்ற நிலையில் 

ஒரு 
மில்லியன் போர்வீரர்களுக்கு உணவும் உடையும் கொடுக்கவேண்டிய 
அவசியம் ; நாட்டின் மக்கள் தொகைப் பெருக்கம் ; காகிதப் பணப் 
பெருக்கத்தால் விலைவாசிகள் உயர்ந்தமை ; வெளிநாடுகளில் தேவை 
பெருகியமை . 


தொழிற் பெருக்கம் 

உள் நாட்டுப் போரினால் வடநாட்டில் பொறிசெய் தொழில்கள் 
( Manufacturing Industries ) நன்கு செழித்து வளர்ந்தன . போர்க் 
காலத் தேவைகளினால் தூண்டப்பெற்ற பொறிசெய் தொழில் 
உற்பத்தி , போரின் இறுதிக் கட்டத்தின் மூன்றாண்டுகளில் உச்ச நிலை 
களுக்குத் தாவியது . போர்க் காலத்தில் தான் சிலவகைப் பொறி 
செய் தொழில்கள் வளர்ச்சியுற்றன ; அதாவது போருக்குத் தேவை 
பொருட்கள் உற்பத்தியாயின . போரின் 

தேவைகள் 
அமெரிக்கப் பொருளாதாரத்திற்கு நல்ல ஊக்கத்தினை வழங்கின . 


யான 


உள் நாட்டுப் போர் 


57 


கம்பளி ஆடை உற்பத்திக்குப் போரினால் கிடைத்த தூண்டுதல் போல் 
வேறு எந்த உற்பத்திக்கும் கிடைக்கவில்லை . படை வீரர்களுக்குக் 
கம்பளி ஆடைகள் நிறையத் தேவைப்பட்டன . அமைதிக் காலத்தில் 
8,50,00,000 பவுண்டுகள் கொண்ட கம்பளியே ஆண்டுதோறும் 
நெய்யப்பட்டு வந்தது . ஆனால் போர் மும்முரமடைந்தபோது 
20,00,00,000 பவுண்டுகளுக்கும் அதிகமாகக் கம்பளி ஆண்டுதோறும் 
நெய்யப்பட்டது. 1841 - ல் எலியஸ் ஹோவ் ( Elias Howe ) அவர் 
களது தையற் பொறிக்கு உரிமைப் பத்திரம் வழங்கப்பட்டதைத் 
தொடர்ந்து ஆயத்தமான ( Readymade) துணி தயாரிப்புத் தொழில் 
துரிதமாக வளர்ந்தது . அவ்வாறே தோலைத் தைப்பதில் தையற் 
பொறியை ஆள்வதற்குத் திருவாளர்கள் லைமேன் ஆர் . ப்ளேக் 
( Lyman R. Blake) , கார்டன் மக்கே ( Garden Mckay ) ஆகியோர் 
பெற்ற உரிமைப் பத்திரங்கள் வழியே தோல் தொழில் செழித் 
தோங்க வாரம்பித்தது . போர்க் காலத்தில் தான் பிட்ஸ்பர்க் 
( Pittsburg ) இரும்பு உற்பத்தியைக் கணிசமாகப் பெருக்கிற்று . 
ஃபிலடெல்பியா 1862 - ல் 68 புதுத் தொழிற்சாலைகளையும் , 1863 - ல் 
57 புதுத் தொழிற்சாலைகளையும் , 1865 - ல் 65 புதுத் தொழிற்சாலைகளை 
யும் தொடங்கி , தொழில் வட்டாரத்தில் தமக்கென ஒரு சிறப்பான 
இடத்தைத் தேடிக்கொண்டது . கப்பல் கட்டும் தொழிலிலும் , 
யுத்தத் தளவாடங்கள் தரிப்புத் தொழிலிலும் அரசு ஈடுபட்டது . 


கனிப்பொருள் உற்பத்தி அதிகரிப்பு 

போர்க் காலத்தில் அடிப்படைக் கனிப் பொருட்களின் உற்பத்தி 
பெருகிற்று . செம்பு உற்பத்தியில் மிக முக்கிய கேந்திரமாக மிச்சிகன் 
தலையெடுத்தது ; அது ஆண்டுதோறும் 6000 டன் செம்பை உற்பத்தி 
செய்தது . பென்சில்வேனியாவிலும் , வர்ஜீனியாவிலும் , ஓஹியோவி 
லும் ஆயிரக்கணக்கான எண்ணெய்க் கிணறுகள் தோண்டப்பெற்றன. 
ஒரு பெரிய தொழிலின் துவக்கமாக இது அமைந்தது . எண்ணெய் 
உற்பத்தி 1862 ஆம் ஆண்டு 12,80,00,000 காலன்கள் . அயல் நாட்டு 
வாணிபத்தில் 1865 - ல் எண்ணெய் மிகவும் முக்கியமான பண்ட 
மாயிற்று . போரின்போது தொடங்கப்பெற்ற புதுத் தொழில்களில் 
பெட்ரோலியமும் ஒன்று . இதுவரை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி 
செய்யப்படாதிருந்து வந்த பெட்ரோலியம் 1861 முதல் ஏற்றுமதி 
செய்யப்பட்டது ; 1865 - ல் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்ரோலியத் 
தின் மதிப்பு 16000000 டாலர்கள் ; ஏற்றுமதிகளில் பெட்ரோலியம் 
6 ஆம் இடத்தை வகித்தது . 


போர் நிகழ்ந்த ஆண்டுகளில் தான் தங்கம் மற்றும் வெள்ளி 
போன்ற உலோசங்களின் உற்பத்தி அமெரிக்காவில் முன்னேறியது 


581 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


. 


எனலாம் . 1859 ஆம் ஆண்டு நிவேதாவில் 

பொன் , 

வெள்ளிச் 
சுரங்கங்கள் 

கண்டுபிடிக்கப்பட்டன ; கொலராடோவில் பொன் 
சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இச்சுரங்கங்களும் 

தம் மற்றச் 
சுரங்கங்களும் சுமார் 80,00,000 டாலர்கள் மதிப்புள்ள உலோகங் 
களை உற்பத்தி செய்தன. சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் 
தொடர்ந்து , மக்கள் சுரங்க நகர்களை நோக்கிப் பெயர்ந்து செல்ல 
வாரம்பித்தனர் . 1860 - ல் 30,000 ஆக இருந்த கொலராடோவின் 
மக்கள் தொகை , 1864 - ல் 1 லட்சமாக உயர்ந்தது . 

1860 - ல் 
7000 ஆக இருந்த நிவேதா மா நிலத்தின் மக்கள் தொகை , 1670 - ல் 
40000 ஆகப் பெருகியது . சுரங்க நகர்களை நோக்கிச் சென்ற மக்களின் 
எண்ணிக்கை ஆண்டுதோறும் , ஏன் , நாள்தோறும் அதிகரித்தே 
வந்தது . 1863 - ல் கான்சாஸ் தடம் வழியே சென்ற பயணி ஒருவர் 
தமது 16 நாள் பயணத்தில் நாளொன்றுக்குச் சராசரி 500 வண்டி 
களைக் கண்டதாகக் குறிப்பிட்டுள்ளார் . 1864 - ல் ஒமாகா புறவாயில் 
வழியே 75,000 மக்கள் பொன்னான மேற்கு நோக்கிச் சென்றனர் 
என்று ஃபால்க்னர் குறிப்பிட்டுள்ளார் . 


. 


போக்குவரத்து வசதிகள் வளர்ச்சி 
போர்க்காலத்தில் 

போக்குவரத்துச் சாதனங்கள் 
கொண்ட பல்வேறு நிறுவனங்கள் ஒன்றாக இணைய வாரம்பித்தன . 
போருக்குப் பிறகும் இந்த இணைப்பு வேலை தொடர்ந்தது . மேற்குச் 
சங்கம் ( Western Union ) என்ற தந்திக் கம்பெனி 1866 - ல் அமெரிக்கத் 
தந்திக் கம்பெனி, ஐக்கிய அமெரிக்கத் தந்திக் கம்பெனி ஆகிய இரு 
கம்பெனிகளைக் கைப்பற்றியது ; இதனால் 75,000 மைல் நீளமுள்ள 
தந்திப் போக்குவரத்து மேற்குச் சங்கத்திற்குச் சொந்தமாயிற்று . 
இவ்வாறே பல்வேறு பிராந்தியங்களிலிருந்துவந்த எண்ணற்ற 
சின்னஞ்சிறு இரயில் பாதைகள் ஒரே அமைப்பின்கீழ் கொண்டு வரப் 
பெற்றன . போர் நிகழ்ந்ததன் விளைவாகப் போக்குவரத்து வசதி 
களின் தேவை பெருகியதாலும் , உற்பத்திப் பண்டங்களைச் சேகரிக் 
கும் கேந்திரங்களாக இருந்த நகரங்களுக்கிடையே போட்டி ஏற்பட்ட 
தாலும் , இரயில் பாதைகள் ஒரே அமைப்பின்கீழ் செயல்பட வைக்க 
வேண்டியது அவசியமாயிற்று . பென்சில்வேனியா , லீஹை ( Lehigh ) 
எரீ ( Erie ) போன்ற முக்கிய சாலைகளின் கம்பெனிகள் போருக்கு 
முன்னரும் , பின்னரும் சிறுசிறு கம்பெனிகளையெல்லாம் தமதுடைமை 
யாக்கிக்கொண்டன . நவீன இருப்புப்பாதை யமைப்புக்கள் தோன் 
றிட இக்கம்பெனிகள் அடிக்கல் நாட்டின என்றால் அது மிகையாகாது . 
இரயில் பாதைகளின் இணைப்பு உருவாகிக்கொண்டிருந்த அதே நேரத் 
தில் புதிய இரயில் பாதைகளும் போடப்பட்டன . போர்க் காலத்தில் 
போடப்பட்ட ஒரு மிக நீண்ட இரயில் பாதை அட்லான்டிக் - கிரேட் 


உள் நாட்டுப் போர் 


59 


வெஸ்டர்ன் இரயில் பாதையாகும் . ஃபிலடெல்ஃபியா - எரீ இரயில் 
பாதை 1864 - ல் திறக்கப்பட்டது . இப்பாதை புதிய எண்ணெய்க் கிணறு 
களை ஃபிலடெல்ஃபியாவுடன் இணைத்தது . அமெரிக்கக் கண்டத்தின் 
குறுக்கே போடப்பட்ட முதல் இரயில் பாதை 1865 - ல் உபயோகத் 
திற்கு வந்தது . இரயில் பாதைகள் போர்க்காலத்தில் மிகவும் இலாப 
கரமானவையாய் அமைந்திருந்தன . இலாப ஈவினை ( Dividends ) 
வழங்காதிருந்துவந்த எரீ , ஹட்சன் நதி , க்ளீவ்லாந்து , பிட்ஸ்பர்க் 
ஆகிய இரயில் பாதைகள் போர் முடிவுற்ற நிலையில் எட்டும் , எட்டுக்கு 
மேற்பட்ட சதவிகிதமும் கொண்ட தொகையினை இலாப ஈவுகளாக 
வழங்கின . 


விலைவாசிகள் உயர்வு 

போரின் காரணமாக சட்டமுறைக் ( legal tender ) காகிதப் பணங் 
களும் , குறுங்காலக் கருவூல நோட்டுகளும் ( Treasury notes ) 
தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்தமையால் , நிலையற்ற மதிப்புடைய 
தாள் நாணயங்கள் நாட்டில் வலம் வரலாயின . அதே சமயத்தில் 
பண்டங்களுக்கான தேவையும் உயர்ந்ததால் , விலைவாசிகள் உயர்ந் 
தன ; மக்களின் வாழ்க்கைச் செலவும் உயர்ந்தது . போர் நிகழ்ந்த 
4 ஆண்டுகளில் அத்தியாவசியப் பண்டங்களுக்காகும் செலவு 125 சத 
விகிதம் உயர்ந்தது . வாழ்க்கைச் செலவு துரிதமாக உயர்ந்தமையால் 
தொழிலாளர்கள் வாழ்க்கை நடத்த முடியாமல் இன்னலுற்றனர் . 
காகிதப் பணத்தால் மதிட்பு அளக்கப்பெற்ற பொருட்களின் விலைகள் 
இரு மடங்காக உயர்ந்தன ; ஆனால் கூலிகள் அவ்வாறு உயராமல் 
பின் தங்கின ; 1863 , 1864 -ஆம் ஆண்டுகளில் பண்டங்களின் விலைகள் 
மென்மேலும் 

ஏறிக்கொண்டே சென்றபோது தொழிலாளர் 
சங்கங்கள் ஆங்காங்கே தோன்றித் தொழிலாளர் நலத்துக்காகப் 
போராடத் துவங்கின ; எண்ணற்ற வேலை நிறுத்தங்கள் நிகழ்ந்தன . 
வாழ்க்கைச் செலவு உயர்ந்தமையால் , தொழிலாளர்களே அல்லாது , 
உத்தியோகஸ்தர்கள் , குருக்கள் , ஆசிரியர்கள் , அரசாங்க அலுவ 
லர்கள் ஆகியோரும் பாதிக்கப்பட்டனர் . 


தென்னகத்தைச் சுற்றி இரும்பு வளையம் 

உள் நாட்டுப் போரின் விளைவாக வடநாட்டில் பொருளாதார 
வளர்ச்சி விரைவாகக் காலூன்றியது . தென்னாட்டில் பொருளாதார 
வாழ்க்கை முற்றிலும் தலைகீழாக மாறியது எனலாம் . தென்னாட்டின் 
வாழ்க்கை அயல் நாட்டு வாணிபத்தை நம்பியிருந்தது . போரின் 
காரணமாகத் தென்னகத்தின் அயல் நாட்டு வாணிப உறவு தடைப் 
பட்டது . போர் மூண்ட நாள் முதல் தென் பகுதியை ஒரு இரும்பு 
வளையம் சூழ்ந்துகொண்டது ; அதன் வாணிபத் தொடர்புகள் இதனால் 


60 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பெரிதும் பாதிக்கப்பட்டன . மத்திய அரசின் இராணுவப் படைகள் 
தெற்கு மற்றும் கிழக்குத் திசைகளில் முன்னேற முன்னேற , கப்பற் 
படையின் வலிமை நாளுக்குநாள் வளர வளர , தென்னகத்தைச் 
சுற்றியிருந்த இரும்பு வளையம் தென்னாட்டு வாணிபத்தின் குரல் 
வளையை நெருக்கிற்று . படைகள் சூழ்ந்து நின்றமையால் பருத்தியும் 
புகையிலையும் தென்புலத்தை விட்டு வெளியேற முடியவில்லை ; 
இதனால் வெளிநாட்டு அங்காடிகளைத் தென்னாடு இழந்தது ; எனவே , 
தமக்குத் தேவையான படைக் கருவுகளைத் தென்னகத்தால் வாங்க 
முடியாது போயிற்று . அங்காடிகளையும் வாணிப நாணயத்தையும் 
இழந்தமையால் தென்புலத்தின் பொருளாதார நிலை கேடுற்றது . 
வாணிபத் தடை காரணமாக விவசாயத் தென்னாடு தமக்குவேண்டிய 
பல்வேறு பொறிசெய் தொழில் பண்டங்களை இறக்குமதி செய்து 
கொள்ள முடியவில்லை . மக்களின் அன்றாட வாழ்க்கை இதனால் மிகவும் 
பாதிக்கப்பட்டது . திக்கற்ற சூழ்நிலையில் தான் இருக்கக்கண்ட 
தென்னகம் , தனக்குப் பழக்கமில்லாத தொழில்களில் அடிமைகளை 
ஈடுபடுத்திடும் அவசியத்திற்குள்ளாகியது ; நிலம் மற்றும் அடிமை 
களின் மதிப்பு இதனால் கணிசமாகக் குறைந்தன . என்றாலும் வாணி 
பத் தடையின் விளைவுகளைத் தென்னாடு தீரத்துடன் எதிர்த்து நின் 
றது . படைக்கருவிகள் , மருந்துகள் போன்ற முக்கியப் பண்டங்களைத் 
தென்னகம் ஐரோப்பாவிலிருந்து வரவழைத்து மேற்கிந்தியத் தீவுகள் 
வழியே பெற்றுக்கொண்டது . மேற்கிந்தியத் தீவுகளிலிருந்து தென்னாடு 
நோக்கி சரக்கேற்றி வரும் கப்பல்கள் பலமுறை சூறையாடப்பட்டன ; 
தென்னாடு இதனால் துவண்டு விடவில்லை . வாணிபத் தடையைத் 
துச்சமென நினைத்து வெற்றியுடன் சரக்குகளைக் கொண்டு வரும் 
கப்பல் கம்பெனிகளில் மாநில அரசுகள் கூட முதலீடு செய்தன .. 
போர்க்காலத்தில் தென்னாட்டவர் கொடுத்த தகவல்களை நோக்கின் , 
தென்னாட்டின் வாணிபம் யுத்தத்தின் மத்தியில் உண்மையில் சிறந்து 
விளங்கியது என்றே தெரிகிறது . ஆனால் ஒன்று : நாட்டுப் பற்றைவிட 
இறக்குமதிகளிலிருந்து கூடுதலான இலாபத்தைப் பெறலாம் என்ற 
பணப்பற்றே மக்களிடம் மிகுந்திருந்தது . ஆகவே கான்ஃபெடரேட் 
அரசு 1864 - ல் ஒரு சட்டத்தை இயற்றி , திராட்சை ரச வகைகள் , 
சாராய வகைகள் , விளையாட்டுப் பண்டங்கள் , கம்பளித் துணிகள் 
என்பனபோன்ற ஆடம்பரப் பொருட்களின் இறக்குமதிகளைத் தடை 
செய்தது . 


வாணிபத் தடையையும் மீறி , பருத்தி வெளி நாடுகளுக்கு எடுத் 
துச்செல்லப்பட்டது அல்லது கடத்திச்செல்லப்பட்டது : பருத்திக்குப் 
பதிலாகப் பொறிசெய் தொழில் பண்டங்களையும் , பொன்னையும் 
தென்னகம் பெற்றுக்கொண்டது . இஃது இரும்பு வளையத்தின் 
கோரப்பிடியைச் சற்றுத் தளர்த்தியது ; பொறி ஆட்சித் தொழிற் 


உள் நாட்டுப் போர் 


61 


சாலைகள் தென்னாட்டில் மிகவும் குறைவாகவே இருந்து வந்தன ; 
இவற்றையும் மத்திய அரசின் இராணுவம் அழித்துவிட்டது . போர் 
முள்வதற்கு முன்னர்வரை எந்திரங்கள் , பொறிகள் ஆகியவை 
யெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தன . தென்புலத்தின் 
நிலக்கரி மற்றும் இரும்புச் சுரங்கங்கள் தீண்டப் பெறாமல் இருந்து 
வந்தன . போர்க்காலத்தில் பெரும்பாலான தொழில்களை கான்ஃ 
பெடரேட் அரசே பொறுப்பேற்று நடத்த வாரம்பித்தது . துப்பாக் 
கிகள் , துப்பாக்கி மருந்து , சிறு போர்க் கருவிகள் , வெடி மருந்துகள் , 
விஸ்கி உப்பு முதலியவற்றைத் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை 
கான்ஃபெடரேட் அரசு ஏற்று நடத்தியது . பெரும்பாலான தொழில் 
கள் இவ்வாறு சற்று முன்னேற முயன்ற நேரத்தில் கைத்தொழில் 
களும் புத்துயிர்பெற்றன . கைத்தறிகளும் நூல் நூற்கும் கதிர்களும் 
பயன்படுத்தப்படலாயின. தோட்டப் பொருளாதார முறையிலேயே 
இராணுவத்தினருக்கும் , மற்றவர்களுக்கும் தேவையான காலணி 
களும் , உடைகளும் தயாரிக்கப் பெற்றன. பழக்கமில்லாத பணிகளை 
மேற்கொண்ட தென்னாட்டு மகளிரின் தியாகமும் கடின உழைப்பும் 
மிக உயர்ந்தவை ; அவ்வாறே அடிமைகளின் பணியும் போற்றத் 
தகுந்தவை என்று ஃபால்க்னர் புகழ்ந்துள்ளார் . இல்லத் தொழில் 
உற்பத்தி முறைக்கு ஊக்கமளித்தது நாகரீக வளர்ச்சிக்கு ஊறு 
விளைவிப்பதாயிருந்தது என்றாலும் , மூலதனம் தேவையான அளவில் 
கிடைக்கப்பெறமையால் பேரளவுத் தொழில்களை அதிகமாகப் 
பெருக்கியதில் மிகுந்த சிரமங்கள் இருந்தன என்பதை நாம் மறந்து 
விடக்கூடாது . இருந்த செல்வத்தை நிலத்திலும் அடிமைகளை வாங்கு 
வதிலும் தென்னாட்டவர் முடுக்கிவிட்டிருந்தனர் . மேலும் போர் 
நிகழ்ந்த ஆண்டுகளில் கையிலிருந்த ரொக்க முதலையும் வாணிபத் 
தடையை மீறிப் பண்டங்களைக் கப்பல்களில் கொண்டுவரும் 
தொழிலில் ஈடுபடுத்தினர் . வாணிபத் தடையை மீறுவதில் மிகுந்த 
இலாபம் கிடைத்ததே இதற்குக் காரணம் . 


தென்னாட்டில் உணவுத் தட்டுப்பாடு 

தென்னாட்டுத் தோட்ட முதலாளிகள் பருத்தியைவிட்டு உணவுப் 
பொருட்களையோ , இறைச்சியையோ உற்பத்தி செய்ய விரும்பிய 
தில்லை . ஆனால் யுத்தம் சூடு பிடித்தபோது உணவுப் பயிர் வகைகளை 
யும் இறைச்சியையும் உற்பத்தி செய்யவேண்டியது அவசியமாயிற்று . 
இதனால் தற்காலிகமாக ஒரு விவசாயப் புரட்சி ஏற்பட்டது . 1861 ஆம் 
ஆண்டு முதல் ஒவ்வோர் ஆண்டிலும் உணவிற்குரிய பயிர் வகை 
களின் விளைச்சல் பெருகிக்கொண்டேயிருந்தது . என்றாலும் ரொட்டி , 
இறைச்சி , பால் ஆகியவற்றின் விலைகள் அடுத்தடுத்து உயர்ந்தன. 
தென்னகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல நேரங்களில் உணவுப் 
பொருட்கள் கிடைப்பது அரிதாயிற்று . உணவுத் தட்டுப்பாடு 


62 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


" வளமான 


1864 - ல் மிகவும் கடுமையாயிற்று . அவ்வாண்டு பிப்ரவரித் திங்கள் 
23 ஆம் தேதி ஜே . பி . ஜோன்ஸ் ( J. B. Jones ) பின் வருமாறு 
குறிப்பிட்டார் : 

ஆண்டினை எதிர்நோக்கியுள்ளோம் . 
கிடைத்தவற்றை வீணாக்காமல் துய்த்துவிட்டமையால் குப்பையோ 
கூளமோ சேர்வதில்லை . உணவு கேட்டு அட்லாண்டா , மொபைல் 
போன்ற இடங்களில் கிளர்ச்சிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நிகழ்ந்தன . 
இல்லாமையால் உணவுப் பண்டங்களில் கிடைப்பருமை ஏற்பட 
வில்லை . சரியான 

முறையில் விநியோகிக்கப்படாமையாலேயே 
உணவுத் தட்டுப்பாடு ஏற்பட்டது . ஏனெனில் யுத்த காலத்தில் 
விளைச்சல் எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை . உணவுப் பண்டங் 
களைச் சரியான முறையில் விநியோகிப்பதற்கான விதத்தில் இருப்புப் 
பாதைகள் பயன்படுத்தப் பெறவில்லை . மேலும் தென்னாட்டு இரயில் 
பாதைகளின் பெரும்பகுதியை யூனியன் படையினர் ஆக்கிரமித்துக் 
கொண்டமையால் உணவுப் பண்டங்களின் அளிப்பும் விநியோகமும் 
பாதிக்கப்பட்டன. ஜார்ஜியாவில் சுமார் 60 மைல் பரப்பளவை 
ஷெர்மன் அழித்துவிட்டதாலும் , ஷெனந்தோவா ( Shenandoah ) 
பள்ளத்தாக்கினை ஷெரிடன் பாழ்படுத்தியதாலும் தென்னகத்தின் 
நிலை மேலும் மோசமாகி , உணவுப் பண்டங்களின் கிடைப்பருமை 
தீவிரமடைந்தது . 


தென்னாட்டு நிதி நிலைமையில் மாறுதல் 

போரினால் தென்னகத்தின் நிதி நிலைமை பெரிதும் பாதிக்கப் 
பட்டது என்பது உண்மை . போர் மூண்ட நேரத்தில் தென் மாநில 
அரசுகள் வடபுலத்திற்கும் ஐரோப்பாவிற்கும் கடன்பட்டிருந்தன . 
எனவே அயல்நாடுகளிடமிருந்து கடன் பெறுவது என்பது தென் 
பகுதிக்கு இயலாத செயல் . தென்னாட்டில் கைவசமிருந்த மூலதனம் 
மிகவும் குறைவே . உலோக நாணயங்கள் சிறிதளவு இருந்துவந்தன 
என்றாலும் , அரசு அவற்றைக் கைப்பற்றுவது என்பது மிகவும் சிரமம் . 
வரி விதிப்பதோடு நில்லாது , பத்திரங்களை வெளியிட்டும் கருவூல 
நோட்டுகளின் மூலம் ஆணைச் செலாவணிகளை வெளியிட்டும் கான் 
பெடரேட் அரசு நிலைமையை ஓரளவிற்குச் சமாளித்தது . புரட்சி 
அரசின் உத்தரவாதம் ஒன்றையே சார்ந்திருந்த கருவூல நோட்டு 
களின் மதிப்பு நாளடைவில் படிப்படியாகக் குறைந்தது . உடனே 
அரசு 1864 ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை இயற்றி , கருவூல நோட்டுகளை 
நான்கு சதவிகிதம் வட்டியுள்ள பத்திரங்களாகக் கட்டாயமாக 
நிதிப்படுத்திக் கொள்ளவேண்டும் , அல்லது , நூறு டாலர் மதிப்புக் 
குக் குறைவாயுள்ள நோட்டுகள் அனைத்தையும் மூன்று டாலர் 
மதிப்புள்ள பழைய நோட்டுகளுக்கு இரண்டு டாலர் மதிப்புள்ள 
புதிய நோட்டுகள் என்ற விகிதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் 


உள் நாட்டுப் போர் 


63 


என்று கூறியது . நாணயத்தின் மதிப்பு தாழ்ந்து கிடந்தமையால் 
விலைவாசிகள் மிகவும் உயர்ந்திருந்தன . ஒரு நண்பர் கூறியதாக 
ஜி . சி . எகிள்ஸ்டன் ( G. C. Eggleston ) போருக்கு முன்னர் என் 
னுடைய பையில் பணத்தை எடுத்துச் சென்று அங்காடியிலிருந்து 
கூடை நிறைய பண்டங்களை வாங்கி வருவேன் . தற்போது கூடை 
யில் பணத்தை எடுத்துச் சென்று பண்டங்களைப் பையில் வாங்கி 
வருகிறேன் . என்று குறிப்பிட்டுள்ளார் . கருவூல நோட்டுகள் 
அத்துமீறி வெளியிடப் பெற்றமையால் உருவான நிலை இது . 
போரின் இறுதிக் கட்டங்களில் மக்கள் பழைய பண்டமாற்று 
முறையைப் பின்பற்றலாயினர் . அடுத்து மாநில அரசும் , மாநகராட்சி 
யினரும் , நகராட்சியினரும் காகிதத்தையே நாணயமாக வெளியிடத் 
தொடங்கவே நிதி நிலைமை மேலும் கேடுற்றது . திருத்தியமைக்க 
முடியாத அளவிற்கு நிதி நிலைமை கெட்டுவிட்டது என்றுணர்ந்த 
கான்ஃபெடரேட் காங்கிரஸ் , 1863 - ல் ஒரு சட்டத்தை இயற்றி , 
விவசாயப் பொருட்களின் பத்தில் ஒரு பகுதியை வரியாக வசூலித் 
தது ; அதோடு 

சிலவகை 

சொத்தினங்களைக் கைப்பற்றுமாறு 
இராணுவ அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்தது . உலோக நாணயம் 
கைவசம் இல்லாமையாலும் , காகிதப் பணம் மதிப்பிழந்து போனமை 
யாலும் , அயல் நாட்டு வாணிபம் துண்டிக்கப்பட்டமையாலும் 
விவசாயப் பண்டங்கள் மீது வரி விதிக்கும் கட்டாயச் சூழ்நிலை 
தென்னகத்துக்கு ஏற்பட்டது எனலாம் . குடிமக்கள் தாமாகவே 
விரும்பி வழங்கிய விவசாயப் பொருட்களைக் கொண்டும் , அரசு 
வன்முறையில் கைப்பற்றிய பண்டங்களைக் கொண்டும் தென்னாடு 
போரின் கடைசி இரண்டாண்டுகளில் தமது பொருளாதார பலத்தை 
வளர்த்துக்கொண்டு போரிட்டது . 

உள்நாட்டுப் போர் வடநாட்டையும் தென்னாட்டையும் எவ் 
வெவ்வாறு 

பாதித்தது என்பதைப்பற்றி இதுவரை விரிவாகக் 
கண்டோம் . வடநாட்டில் ஏற்பட்ட விளைவுக்கு முற்றிலும் நேர் 
மாறான விளைவு தென்னாட்டில் ஏற்பட்டது . போரின் விளைவால் 
தென்னகத்தில் வர்த்தகப் பெருக்கமோ , நிதிச் செழிப்போ , புதிய 
முன்னேற்றமோ உருவாகவில்லை . தென்னாட்டுப் பொருளாதாரத் 
தைப் 

பொறுத்த வரையில் உள் நாட்டுப் போர் அழிவையும் 
குழப்பத்தையும் குறித்தது . வடநாட்டில் போரின் 

விளைவாகத் 
தொழிற் புரட்சி வேரூன்றியது . வர்த்தகம் பெருகியது . தொழில் 
முன்னேறியது . தொழில் வளர்ச்சி மூலமாக முதலாளித்துவம் 
தழைத்தது . ஐக்கிய அமெரிக்க நாட்டின் பொருளாதார சரித்திரத் 
தில் உள் நாட்டுப் போருக்கு உயர்ந்த முக்கியத்துவம் உண்டு . 
தென்னாட்டில் அப்போரினால் அடிமை முறை மறைந்தது . 
ஃபால்க்னர் . 


5. விவசாயப் புரட்சி 


( The Agrarian Revolution ) 


1860 முதல் 1910 வரை அமெரிக்க நாட்டில் விவசாயப் புரட்சி 
நிகழ்ந்தது . இப்புரட்சியின் போது வேளாண்மை எந்திரங்களும் 
விஞ்ஞான உற்பத்தி முறைகளும் நடைமுறைக்கு வந்தன ; அரசு , 
வேளாண்மை வளர்ச்சிமீது கூடுதலான ஆர்வம் காட்டவாரம்பித் 
தது . 

1860 - ல் நாட்டில் இருந்த விவசாயப் பண்ணைகளின் 
எண்ணிக்கை 2,000,000 ; இது 1910 - ல் 6,000,000 ஆக உயர்ந்தது . இந்த 
அரை நூற்றாண்டில் ஏறக்குறைய 500,000,000 ஏக்கர் புதிய நிலங்கள் 
சாகுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன ; இதன்மூலமாக இலட்சக் 
கணக்கான மக்களுக்கு உணவும் இருப்பிடமும் கிடைத்தன . 
விவசாயப் புரட்சி நடைபெற்ற காலப் பகுதியில் சிறந்த நீர்ப்பாசனத் 
திட்டங்கள் அமல் செய்யப்பெற்றன ; போக்குவரத்து வசதிகள் 
நன்கு பெருகின ; விதவிதமான பண்ணைக் கருவிகள் பழக்கத்திற்கு 
வந்தன . விவசாயிகளின் பொருளாதார நிலை கணிசமாக முன்னேறி 
யது . கிராமப்புற வாழ்க்கை திருப்திகரமாக அமைந்தது . 


பண்ணைகள் இயந்திரமயமாதல் 


அறுவடை இயந்திரங்கள் : பேரளவுப் பண்ணைகளும் , தொழி 
லாளர் கிடைப்பருமையுமே பண்ணைகளில் எந்திர ஆட்சி வளர்ச்சியுற 
முக்கியக் காரணங்களாக இருந்தன . கலப்பை , அறுவடை செய்யும் 
கருவி , கதிரடிக்கும் எந்திரம் முதலியவற்றில் ஏற்பட்ட பல முக்கிய 
முன்னேற்றங்கள் , வேளாண்மையில் அவை பெரிதும் பயன்பட 
முடியும் 

என்ற உண்மையை 1860 க்கு முன்னரே தெரிவித்தன . 
என்றாலும் உள் நாட்டுப் போர் காரணமாகவே 

அக்கருவிகள் 
பெருவாரியான உபயோகத்திற்கு வந்தன . ஒரு பெரிய படையை 
மத்திய அரசு திரட்டிய நேரத்தில் , விவசாயத்திற்குத் தொழிலாளர் 
கிடைக்காது போனதால் பண்ணை அதிபர்கள் உழைப்புச் சேமிப்புக் 


விவசாயப் புரட்சி 


65 


கருவிகளைப் பயன்படுத்தத் தொடங்கினர் . மேலும் அவ்வாண்டு 
களில் விவசாயத்திற்குப் பயன்பட்டுவந்த நிலப்பகுதி அளவில் 
பெரியதாய் இருந்துவந்தமையால் , பண்ணைக்குரிய கருவிகள் வேக 
மாக உபயோகத்திற்கு வந்தன . எனவே , இயந்திரமுறை உபயோ 
கத்தைப் பொறுத்தவரையில் , அமெரிக்காவில் விவசாயப் புரட்சி 
1860 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அரை நூற்றாண்டில் தோன்றியது எனக் 
கூறுவது பொருத்தமே . மத்திய மேற்குப் பகுதிகளில் நிலவிய 
தட்ப வெப்ப நிலை காரணமாக , கோதுமைப் பயிர் முற்றியவுடன் 
அதனை விரைவாக அறுவடை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ; 
பயிர் பாழாவதற்கு முன் விவசாயி எந்த அளவுக்கு அறுவடை 
செய்து கொள்ள முடியும் என்பதைப் பொறுத்தே பயிரிடுவதன் அளவு 
அமைந்திருந்தது . எனவே , அறுவடையைத் துரிதப்படுத்துவதற் 
குரிய வழிமுறைகளைக் கண்டுபிடிப்பதில் கண்டுபிடிப்பாளர்கள் 
கவனம் செலுத்தினர் . 1858 ஆம் ஆண்டில் மார்ஷ் ஹார்வெஸ்டர் 
( Marsh Harvester ) என்ற அறுவடை எந்திரம் உபயோகத்திற்கு 
வந்தது . ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இரு மடங்குப் பயிரினை அந்த 
எந்திரம் அறுவடை செய்யும் . அடுத்து ட்வைன் பைண்டர் ( Twine 
Binder ) என்ற கருவியை ஜான் எஃப் ஆப்பிள்பை (John F. Appleby) 
என்பார் 1878 - ல் கண்டுபிடித்தார் . இக் கருவி அறுவடையை 
மிகவும் துரிதமாகச் செய்வதற்கும் உதவியது . தானிய உற்பத்திப் 
பெருக்கத்திற்கு , குறிப்பாக கோதுமை உற்பத்திப் பெருக்கத்திற்கு 
ட்வைன் பைண்டரே வேறு எந்த எந்திரத்தையும் விட முக்கியக் 
காரணமாக அமைந்தது என்று பேராசிரியர் கார்வர் அவர்கள் 
குறிப்பிட்டார் . இந்த எந்திரம் காரணமாக நாட்டின் தலை வீத 
கோதுமை உற்பத்தி 5.6 புஷல்களிலிருந்து ( 1860 ) 9.2 புஷல்களுக்கு 
1880 - ல் உயர்ந்தது என்பது இங்கே நினைவு கூரத்தக்கதாகும் . 
ட்வைன் பைண்டரை யடுத்து பண்டில் கேரியர் ( Bundle Carrier ) 
என்ற கட்டுத் தூக்குக் கருவியும் , கம்பைன்ஸ் (Combines ) என்ற 
எந்திரமும் உபயோகத்திற்கு வந்தன . குதிரைகள் 

அல்லது 
டிராக்டர்களால் இயக்கப்பட்டுவந்த இந்த கம்பைன்ஸ் எந்திரம் , 

கதிர்களை அறுத்துப் போரடித்துத் தூய்மைப்படுத்தி , 
கோணிப் பைகளில் அடைத்து , நிறுத்திவிடும் இயல்பைப் பெற் 
றிருந்தது . 


தானியக் 


மற்ற கருவிகள் 

அறுபடை எந்திரங்களைத் தொடர்ந்து , பயிரிடுவதற்கும் 
உழுவதற்கும் உதவக்கூடிய கருவிகள் பழக்கத்திற்கு வந்தன . 
ஸ்ட்ராடில் - ரோ கல்டிவேட்டர் ( Straddle - row Cultivator ) என்ற 
அகன்ற வரிசை உழவுக் கருவியும் , சல்கி ப்ளவ் ( Sulky Plow ) என்ற 


அ. 5 


66 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கலப்பையும் , 

ஒரே நேரத்தில் விதைத்து , மூடி , வளனுறச் 
செய்யும் சீடர் ( Seeder ) என்ற விதை விதைக்கும் கருவியும் 
பண்ணைகளில் 

பயன்படுத்தப் பெறலாயின . நிலத்தை நன்கு 
உழுது விதை விதைக்கும் ( Lister) 

( Lister ) GTOT DE மற்றொரு கருவி 
1880 - ல் உபயோகத்திற்கு வந்தது . அடுத்து புல்லறுக்கும் பொறியும் , 
பாரமேற்றவும் , வைக்கோற்போர் குவிக்கவும் , கட்டுக் கட்டவும் 
வேண்டிய எந்திரங்களும் பழக்கத்திற்கு வந்தன . கைகளின்மூலம் 
உமி நீக்கும் முறை மறைந்து , பொறிகள் மூலம் உமி நீக்கும் முறை 
1850 - ல் தோன்றியது . பண்ணை எந்திரங்களுக்கு 1910 - ல் காசோலின் 
( Gasoline ) எஞ்சின் பொருத்தப்பட்டது அக்காலத்தில் நடந்த ஒரு 
முக்கிய நிகழ்ச்சியாகும் . இந்த எஞ்சின் ஆனது , நீராவி அல்லது 
குதிரை சக்தியைவிடப் பன்மடங்கு உயர்ந்தது ; எனவே இது பழக்கத் 
திற்கு வந்தவுடன் அவை சுவடு தெரியாமல் மறைந்தன . காசோலின் 
வண்டியையும் , உல்லாசக் காரையும் பயன்படுத்திக் கொள்வதன் 
மூலம் நகர வாழ்க்கையில் இரண்டறக் கலக்கவும் , கொள்முதல் 
செய்யவும் முடிகின்ற நிலையினை விவசாயிகள் அடைந்தனர் . 
விவசாயத்தைப் பால் பண்ணைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளவும் 
விவசாயிகள் தெரிந்துகொண்டனர் . பால் பிரித்தெடுக்கும் கருவி , 
வெண்ணெய் எடுக்கும் கருவி , சுத்தப்படுத்தும் கருவி ஆகியவை மின் 
சக்தியைக்கொண்டு இயக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பல 
பண்ணை விவசாய எந்திரங்கள் மின்சாரத்தைக்கொண்டு இயங்க 
லாயின . பண்ணைகளில் உபயோகப்படுத்தப்பெற்று வந்த மின் சக்தி 
அளவு 1900 - 1935 காலப் பகுதியில் எட்டு மடங்காகப் பெருகியது . 


விளைவுகள் 

பண்ணைகளில் இயந்திரங்கள் ஆளப்பட்டு வந்ததன் விளைவாக 
பண்ணைத் தொழிலாளரின் ஆக்கத்திறன் 400 சதவிகிதம் உயர்ந்தது 
எனலாம் . ஆக்கத்திறன் அதிகரிப்பால் செல்வம் பெருகியது . 
செல்வம் பெருகியதால் விவசாயிகளின் பொருளாதார நிலை உயர்ந் 
தது . என்றாலும் , இயந்திரமயமாதல் விளைவாகச் செல்வத்தின் 
பெரும்பகுதி நில உடைமையாளர்களின் கரங்களில் முடங்கிடும் 
நிலையும் உருவாயிற்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது . இந்நில 
உடைமையாளர்கள் தமது பண்ணைகளில் விலை உயர்ந்த இயந்திரங் 
களை ஆளத் தொடங்கினர் . ஏழ்மை நிலையிலிருந்து வந்த சின்னஞ்சிறு 
விவசாயிகளால் இவ்வாறு இயந்திரங்களை வாங்கவோ அல்லது 
பயன்படுத்தவோ முடியவில்லை . எனவே குத்தகைக்குச் சாகுபடி 
செய்பவர்களாகவோ அல்லது விவசாயத் தொழிலாளர்களாகவோ 
இவர்கள் மாறினர் . இவ்வாறாக விவசாயப் புரட்சியின் விளைவாக 
அமெரிக்க நாட்டில் நிலமற்ற விவசாயத் தொழிலாளர் வர்க்க 


விவசாயப் புரட்சி 


67 


மொன்று உருவாகியது ஒரு துரதிருஷ்ட வசமான நிகழ்ச்சியாகும் . 
பண்ணைகளில் இயந்திரங்கள் ஆளப்பட்டமையால் ஏற்பட்ட மற்ற 
விளைவுகள் : 

விவசாயப் பொருட்களின் உற்பத்தி பெருகிற்று ; 
பண்ணை வாழ்க்கையிலிருந்து வந்த சலிப்புணர்ச்சி மறைந்தது ; 
குதிரைத் தீவனத்தை உற்பத்தி செய்வதற்குப் பயன்பட்டுவந்த 
நிலங்கள் வேறு உபயோகங்களுக்கும் பயன்படுத்தப்பெற்றன ; 
நில உடைமையாளர்களின் உண்மை வருமானம் பெருகிற்று ; 
நிலமற்ற விவசாயத் தொழிலாளர் எண்ணிக்கை வளர்ந்தது ;; 
1918 ஆம் ஆண்டு முதல் விவசாயப் பண்டங்களின் உற்பத்தி 
அமோகமாகப் பெருகியது . 


அறிவியல்முறை வேளாண்மை வளர்ச்சி 


பல்வேறு கழகங்களின் பணி : அமெரிக்க நாட்டில் விஞ்ஞான 
விவசாய 

முறையை வளர்ப்பதற்குப் பாடுபட்டவர்களில் 
வாஷிங்டன் , ஜெஃபர்சன் , லிவிங்ஸ்டன் ஆகியோர் குறிப்பிடத் 
தகுந்தோராவர் . பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதிப் 
பகுதியில் தான் விஞ்ஞான முறை விவசாயத்தைப் பேணுவதில் 
மக்கள் ஆர்வம் 

காட்டினர் . இவ்வார்வம் பெருகுவதற்கான 
சூழ்நிலைகளும் அப்போது தான் நாட்டில் நிலவின எனலாம் . 
போக்குவரத்து வசதிகள் பெருகி அங்காடிகள் விரிந்திருந்தன . 
விவசாயத்தில் கிடைத்திடும் இலாபங்கள் பெருகின . காலி நிலங்கள் 
மறைந்தன . விஞ்ஞான முறை விவசாயத்தை வளர்த்திடும் வகை 
யில் செய்தித் தாள்களும் , விவசாயக் கழகங்களும் செயல்பட்டன . 
விஞ்ஞான ரீதியில் விவசாயம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளை 
உருவாக்குவதற்கு அரசும் தன்னாலியன்ற உதவிகளைத் தர முன் 
வந்தது . விஞ்ஞான விவசாயக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நடைபெறு 
வதற்கும் , விவசாயிகளுக்குச் சட்டப் பாதுகாப்பினை வழங்குவதற் 
கும் , காலி நிலங்களைச் சாகுபடி செய்வதற்கும் , நீர்ப்பாசன வசதி 
களைப் பெருக்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை அரசு உற்சாகத் 

மேற்கொண்டது . வேளாண்மைத் துறைகளின் மூலம் 
விவசாயப் பள்ளிகளும் , பரிசோதனை நிலையங்களும் வளர்க்கப் 
பெற்றன . விவசாயத்தைப்பற்றிய செய்திகளைப் பரப்பி , புதிய , 
தரமுள்ள விதைகளையும் செடிகளையும் மக்களுக்கு வழங்கிப் 
பிரச்சாரம் செய்யும் ஒரு கழகம் அமைக்கப்பெற்றது . கால்நடைத் 
தொழிற் கழகம் ( Bureau of Animal Industry ) , இறைச்சியைக் 
கண்காணிக்கும் பணியையும் , தொற்றுநோய் பரவுதலைத் தடுக்கும் 
பணியையும் மேற்கொண்டது . கால்நடைகளிடையே பரவக்கூடிய 
கொடிய நோய்களைத் தடுப்பதற்கு இக்கழகம் ஆற்றிய பணி . 
மகத்தான தாகும் . பயிர்த்தொழிற் கழகம் (Bureau of Plant 


துடன் 


68 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


Industry) , செடிகளிடையே பரவக்கூடிய நோய்களைத் தடுத்தது . 
மேலும் , சிறந்த விவசாய உற்பத்தி முறைகளைப்பற்றி ஆராய்ச்சி 
செய்தல் , நிலத்திற்கேற்ற பயிர் வகைகளைத் தயார் செய்தல் , விதை 
களைப் பகிர்ந்தளித்தல் ஆகிய பணிகளிலும் இக் கழகம் தன்னை 
ஈடுபடுத்திக்கொண்டது . 34,000 க்கு மேற்பட்ட 

புதிய பயிர் 
வகைகளை இக் கழகம் நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது . செடிகளைக் 
கொல்லும் பூச்சிகளைப்பற்றி ஆராய்ச்சி செய்து , பூச்சிப் பொட்டுக் 
களைக் களைந்தெறியும் நடவடிக்கையில் மற்றொரு கழகம் ஈடுபட்டது . 
வேளாண்மை வேதியியல் மற்றும் பொறி இயல் கழகம் ( Bureau of 
Agricultural Chemistry and Engineering ) ஆனது மண் மற்றும் 
உரங்களிலுள்ள இரசாயன பௌதிகக் கூறுகளை ஆராய்வதிலும் , 
பண்ணைக்குரிய இயந்திரங்களைப்பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் 
கவனம் செலுத்தியது . 


விவசாயக் கல்வியும் ஆராய்ச்சியும் 

விவசாயக் கடன் வசதிகளைப் பெருக்குதல் , விவசாயப் புள்ளி 
விவரங்களைச் சேகரித்து வெளியிடல் , பால்பண்ணை வளர்ச்சி , வனப் 
பாதுகாப்பு ஆகியவற்றை ஏனைய கழகங்கள் நன்கு கவனித்துக் 
கொண்டன . விவசாயத்துறை தம்மிடம் உள்ள எல்லாப் பகுதி 
களிலும் நல்ல அக்கரை காட்டிப் பயன் மிகுந்த கருத்துரைகளை 
வழங்கியது . விவசாயத் துறையே அல்லாது வேறு பல துறைகளும் 
விவசாய வளர்ச்சிக்குரிய செயல்களில் 

ஈடுபட்டன. எடுத்துக் 
காட்டாக , வணிகத் துறையானது 1940 முதல் வானிலை ஆராய்ச்சி , 
தட்வெப்ப நிலை ஆராய்ச்சி , நிலநடுக்க ஆராய்ச்சி ஆகியவற்றில் 
ஈடுபடலாயிற்று . இவ்வாராய்ச்சிகளை முன்பெல்லாம் வேளாண்மைத் 
துறையே மேற்கொண்டிருந்தது . மத்திய அரசு மட்டும் தான் 
அறிவியல் முறை வேளாண்மை வளர்ச்சிக்கு உதவியது என்று நாம் 
நினைத்துவிடக்கூடாது . மாநில அரசுகளும் தம்மாலியன்ற உதவிகளை 
வழங்கிடத் தவறவில்லை . விவசாய வளர்ச்சிக்குரிய நிதி உதவிகளை 
மாநில அரசுகள் வழங்கின. விவசாயத் தொழிலுக்குப் பாதுகாப்புக் 
கொடுக்கும் முறையில் சட்டங்களை இயற்றின . சில விவசாயப் 
பண்டங்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக உதவித் தொகை 
களை அளித்தன . விவசாயக் கல்வியைப் பரப்புவதற்கு மத்திய 
மாநில அரசுகள் எடுத்துக்கொண்ட ஆர்வமும் அக்கரையும் போற்றத் 
தகுந்தனவாகும் . ஹவாய் , அலாஸ்கா போன்ற பல மாநிலங்களில் 
விவசாயப் பள்ளிகள் ஏற்பட்டன ; கல்லுரிகளும் பல்கலைக் கழகங்களும் 
தோன்றின . விவசாயக் கல்லூரிகள் குறுங்காலப் 

பயிற்சித் 
திட்டத்தையும் விரிவாக்கல் பணியை ( Extension work ) யும் மேற் 
கொண்டன . விரிவாக்கல் பணித் திட்டம் , கடிதப் போக்குவரத்து 


விவசாயப் புரட்சி 


69 


மூலமும் மற்றும் வெளியீடுகள் , பண்ணைப் பரிசோதனைகள் ஆகியவை 
மூலமும் பரப்பப்பட்டது . 1914 - ல் காங்கிரஸ் இயற்றிய ஸ்மித் - லீவர் 
விரிவாக்கல் சட்டம் ( Smith - Lever Extension Act ) இவ் விரிவாக்கல் 
பணித் திட்டத்தைப் போற்றும் வகையில் அமைந்தது . இச் சட்டத் 
தின்கீழ் விரிவாக்கல் பணித் திட்டங்களுக்கென 480,000 டாலர்கள் 
மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டன ; பிறகு 600,000 டாலர்கள் 
/ கூடுதலாக அளிக்கப்பட்டது . இதற்கென ஆண்டுதோறும் 4,580,000 
டாலர்களைச் செலவிடுவதென மத்திய அரசு முடிவெடுத்தது . 


விவசாயச் செய்திகளைப் பரப்புதல் , விவசாயப் பரிசோதனைகளை 
நடத்துதல் ஆகியவற்றோடு நின்றுவிடாது , விவசாயக் கல்வியை 
நாடெங்கும் பரப்புவதிலும் மத்திய அரசின் விவசாயத் துறை 
பேரார்வம் காட்டியது . பன்னிரண்டுக்குமேற்பட்ட இதழ்களை 
வெளியிட்டு விவசாயத்தோடு தொடர்பான செய்திகளை மக்களுக்கு 
வழங்கிட அது முயன்றது . இவ்விதழ்களில் வேளாண்மை ஆண்டு 
நூல் ( Yearbook of Agriculture ) மாதாந்தர தானிய அறிக்கை 
( Monthly Crop Reporter ) , வாராந்தரச் செய்திக் கடிதம் ( Weekly 
News Letter ) வேளாண்மை ஆராய்ச்சிப் பத்திரிகை ( Journal of 
Agricultural Research ) ஆகியவை குறிப்பிடத் தகுந்தவை . 
மத்திய அரசு விவசாயத் துறையைப்போலவே மாநில அரசு 
விவசாயத் துறைகளும் செயல்பட்டன . பயிர்கள் மற்றும் கால் 
நடைகள் வளர்ப்புப் பற்றி எடுத்துரைப்பதற்கான நூற்றுக் 
கணக்கான வேளாண்மைக் கழகங்கள் நாடெங்கும் 

தோன் 
றின . விவசாயச் செய்திகளைப் பரப்பிடுவதற்கென சற்றேறக் 
குறைய 500 பத்திரிகைகள் மா நிலங்களில் ஆரம்பிக்கப்பட்டன 
1917 - ல் இயற்றப்பட்ட ஸ்மித் - ஹியூஜெஸ் வேலை வாய்ப்புக் கல்விச் 
சட்டத்தின் ( Smith - Hughes Vocational Education Act ) கீழ் , விவசா 
யப் பயிற்சிக்குத் தேவையான நிதி உதவி உயர்நிலைப் பள்ளிகளுக்கு 
வழங்கப்பட்டது . ரேடியோ மூலமும் விவசாயக் கல்விக்குரிய நிகழ்ச்சி 
களை எடுத்துக்கூற மத்திய மாநில அரசுகள் முயன்றன . விவசாயச் 
செய்திகள் நன்கு பரவவே , அறிவியல் முறை வேளாண்மையில் 
விவசாயிகள் மிகுந்த ஆர்வம் காட்டினர் . 


கனெக்டிகட்டில் , மிடில் நகரில் உள்ள வெஸ்லியன் பல்கலைக் 
கழகத்தில் 1875 ஆம் ஆண்டு முதல் விவசாயப் பரிசோதனை நிலையம் 
ஏற்படுத்தப்பெற்றது . 1887 - ல் காங்கிரஸ் இயற்றிய ஹாட்ச் சட்டத் 
தின் ( Hatch Act ) கீழ் ஒவ்வொரு மாநிலத்திலும் பரிசோதனை நிலையம் 
தோற்றுவிக்கப்பெற்றது . அவ் வாராய்ச்சி நிலையங்களில் விஞ்ஞானி 
கள் தத்தம் துறையைச் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டனர் . 
அலபாமா ஆராய்ச்சி நிலையத்தில் பருத்திச் செடியின் நோய்கள் பற்றி 


70 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


யும் , பருத்தி வளர்ச்சி பற்றியும் பரிசோதனைகள் செய்யப்பெற்றன . 
ஃப்ளோரிடாவில் பைன் ஆப்பிளைப்பறிறிய ஆராய்ச்சிகள் நடந்தன . 
டேக்சாசில் கால் நடை வளர்ப்புப்பற்றிய ஆய்வுகள் செய்யப்பெற் 
றன . மின்னசோட்டாவில் கோதுமையில் நோய் பரவாமல் தடுக்கும் 
ஆராய்ச்சியும் , லூயிசியானாலில் புது ரகக் கரும்பு உற்பத்தி பற்றிய 
ஆராய்ச்சியும் நடைபெற்றன . இத்தகைய ஆராய்ச்சிகளின் விளைவாக 
பயிர் வகைகளின் உற்பத்தி நன்கு பெருகியது . 


. 


நீர்ப்பாசன வசதிகள் 

அறிவியல் ரீதியான வேளாண்மை வளர்ச்சியுற்று வந்து கொண் 
டிருந்த நிலையில் விவசாயத்திற்குத் தேவையான நீர்ப்பாசனத் 
திட்டங்களைச் செயற்படுத்துவதில் அரசு மிகுந்த அக்கரை காட்டியது . 
1902 - ல் நிறைவேறிய நிலச் சாகுபடிச் சட்டத்தின்படி மத்திய அரசு 
நீர்ப்பாசனத் திட்டங்களை மேற்கொண்டது . குறிப்பிட்ட 16 மா நிலங் 
களில் பொது நில விற்பனையிலிருந்து கிடைத்த தொகையை நீர்ப் 
பாசனத்துக்கென ஒதுக்கி வைக்கவேண்டும் என அச்சட்டம் கூறியது . 
அரசின் நிலச் சாகுபடிக் கழகம் இருபதுக்கு மேற்பட்ட நீர்ப்பாசனத் 
திட்டங்களை நிறைவேற்றியது . இவற்றால் பல இலட்ச ஏக்கர் 
நிலங்கள் பாசன வசதிகளைப் பெற்றன . இந் நீர்ப்பாசனத் திட்டங் 
களில் குறிப்பிடத் தகுந்தவை : அரிசோனாவில் கட்டப்பெற்ற 
ரூஸ்வெல்ட் அணைக்கட்டு , இடாகோவில் (Idaho ) நிறுவப்பெற்ற 
ஆரோராக் நீர்த்தேக்கம் , நியூமெக்சிகோவில் நிர்மாணிக்கப்பட்ட 
எலிஃபண்ட் பட் அணை , வாஷிங்டனில் கட்டப்பெற்ற கிராண்ட் 
கொளவி அணைக்கட்டு , கொலராடோ நதிமீது எழுப்பப்பெற்ற போல் 
டர் நீர்த்தேக்கம் ஆகியவை . இவற்றில் கிராண்ட் கொளவி அணைத் 
திட்டம் ஒரு பிரம்மாண்டமான திட்டமாகும் . இது 10,00,000 
ஏக்கர் நிலங்களுக்குப் பாசன வசதிகளையளித்தது . மத்திய அரசு கட்டி 
முடித்த அணைக்கட்டுகளிடமிருந்து பாசன வசதிகள் மட்டும் அல்லா 
மல் , மின்சக்தியும் கிடைத்தது . பாசன வசதியும் மின்சக்தியளிப் 
பும் பெருகியதைத் தொடர்ந்து அதிகப்படியான நிலங்கள் சாகு 
படிக்கு எடுத்துக்கொள்ளப் பெற்றன . 


கடன் வசதிகள் 

பண்ணைகள் இயந்திரமயமாயின . அறிவியல் முறை வேளாண்மை 
ஆல்போல் தழைத்தது . விவசாயக் கல்வி மற்றும் ஆராய்ச்சிகள் 
விதவிதமான முன்னேற்றங்களை அறிமுகப்படுத்தின. பாசன வசதி 
கள் பெருகின . விவசாய வேலைகளுக்கு மின் சக்தியைப் பயன்படுத்தும் 
பழக்கம் நாளுக்குநாள் அதிகரித்தது . என்றாலும் விவசாயிகளுக்குப் 
போதுமான கடன் வசதிகள் கிடைக்கவில்லை . கடன் வசதிகள் போத 


விவசாயப் புரட்சி 


71 


வில்லையெனப் பல ஆண்டுகளாக விவசாயிகள் புகார் செய்துவந்த 
போதிலும் 1900 ஆம் ஆண்டிற்குப் பிறகுதான் நிலைமை ஓரளவிற்குச் 
சீர்ப்பட்டது . அவ்வாண்டில் ரூஸ்வெல்ட் அவர்களால் நியமிக்கப் 
பட்ட நாட்டு வாழ்வுக் கமிஷன் ( Country Life Commission ) விவசாயி 
களுக்குரிய கடன் வசதிகளைப் பெருக்குவ தன் அவசியத்தை மிகவும் 
வலியுறுத்தியது , கடன் வசதிகளைப் பெருக்குவதற்குப் பாடுபடுவ 
தென குடியரசுக் கட்சி , ஜன நாயகக் கட்சி , முன்னேற்றக் கட்சி 
ஆகியவை முடிவெடுத்தன , விவசாய வர்க்கத்தினருக்குக் கடன் 
வசதிகளை வழங்கிடும் முறையில் செயல்படும் அதிகாரம் ஃபெடரல் 
ரிசர்வ் திட்டத்திற்கு வழங்கப்பெற்றது . அடுத்து , பண்ணை அடையா 
ளங்கள் மீது தேசிய பாங்குகள் முதன்முதலாகக் கடன் வழங்க , 
ஃபெடரல் ரிசர்வ் சட்டம் அனுமதியளித்தது . மேலும் , ஆறு மாதங் 
களுக்குரிய விவசாயப் பத்திரங்களை மறு கழிவு செய்ய ஃபெடரல் 
ரிசர்வ் பாங்கு முன் வந்தது . விவசாயிகளுக்குக் கடன் வசதிகளைத் 
தருதல் தொடர்பாக 1916 ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஃபெடரல் 
பண்ணைக் கடன் சட்டம் ( Federal Farm Loan Act ) இரு முக்கிய 
நோக்கங்களைக் கொண்டிருந்தது : ( 1 ) விவசாயிகளுக்குத் தேவை 
யான கடன் வசதிகளை எளிதாக வழங்குதல் ; ( 2 ) விவசாயிகளுக்குக் 
குறைந்த வட்டிக்குக் கடன் கொடுத்தல் . சுமார் 12 ஃபெடரல் நில 
பாங்குகளை நிறுவ இச் சட்டம் அனுமதியளித்தது . இப்பாங்குகள் 
விவசாயிகளுக்கு நேரி டயாக கடன்களைத் தரவில்லை . தேசீயப் 
பண்ணைக் கடன் சங்கங்கள் ( National Farm Loan Association ) என் 
றழைக்கப்படும் கூட்டுறவுக் கடன் வாங்கு குழுக்களுக்கு மட்டுமே 
மறு கழிவு வழங்கி வந்தன . இச்சங்கங்கள் குறைந்த பட்சம் 10 உறுப் 
பினர்களைக் கொண்டிருத்தல் வேண்டும் ; குறைந்தது 20,000 டாலர் 
களையேனும் கடனாகக் கோருதல் வேண்டும் . நில மதிப்பில் 50 சத 
விகிதம் வரை கடன்கள் அளிக்கப்படும் . ஃபெடரல் நில பாங்குகளைப் 
போல் செயல்படக்கூடிய கூட்டுப் பங்கு நில பாங்குகளையும் ( Joint 
Stock land Banks ) ஃபெடரல் பண்ணைக் கடன் சட்டம் ஏற்படுத்தி 
யது . இவை விவசாயிகளுக்கு நேரிடையாகக் கடன்களை வழங்கின . 
விவசாயிகளுக்கு நெடுங்காலக் கடன்களை வழங்குவதில் தேசீய பாங்கு 
களும் ஃபெடரல் நில பாங்குகளும் , கூட்டுப் பங்கு நில பாங்குகளும் 
செய்த பணிகள் அமெரிக்க விவசாயத் தொழில் வளர்ச்சிக்கு நன்கு 
உதவி புரிந்தன . 


விவசாயிசளுக்குத் தேவையான குறுங்காலக் கடன் வசதிகளைப் 
பெருக்குவதற் தரிய ஏற்பாடுகளை 1923 ஆம் ஆண்டில் நிறைவேற்றப் 
பட்ட விவசாயக் கடன் சட்டம் ( Agricultural Credits Act ) செய்து 
கொடுத்தது . 12 ஃபெடரல் இடைநிலைக் கடன் பாங்குகளை ( Federal 
Intermediate Credit Banks ) இச் சட்டம் ஏற்படுத்தியது . இப்பாங்குகள் 


72 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நில அடமானத்தின் மீது நேரடியாகக் கடன் 

நேரடியாகக் கடன் கொடுப்பதில்லை . 
மாறாக விவசாயப் பத்திரங்களுக்கும் கால் நடைப் பத்திரங்களுக்கும் 
மறு கழிவு வழங்கி வந்தன . அமெரிக்கக் கருவூலம் இந்த பாங்கு 
களுக்கு 5 மில்லியன் டாலர்களை மூலதனமாக வழங்கிற்று ; குறுங் 
காலக் கடன்களாக இருந்தாலும் சரி , அல்லது நெடுங்காலக் கடன் 
களாக இருந்தாலும் சரி , அவற்றை நியாயமான வட்டிக்கு விவசாயி 
பெற விவசாயக் கடன் சட்டம் வழி வகுத்தது . இச் சட்டத்தின் 
மூலம் விவசாயி கொடுமையான வட்டி வீதங்களிலிருந்து விடுதலை 
பெற்றான் . 


விவசாயப் பண்ட ஏற்றுமதிகள் 

இருபதாம் நூற்றாண்டு பிறந்தவுடன் அமெரிக்க விவசாயத்தில் 
புதிய சாதனைகள் தோன்றின . சாகுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் 
நிலப் பகுதியளவு மிகவும் பெருகியது . இதனால் காட்டுப் பகுதிகளை 
யும் வளம் குன்றிய நிலங்களையும்கூட உழவுக்கு எடுத்துக்கொள்ளும் 
நிலை சில சமயங்களில் ஏற்பட்டது . தொழிற் றுறை உற்பத்தியைப் 
போல அல்லது சுரங்கத்தொழில் உற்பத்தியைப்போல விவசாய 
உற்பத்தி பெருகவில்லையென்றாலும் , விவசாயத்தில் குறிப்பிடத் 
தகுந்த முன்னேற்றம் இருக்கவே செய்தது . இருபதாம் நூற்றாண்டின் 
துவக்கத்தில் விவசாய உற்பத்தியில் சில மாறுதல்கள் நிகழ்ந்தன . 
கோழிகள் , முட்டைகள் , எண்ணெய்ப் பயிர் வகைகள் , சர்க்கரை , 
பழ வகைகள் ஆகியவை நன்கு பெருகின ; இறைச்சி , கம்பளி , தானிய 
வகைகள் போன்றவை குறைந்தன . ஆனால் அமெரிக்க நாடு புகையிலை 
ஏற்றுமதியில் மிக முக்கிய நாடாக உருவெடுத்தது . புகை பிடிக்கும் 
பழக்கம் நாட்டினரிடையே நன்கு பெருகியமையால் , உள் நாட்டுத் 
துய்ப்பு பெருகி , புகையிலை உற்பத்தி பெருகியது . 1897 முதல் 1914 
வரை பருத்தி உற்பத்தியில் மிகப் பெரும் அதிகரிப்பு காணப்பட்டது . 
வெளி நாடுகளிடமிருந்து தமக்கு வேண்டிய சர்க்கரையில் ஐந்தில் 
நான்கு பங்கினை அமெரிக்கா தொடர்ந்து இறக்குமதி செய்துவந்த 
போதிலும் உள் நாட்டிலேயே சர்க்கரை உற்பத்தி பெருகிக்கொண் 
டிருந்தது . கரும்பு மூலம் கிடைத்த சர்க்கரையைவிட பீட் கிழங்கு 
மூலம் கிடைத்த சர்க்கரை மிகுதியாயிருந்தது . 


உலகப் போர் நடந்த ஆண்டுகளில் நாட்டுப் பொருளாதாரம் 
செழிப்பான நிலையில் இருந்தது . பின்னர் பணவாட்டமும் பொருளா 
தார மந்தமும் நாட்டைச் சூழ்ந்தன . இதனால் நிலத்தின் மதிப்பு 
திடீரென உயர்ந்தது . பண்ணை நிலங்களின் மதிப்பும் , தானிய விலை 
களும் நான்கு மடங்கிற்கு அதிகமாகப் பெருகின . பண்ணைப் பண்டங் 
களின் விலைகள் மூன்று மடங்கு உயர்ந்தன, 


விவசாயப் புரட்சி 


13 


பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் , இருபதாம் நூற் 
றாண்டின் துவக்கத்திலும் மேற்கு ஐரோப்பாவின் மக்கள் தொகை 
விரைவாகப் பெருகிற்று . இதனால் அமெரிக்க விவசாயிளுக்கு ஒரு நல்ல 
அங்காடி கிடைத்தது எனலாம் . அங்காடியை நன்கு பயன்படுத்திக் 
கொள்ளும் முறையில் விவசாயிகள் தமது பண்டங்களின் உற்பத்தி 
யைப் பெருக்கினர் . விவசாய ஏற்றுமதி அக்காலத்தில் உச்ச கட்டத் 
திற்குத் தாவியது . 1860 முதல் விவசாய ஏற்றுமதி கணிசமாகப் பெரு 
கிற்று . தானிய ஏற்றுமதிகள் 1897 - ல் உயர்ந்தபட்சமாயிருந்தன ; அவ் 
வாண்டில் சுமார் 212,000,000 புஷல் தானியங்கள் வெளிநாடு 
களுக்கு ஏற்றுமதியாயின . கோதுமை ஏற்றுமதிக்கு 1900 ஆம் ஆண்டு 
ஓர் அதிர்ஷ்ட ஆண்டாகும் ; அவ்வாண்டில் 170,000,000 , டாலர் 
மதிப்புள்ள கோதுமை ஏற்றுமதி செய்யப்பட்டது . ஐரோப்பிய 
சந்தைகளில் அமெரிக்க விவசாயப் பண்டங்களுக்குக் கிடைத்த 
வரவேற்பு காரணமாக ஏற்றுமதிகளில் ஏற்பட்ட அதிகரிப்புகளைப் 
பற்றுக் கோலாகக் கொண்டு அமெரிக்காவில் எல்லைப்புற முன்னேற் 
றமும் புது நிலச்சாகுபடியும் , குடியேற்றமும் , போக்குவரத்து 
வளர்ச்சியும் , விரைவுபடுத்தப்பெற்றன . அமெரிக்காவுக்கும் ஐரோப் 
பாவுக்கு மிடையிலிருந்து வந்த பாதக வாணிபக் கொடுக்கல் நிலையை 
அமெரிக்க விவசாய உற்பத்திப் பெருக்கம் முற்றிலும் மாற்றி 
யமைத்தது . மேலும் , ஐரோப்பாவிலிருந்து பெருமளவு கடனைப் 
பெறும் சூழ்நிலையையும் உருவாக்கியது . இதன் மூலம் பொறிவழித் 
தொழில்கள் செழித்தோங்க வாரம்பித்தன . 


இடவாரி உழைப்புப் பகுப்பு 

விவசாயப்புரட்சி நடந்த காலப்பகுதியில் நிகழ்ந்த மற்றொரு 
முக்கிய சம்பவம் நாட்டின் பல பகுதிகள் தனித்தனி விவசாய 
உற்பத்திப் பிரிவுகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டமையாகும் . 
டாஹோ , நிவேதா , கொலராடோ . அரிசோனா நியூமெக்சிகோ 
ஆகிய பகுதிகள் கம்பளி மற்றும் கால்நடை வளர்ப்புத் தொழிலில் 
ஈடுபட்டன . வாஷிங்டன் , ஒரேகான் , கலிஃபோர்னியா ஆகியவை 
தானியம் மற்றும் பழ உற்பத்தித் தொழிலை வளர்த்தன ; குறிப்பாக 
கலிஃபோர்னியா , நியூமெக்சிகோ , ஃப்ளோரிடா , டேக்சாஸ் , 
அரிசோனா ஆகிய பகுதிகளில் சைட்ரஸ் பழ ( Citrus Fruit ) உற்பத்தி 
செழித்தோங்கியது . நியூ இங்கிலாந்து , மிச்சிகன் , ஆயோவா , 
இல்லினாய் - இப் பிராந்தியங்களில் பால் பண்ணைகள் எழுந்தன . 
கான்சாஸ் , வர்ஜீனியா , பென்சில்வேனியா ஆகிய இடங்களில் 
இறைச்சித் தயாரிப்புத் தொழில் வளர்ந்தது . டகோடாஸ் , மின்ன 
சோட்டா , விஸ்கான்சின் , கிரேட் லேக்ஸ் - இவை கோதுமை உற்பத் 
தியில் முன்னணியில் நின்றன . மிசிசிப்பி , டேக்சாஸ் , ஓக்லஹாமா , 


14 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கரோலினா, ஜியார்ஜியா - இப் பகுதிகளில் பருத்தி உற்பத்தி பெரு 
கியது . டேக்சாசிலும் டெனசியிலும் பருத்திக்கொட்டை ஆலைகள் 
தோன்றின ; தென்னாட்டில் சுமார் 300 பருத்திக்கொட்டை ஆலைகள் 
ஏற்படுத்தப் பெற்றன , 


மானவை . 


புதிய தொழில்களின் வளர்ச்சி 

பண்ணைகளில் இயந்திரங்கள் மிகுதியாக ஆளப்பட்டமையாலும் , 
விவசாய உற்பத்தி அதிகரித்தமையாலும் , பல புதிய தொழில்கள் 
நாட்டில் வளர்ந்தன . உதாரணமாகப் பண்ணை இயந்திர உற்பத்தித் 
தொழில் , இறைச்சி கட்டுமானத் தொழில், பழப் பதனத் தொழில் 
முதலியவை பல இடங்களில் வேரூன்றின 1847 - ல் நிறுவப்பெற்ற 
மக்கார்மிக் ( Mc Cormick ) நிறுவனம் 1902 வரையில் விவசாய 
இயந்திரத் தயாரிப்பில் சிறந்து விளங்கியது . இந் நிறுவனத்தால் 
தயாரிக்கப்பெற்ற அறுவடை இயந்திரங்கள் மிகவும் பிரசித்த 

துவக்கத்தில் சுமார் 200 நிறுவனங்கள் இயந்திரத் 
தயாரிப்புத் தொழிலில் ஈடுபட்டிருந்தன . பிறகு இவை 6 ஆகக் 
குறைந்து 1902 - ல் ஒன்றாக இணைந்து இண்டர் நேஷனல் ஹார்வஸ்டர் 
கம்பெனியாக உருமாறின . நாட்டுக்குத் தேவையான 80 சதவிகித 
விவசாய இயந்திரங்களை இக் கம்பெனியே தயாரித்தளித்து வந்தது . 
இறைச்சி கட்டுமானத் ( Meat Packing ) தொழிலில் சிக்காகோ 
முக்கிய இடத்தை வகித்தது . பார வண்டிகளில் குளிர் காற்றைப் 
புகுத்தி இறைச்சியைக் கெடாமல் தூர இடங்களுக்கு எடுத்துச் செல் 
வதற்குச் செய்யப்பட்ட முயற்சிகள் வெற்றியளிக்கவே , கிழக்கத்திய 
அங்காடிகளுக்கு மாட்டிறைச்சியைச் சுவை கெடாமல் தருவது எளி . 
தாயிற்று . இதன் விளைவாக இறைச்சி கட்டுமானத் தொழில் 
1875-1890 காலப் பகுதியில் நன்கு வளர்ந்தது . பேரளவில் இயங்கி 
வந்த இத் தொழிலுக்குப் பல சிக்கனங்களும் கிட்டின ; துணைப் 
பண்டங்களும் தயாரிக்கப்பட்டன . சோப்பு , ரசாயன உரம் , பசை , 
கொழுப்பு மெழுகு ஆகியவை இறைச்சி கட்டுமானப் பேரளவுத் 
தொழில் மூலம் கிடைத்த துணைப் பண்டங்கள் ஆகும் . 1890 ஆம் 
ஆண்டிற்குப் பிறகு ஒமஹா, செயின்ட் ஜோசப் ( மிசௌரி ) டல்லாஸ் 
( டேக்சாஸ் ) போன்ற நகரங்கள் இறைச்சி கட்டுமானத் தொழிலில் 
புகுந்து புகழீட்டவாரம்பித்தன . பால் மற்றும் பழங்களை டின்களில் 
அடைத்து விற்கும் தொழில் மேரிலாந்து , கலிஃபோர்னியா மாநிலங் 
களில் தோன்றியது . ‘ ஐரோப்பாவில் உதயமான இத்தொழில் 
அமெரிக்காவில் தான் முழுமையாக வளர்ச்சியுற்றது . இத்தொழி 
லுக்கு உள் நாட்டுப்போர் ஊக்கமளித்தது ( ஜோன்ஸ் ) டின்களில் 
பாலை அடைக்கும் முதல் தொழிற்சாலையை - 1861 - ல் நியூயார்க் 
நகரில் கெயில் பார்டன் ( Gail Borden ) ஆரம்பித்தார் . உடனே 


விவசாயப் புரட்சி 


15 


தொழிற்சாலையின் முழு உற்பத்தியையும் தமது இராணுவத்தினருக் 
கென மத்திய அரசு வாங்கிக்கொண்டுவிட்டது என்பது இங்கே குறிப் 
பிடத் தகுந்தது ஆகும் . பாலே அல்லாது பழங்கள் மற்றும் காய்கறி 
களையும் டின்களில் அடைத்திடும் தொழிற்சாலைகள் பல இடங்களில் 
ஆரம்பிக்கப்பெற்றன. 


1870 வரையில் நியூயார்க் , பென்சில் வேனியா , இல்லினாய் ஆகிய 
மூன்று மாநிலங்கள் மட்டுமே மாவாலைகளைப் பொறுத்தவரையில் 
முக்கியமானவையாயிருந்து வந்தன . ஆனால் 

வந்தன . ஆனால் அதற்கடுத்த இருப 
தாண்டுகளில் மின்னசோட்டா மாவாலைகளுக்குப் பெயர் பெற 
லாயிற்று ; புதிய மாவரைப்பு முறைகள் அங்கே மலர்ந்தன ; வெளி 
நாட்டுச் சந்தைகளுக்கும் மாவு அனுப்பும் நிலைக்கு மின்னசோட்டா 
உயர்ந்தது . அடுத்து கான்சாஸ் டேக்சாஸ் , ஓக்லஹாமா , நியூயார்க் 
ஆகியவற்றிலும் புதிய மாவாலைகள் தோன்றின , அமெரிக்க நாட் 
டின் மாபெரும் மாவரைப்புக் கேந்திரமாக பஃபலோ ( Buffalo ) 
நகரம் திகழவாரம்பித்தது . 


விவசாயப் புரட்சியின் விளைவாக அமெரிக்க விவசாயிகள் பொரு 
ளாதாரத் தாழ்மை நிலையிலிருந்து விடுபட்டனர் . பயனற்ற உற்பத்தி 
முறைகளைக் கைவிட்டனர் ; ஒற்றைத்தானிய உற்பத்திப் பழக்கத் 
திற்கு விடைகொடுத்தனர் . அதன் மூலம் நில அரிப்புத் தீமையை 
ஒழித்தனர் . கவனமாக நிலங்களை உழுவதற்கும் சாகுபடி செய்வ 
தற்கும் பழகிக் கொண்டனர் . ஒரு இரசாயன உரம் , இயந்திரங்கள் , 
நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவற்றைப் பயன்படுத்திக்கொள்ளும் 
ஆற்றலை வளர்த்துக்கொண்டனர் . இதனால் விவசாயத்தில் வியத்தகு 
முன்னேற்றங்கள் உண்டாயின . உள் நாட்டுத்தொழில் வளர்ச்சிக்கு 
உதவிடும் முறையில் விவசாய உற்பத்தி பெருகி , ஏற்றுமதிகளை 
அதிகப்படுத்தி வாணிப வளர்ச்சிக்கு வழி வகுத்தது . 


6. தொழிற் புரட்சி 
( The Industrial Revolution ) 


அமெரிக்கப் பொருளாதார வரலாற்றின் ஓர் ஒப்பற்ற நிகழ்ச்சி 
தொழிற் புரட்சியாகும் . இப்புரட்சியின் காரணமாக அமெரிக்கப் 
பொருளாதார வாழ்வில் பல மாறுதல்கள் தோன்றின . தொழி 
லமைப்பு , உற்பத்திப் பெருக்கம் , ஆக்க நுணுக்கம் - இவையத்தனை 
யிலும் மாறுதல்கள் இழையோடின. போக்குவரத்து 

வசதிகள் 
பெருகி உற்பத்திக் காரணிகளின் பெயர்ச்சி கூடுதலாகி , நாடெங்க 
ணும் சிறப்புத் தேர்ச்சி காலூன்றியது . பொருட்களைப் பெரும்பாலும் 
தமது வீடுகளிலேயே தயாரித்துவந்த உற்பத்தியாளர்கள் ஐரோப்பிய 
மாதிரியைப் பின்பற்றி தொழிற்சாலை முறையைப் பரப்பினர் . 
விவசாயத்தைமட்டுமே பிரதானமாகக்கொண்டு நாட்களைக் கடத்தி 

மக்கள் , தொழில்களை வளர்த்து நாட்டுக்குச் செல்வம் 
சேகரிக்கத் தொடங்கினர் . பொறிசெய் பொருட்களின் மதிப்பு 
விவசாயப் பொருட்களின் மதிப்பைவிட இருமடங்கு மிகுதியாக 
இருக்கும் நிலை 1900 - ல் தென்பட்டது . உண்மையில் 1860 ஆம் ஆண்டு 
முதல் சுமார் அரை நூற்றாண்டு காலம் அமெரிக்கப் பொருளாதாரத் 
தில் புரட்சிகரமான மாறுதல்கள் நடந்தன . பொறிசெய் பண்டங் 
களின் உற்பத்தி 12 மடங்கு அதிகரித்தது ; அவற்றின் மதிப்பு 
8 படங்கு உயர்ந்தது . 


வந்த 


உற்பத்திப் பெருக்கம் 

விடுதலைப் போர் , 1812 ஆம் ஆண்டுப் போர் , உள் நாட்டுப் 
போர் ஆகியவை தொழிற் புரட்சிக்குத் தூண்டுகோல்களாக 
அமைந்தன . தொழிற் புரட்சியைத் தொடர்ந்து இயந்திரமயமாத 
லும் , நகர்ப்புற வளர்ச்சியும் உண்டாயின . மேலும் சாலை , 
கால்வாய் , மற்றும் ரயில் போக்குவரத்து பெருகி வாணிபம் செழிப்பு 
நிலை எய்தியது . 1859 - லிருந்து 1919 ஆம் ஆண்டுக்குள் அமெரிக்கப் 


தொழிற் புரட்சி 


17 


பொறிசெய் பண்டங்களின் மதிப்பு 33 மடங்கு உயர்ந்தது . மற்ற 
நாடுகளுடன் அமெரிக்காவை ஒப்பிடும்போது , அமெரிக்காவில் 
தொழிற் பெருக்கம் மிகவும் விரைவாக ஏற்பட்டது என்றே நமக்குப் 
படுகிறது . பொறிசெய் பண்ட உற்பத்தியில் 1840 - ல் உலக நாடு 
களுடன் ஐந்தாவது இடத்திலிருந்த அமெரிக்கா , 1860 - ல் நான்காவது 
இடத்தையும் , 1894 - ல் முதலாவது இடத்தையும் அடைந்தது ஒரு 
புகழ்மிக்க சாதனையாகும் . 1896 - ல் இங்கிலாந்து நாட்டைப்போல் 
இருமடங்கு பொறிசெய் பண்டங்களையும் , ஐரோப்பிய நாடுகளனைத் 
தின் மொத்த உற்பத்தியில் அரைப் பகுதியையும் அமெரிக்கா 
உற்பத்தி செய்தது . 1859 ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்த தொழில் 
நிறுவனங்களின் எண்ணிக்கை 140 ; உற்பத்தியான பொருட்களின் 
மதிப்பு சுமார் 1886 மில்லியன் டாலர்கள் ; கொடுக்கப்பட்ட கூலிகள் 
மதிப்பு 379 மில்லியன் டாலர்கள் . 1909 - ல் இருந்த தொழில் 
நிறுவனங்களின் எண்ணிக்கை 265 ; உற்பத்தியான பொருட்களின் 
மதிப்பு 20,068 மில்லியன் டாலர்கள் ; கொடுக்கப்பெற்ற கூலிகளின் 
மதிப்பு 3210 மில்லியன் டாலர்கள் . 1860 - ல் உற்பத்தியான 
பூட்ஸுகள் , ஆடைகள் , மதுபானம் , டிரசுரங்கள் , பருத்திப் பொருட் 
கள் ஆகியவற்றின் மதிப்பு முறையே 91,889,000 டாலர்கள் , 
88,095,000 டாலர்கள் , 56,588,000 டாலர்கள் , 31,063,000 டாலர்கள் , 
115,026,000 டாலர்கள் ஆகும் . 1914 - ல் இவற்றின் மதிப்பு முறையே 
501,760,000 டாலர்கள் , 846,099,000 டாலர்கள் , 442,149,000 
டாலர்கள் , 495,906,000 டாலர்கள் , 676,569,000 டாலர்கள் ஆகும் . 

1850 - லிருந்து பொறிசெய் பொருட்களின் உற்பத்தி அதிகரித்தது 
என்றாலும் , 1857 - ல் ஏற்பட்ட வாணிப மந்த நிலைமை உற்பத்தியைச் 
சிறிது பாதித்தது . எனவே 1860 - ஆம் ஆண்டிற்குப் பிறகுதான் 
அமெரிக்கப் பொருளாதாரத்தில் நிலையான வளர்ச்சி தோன்றியது . 
1860 ஆம் ஆண்டிலிருந்து 1870 ஆம் ஆண்டிற்குள் தொழில் நிறுவனங் 
களின் எண்ணிக்கை 80 சதவிகிதம் உயர்ந்தது . ஆனால் 1873 - ல் 
ஒரு சோதனை ஏற்பட்டது . அவ்வாண்டில் ஒரு பயங்கர பீதி உருவாகி , 
பொறிவழித் தொழில் வளர்ச்சியைத் தடுத்தது ; அதோடு புதிய 
நிறுவனங்களின் தோற்றத்தையும் கெடுத்தது . ஆனால் சிறிது 
காலத்திற்குள் பொருளாதார வாழ்வில் மீட்சி அரும்பித் தொழில் 
வளர்ச்சிக்குப் பச்சைக்கொடி காட்டியது . 1880 ஆம் ஆண்டில் 
தொடங்கிய பொருளாதார 

வளர்ச்சி 1909 வரை நீடித்தது . 
இருபதாம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட உற்பத்தி , அதற்கு முன்னர் 
செய்யப்பெற்ற உற்பத்தியைவிடப் பன்மடங்கு மிகுதியானதாயிருந் 
தது . முதலீடுகள் , கூலிகள் , உற்பத்தி ஆகியவற்றில் வியத்தகு 
அதிகரிப்புக்கள் ஏற்பட்டன . உதாரணமாக , 1914 முதல் 1919 வரை 
யில் தொழில் நிறுவனங்களின் மூலதனம் 95 சதவிகிதம் பெருகியது . 


18 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


காலனி 


தொழிலாளர் கூலிகள் 158 சதவிகிதம் மிகுதியாயின ; உற்பத்திப் 
பண்டங்களின் மதிப்பு 157 சதவிகிதம் கூடுதலாகியது . இரும்பு , 
எஃகுத் தொழில்கள் 1914 - ல் நாட்டுத் தொழில்களுள் இரண்டாவது 
இடத்தைப் பெற்றன ; வார்ப்படத் தொழில் மற்றும் இயந்திரத் 
தயாரிப்புத் தொழில் நான்காவது இடத்தைப் பிடித்தன. அதோடு , 
நாட்டின் முக்கிய முதல் பத்துத் தொழில்களுள் புதிய இரண்டு 
தொழில்கள்- மோட்டார் தயாரிப்பும் , மோட்டார் 

போக்கு 
வரத்தும் - இடம் பெற்றன . தொழிற் புரட்சியின் ஒரு முக்கிய 
அம்சம் பொறிவழி ஆக்க ( Manufacture ) வளர்ச்சி . பொறி வழி 
யாக்கம் வளர்ந்ததால் பிறர் தயவு இன்றி வாழ்ந்திடும் நிலைக்கு 
அமெரிக்கா உயர்ந்தது . 

காலத்திலும் , உள்நாட்டுப் 
போருக்கு முந்திய காலத்திலும் பொறி வழிப் பண்டங்களுக்கு 
ஐரோப்பிய நாடுகளை எதிர்பார்த்துக் கிடந்து வந்த அமெரிக்கா 
1860 க்குப் பிறகு தமக்கு வேண்டிய பொறிவழிப் பண்டங்களைத் 
தாமே துணிவோடும் ஆர்வத்தோடும் உற்பத்தி செய்தது . ஒரு சில 
கச்சாப் பொருட்களைத் தவிர மற்ற எல்லாக் கச்சாப் பொருட்களும் 
அமெரிக்காவிடம் இருந்து வந்தன . எனவே தேவையான பண்டங்கள் 
அவ்வளவையும் அமெரிக்கர்கள் தயாரித்தனர் . இதில் அவர்களுக்கு 
நல்ல வெற்றியும் கிட்டியது . 
தொழிற்புரட்சிக்குக் காரணங்கள் 

சாதன அளிப்பு : உற்பத்திப் பெருக்கத்திற்கு விடுதலைப் 
போரும் , உள் நாட்டுப் போரும் ஊக்கத்தினை வழங்கின என்றாலும் , 
தொழிற் புரட்சிக்கு வேறு சில அடிப்படைக் காரணங்களும் இருந் 
தன . இயற்கையன்னை அமெரிக்க நாட்டிற்கு உற்பத்திச் சாதனங் 

எல்லையற்ற அளவில் வழங்கியிருந்தாள் . வேளாண்மை 
முன்னேற்றமும் , கால் நடை வளர்ச்சியும் , பொறிவழிப் பண்ட 
உற்பத்திப் பெருக்கத்திற்குத் துணை நின்றன . இரும்பு , எண்ணெய் , 
நிலக்கரி , செம்பு ஆகியவை மிகுதியாகக் கிடைத்தன . ஆற்றல் 
மிக்க 

தொழிலாளர்களுக்கும் பஞ்சமில்லை . மக்கள் தொகை 
பெருகியதால் உள்நாட்டில் தேவைகள் அதிகரித்துப் பண்டங்களுக்கு 
வேண்டிய அங்காடிகள் போதிய அளவில் உருவாயின . உற்பத்தி 
யான பொருட்களை அங்காடிகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான 
போக்குவரத்து வசதிகளும் அமெரிக்காவில் நன்கு வளர்ந்திருந்தன . 
போக்குவரத்துக்குப் பயன்படும் ஆறுகள் , ஏரிகள் , 

சாலைகள் 
நாடெங்கும் காணப்பட்டன . இரயில்வே வளர்ச்சி , போக்குவரத்து 
வசதிகளில் ஒரு பெரிய முன்னேற்றமாய் அமைந்தது . மேலும் 
கால்வாய் , மற்றும் மோட்டார் போக்குவரத்தும் விரைவில் 
பெருகின. போக்குவரத்து முன்னேற்றம் பொறிவழி ஆக்க 
மூன்னேற்றத்தை எளிதாக்கிற்று . 


களை 


19 


தொழிற் புரட்சி 


விமான 


புதிய கண்டுபிடிப்புகள் , புதிய தொழில்கள் 

பத்தொன்பதாம் நூற்றாண்டில் புதிய கண்டுபிடிப்புகள் 
மலர்ந்தன . புதிய தொழில்கள் வளர்ந்தன . உதாரணமாக , போக்கு 
வரத்துச் சாதனங்களுக்குத் தே - வயான கருவிகளைத் தயாரிக்கும் 
தொழிலும் , தந்தி , வானொலி , தொலைபேசி , மின்விளக்கு , மோட் 
டார்கள் , விமானங்கள் ஆகியவற்றிற்கான மின்சாரக் கருவிகளைத் 
தயாரிக்கும் தொழிலும் புதிதாகத் தொடங்கப்பெற்று துரிதமாக 
வளர்ந்தன . 1865 முதல் பல புதிய விஞ்ஞானக் கண்டு பிடிப்புகள் 
நாட்டில் அறிமுகமாயின. மிகுந்த தொலைவிலுள்ள இடங்களைத் 
தந்தி மற்றம் தொலை பேசி மூலம் இணைக்க உதவும் கம்பிச்சுருள் 
கருவியை மைக்கல் பப்பின் கண்டுபிடித்தார் . 

ஆகாய 
எந்திரத்தை மான்லி , ரைட் சகோதரர்கள் ஆகியோர் கண்டுபிடித் 
தனர் . லியோ பேக்லாந்து ( Leo Backeland ) என்பார் செயற்கைக் 
குங்கிலியத்தைக் கண்டுபிடித்தார் . ஜேம்ஸ் நார்த்ரூப் , ஜார்ஜ் 
டிரேப்பர் ஆகியோர் புதிய தறி ஒன்றைக் கண்டுபிடித்தனர் . இவற் 
றைத் தவிர வேறு பல கண்டுபிடிப்புகளும் மக்களுக்கு அறிமுக 
மாயின . தாமஸ் எடிசன் , அலெக்சாண்டர்சன் , இர்விங் லாங்மூர் , 
தாம்சன் போன்ற விஞ்ஞானிகள் சிறந்த ஆராய்ச்சிகளைச் செய்து 
பல புதிய லிஞ்ஞான உண்மைகளைக் கண்டறிந்து வெளியிட்டு 
உற்பத்திப் பெருக்கத்திற்கு உதவி புரிந்தனர் . அமெரிக்கத் தொழி 
லாளரின் கூலி உயர்வும் , கவர்ச்சிகரமான புதிய விளம்பர முறை 
களும் பண்டங்களின் விற்பனையைப் பன்மடங்கு பெருக்கின . 


அறிவியல் உற்பத்தி முறைகள் மற்றும் நிர்வாகம் 

அமெரிக்கத் தொழிலகங்கள் அறிவியல் முறைகளை நன்கு பயன் 
படுத்திக்கொண்டன. தனிப்பட்ட விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிகளை 
எந்த ஒரு பெரிய நிறுவனமும் நம்பியிருக்கவில்லை . தமக்கு வேண்டிய 
ஆராய்ச்சி நிலையங்களை இனவ தாமே ஏற்படுத்திக்கொண்டன. 
இவ்வாராய்ச்சி நிலையங்கள் அரசு ஆராய்ச்சி நிலையங்களைப்போலவே 
செயல்பட்டன . புதிய உற்பத்தி முறைகளையும் புதிய பண்டங் 
களையும் இவை கண்டுபிடித்தன . உழைப்பை அறிவியல் ரீதியில் 
பயன்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப் 
பட்டன . எஃப் . டபுள்யு . டெய்லர் ( F. W. Taylor ) அவர்களது 
முயற்சியால் , அறிவியல் நிர்வாகம் ( Scientific Management) 
அமெரிக்கத் தொழிற்சாலைகளில் அறிமுகமாகியது . தொழிற்சாலையி 
லிருக்கின்ற ஒரு வேலையை விரைவாகவும் திறமையாகவும் செய்யும் 
கலை அறிவியல் நிர்வாகத்தில் அடையப் பெற்றது . திறமை குறைந்த 
வர்களை நீக்கி , திறமை மிகுந்தவர்களுக்குப் போதுமான கூலியும் 
ஊக்கமும் அளித்தால் உற்பத்தி நன்கு பெருகும் என்பது நிருபிக்கப் 


80 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பட்டது . அறிவியல் , நிர்வாகம் அறிமுகமான இடங்களிலெல்லாம் 
காலதாமதங்கள் , 

சாதன 

விரயங்கள் ஆகியவை மறைந்தன .. 
தொழிலாளர் ஆக்கத்திறன் உயர்ந்தது . 


தலையிடாக் கொள்கை 

அரசின் கொள்கையும் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமா 
யிருந்தது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுதல் அவசியமாகிறது . 
மிகுந்த சுங்க வரியை அரசினர் வசூலித்து வந்தனர் . என்றாலும் , 
1930 ஆம் ஆண்டுவரை தலையிடாக் கொள்கையே 

பின்பற்றி 
வந்தனர் . இக் கொள்கை தொழில் முயல்வோரிடையே தொழிற் 
றுணிவை ஏற்படுத்தி வளர்த்தது . நாட்டுத் தொழில்களைப் பாது 
காத்திடும் பாங்கையும் , தடையற்ற வாணிபத்தையும் அரசு 
வெற்றிகரமாகப் பின்பற்றியதால்தான் அமெரிக்கா ஏனைய உலக 
நாடுகளைவிடச் சிறப்பாக முன்னேற முடிந்தது என ப்ளெய்ன் 
( Blaine ) குறிப்பிட்டது இங்கே நினைவுகூரத் தக்கது . சுதந்திரம் 
நிறைய வழங்கப்பட்டதால் தொழில் முயல்வோர்கள் தொழிற்சாலை 
களை ஆரம்பிப்பதில் நல்ல அக்கரை காட்டினர் . இவர்கள் விஞ்ஞானி 
களாகவோ அல்லது தொழிலதிபர்களாகவோ இருக்கவில்லை . ஆனால் 
அவர்களிடம் அசாத்தியத் துணிவும் ஆற்றலும் எல்லையற்றிருந்தன . 
எஃகு உற்பத்தித் தொழிலில் ஆண்ட்ரு கார்னஜீ அவர்களும் , இறைச்சி 
உற்பத்தித் துறையில் ஆர்மர் அவர்களும் , எண்ணெய் சுத்திகரிப்புத் 
தொழிலில் ஜே . டி . ராக்ஃபெல்லர் அவர்களும் ஈடற்ற புகழை 
ஈட்டினர் . இவர்கள் சின்னஞ்சிறு நிறுவனங்களையெல்லாம் ஒன்றாக 
இணைத்து , நிதி நிலைமைகளைப் பெருக்கி , விற்பனைத்திறனை அதிகப் 
படுத்தி , உற்பத்திச் செலவுகளைக் குறைத்து உன்னதப்பெரு நிறுவ 
னங்கள் பலவற்றை உருவாக்கினர் . தொழில் முயல்வோர்களைப் 
போல் தொழிலாளர்களும் திறம்பட உழைத்தனர் . தமது சொந்த 
ஊர்களைவிட்டு வேலை கிடைக்கும் எந்த ஊர்களுக்கும் செல்லத் 
தயாராயிருந்தனர் . பழைய உற்பத்தி முறைகளைவிட்டுப் புதிய 
உற்பத்தி முறைகளைத் தழுவுவதில் ஆர்வம் காட்டினர் . 


விடுதலைப் போரும் உள் நாட்டுப் போரும் 

நாட்டுப் பொருளாதார முன்னேற்றத்தில் அமெரிக்க விடுதலைப் 
புரட்சி ஒரு முக்கியமான கட்டம் ஆகும் . புரட்சிக்கு முன்னர் ஒருசில 
பொறிவழிப் பண்டத் தொழில்களே அமெரிக்காவிலிருந்து வந்தன . 
எனவே , தமது தேவைகளுக்கு இங்கிலாந்து , ஐரோப்பா போன்ற 
நாடுகளிடமிருந்து வரும் இறக்குமதிகளையே அமெரிக்கர்கள் நம்பி 
யிருந்தனர் . விடுதலைப் போரின்போது பண்டங்களை இறக்குமதி 
செய்வதில் சங்கடங்கள் 

சங்கடங்கள் முளைத்தன . ஆகையால் உள் நாட்டுத் 


தொழிற் புரட்சி 


8 


தொழில்களை வளர்த்துத் தமக்குரிய பண்டங்களைத் தயாரிப்பதற்கு 
நாட்டு மக்கள் முனைந்தனர் . வெளி நாடுகளிடமிருந்து இறக்குமதி 
யாகும் பொருட்களை உள் நாட்டிலேயே தயாரிக்கும் முயற்சியில் 
அனைவரும் ஈடுபட்டனர் . இதனால் தொழில் வளர்ச்சி ஓரளவிற்கு 
முன்னேற்ற மடைந்தது . விடுதலைப் போரைப்போல் , உள் நாட்டுப் 
போரும் தொழில் முன்னேற்றத்திற்கு அடிகோலியது . விரைவான 
தொழில் முன்னேற்றத்திற்கு அது ஒரு முக்கியக் காரணம் எனலாம் . 
உள்நாட்டுப்போர் நடந்த காலங்களில் இராணுவத்திற்கான வெடி 
மருந்துகள் , படைக் கருவிகள் அதிகமாகத் தேவைப்பட்டன ; படை 
வீரர்களுக்கு உடைகளும் மிகுதியாகத் தேவைப்பட்டன ; இத் தேவை 
களை நிறைவேற்றுவதற்குப் பேரளவில் பண்டங்களைத் தயாரிப்பது 
அத்தியாவசியமாயிற்று. உடனே பொறிவழிப் பண்டத் தொழிற் 
சாலைகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . 
வர்த்தகம் , மற்றும் தொழில் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பும் , 
கூட்டுத் தொழிலமைப்பின் வளர்ச்சியும் பேரளவுத் தொழில்களை 
உற்சாகப்படுத்தி , தொழில் முன்னேற்றத்திற்கு ஆதரவாயிருந்தன . 


முதன் 


தொழிற்புரட்சியின் அம்சங்கள் , 
தொழிற்சாலை முறை 

தொழிற்சாலை முறை (Factory System ) அமெரிக்காவில் 
1860 ஆம் ஆண்டில் ஏற்பட்டது . தொழிற்சாலை முறை 
முதலாக நியூ இங்கிலாந்து , மற்றும் மத்திய அட்லாண்டிக் மா நிலங் 
களில் தோன்றியது . தெற்குப் பகுதியில் தொழிற்சாலை முறை 
ஏற்படுவதற்குத் தடையாயிருந்தவற்றில் போக்குவரத்து வசதிப் 
பற்றாக்குறை முக்கியமானது . நெசவு எந்திரங்களைத் தயாரிப்ப 
தற்கு 1790 - க்கு முன்பேயே முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பெற்றன . 
ஆனால் சாமுவேல் ஸ்லேட்டர் என்ற பிரிட்டிஷ் இயந்திர நிபுணர் 
1790 - ல் அமெரிக்காவிற்கு வந்ததற்குப் பிறகு தான் அம் முயற்சிகள் 
வெற்றிபெற்றன . இங்கிலாந்தில் ஆர்க்ரைட் ( Arkwright ) அவர்க 
ளோடு பல ஆண்டுகள் பணிபுரிந்துவந்த ஸ்லேட்டர் , நெசவுக்குரிய 
இயந்திர மாதிரிகளைத் தருவோருக்குப் பரிசு வழங்கப்போவதாக ஓர் 
அமெரிக்கக் கழகம் விளம்பரப்படுத்தியதைக் கேள்வியுற்று அமெரிக் 
காவிற்கு வந்து குடியேறினார் . பிறகு வில்லியம் ஆமி , மோசஸ் 
ப்ரௌன் என்ற இரு செல்வந்தர்களுடன் ஓர் ஒப்பந்தத்தைச் செய்து 
கொண்டு , அவசியமான இயந்திரங்களைக்கொண்டு ஒரு நெசவுத் 
தொழிற்சாலையை நிறுவுவதில் ஈடுபட்டார் . பிரிட்டிஷ் இயந்திரங் 
களின் பாணியில் தயாரிக்கப்பெற்ற இயந்திரங்களைக்கொண்டு , முதல் 
அமெரிக்க நெசவுத் தொழிற்சாலை ரோட் ஐலண்டில் உள்ள பாட்டக் 
கெட் (Pawtucket ) என்ற இடத்தில் 1790 - ல் உற்பத்திப் பணியை 


82 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


மேற்கொண்டது . இதனைத் தொடர்ந்து பல பருத்தி ஆலைகள் பல 
இடங்களில் தோன்றின . அடுத்து , விட்னி அவர்களது கண்டுபிடிப் 
பான பருத்தி ஜின் ( Cott on Gin ) னும் , சுங்கப் பாதுகாப்பும் பருத்தி 
ஆலைத் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல தூண்டுகோல்களாக அமைந்தன . 
பருத்தி நெசவுத் தொழில் மிகவும் விரைவாக வளர்ந்தது . லவல் , 
லாரன்ஸ் , மாஞ்சஸ்டர் ஆகிய இடங்களில் ஆலைகள் தோன்றின . 
19 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிக்குள் ஓராயிரத்திற்குமேற்பட்ட 
பஞ்சாலைகள் அமெரிக்காவில் தோன்றி விட்டன . 

1860 - ல் இவற் 
றிற்குச் சுமார் 430 மில்லியன் பவுன்டு கச்சாப் பருத்தி தேவைப்பட் 
டது . தொழிற்சாலை முறை திடமாக வளர்ந்தது ; பழைய உற் 
பத்தி முறை மெல்ல மறைந்தது . 


பருத்தி உற்பத்தியில் தொழிற்சாலை முறை தோன்றியதைப் 
போன்று கம்பளி உற்பத்தியிலும் தொழிற்சாலை முறை தோன்றியது . 
ஜான் , ஆர்தர் ஷோபீல்டு ( Arthur Scholfield ) என்ற யார்க்ஷையர் 
சகோதரர்கள் அமெரிக்காவில் குடியேறி , கம்பளி ஆலைகளுக்குத் 
தேவையான இயந்திரங்கள் தயாரிக்கும் முறைகளை அமெரிக்கர் 
களுக்குத் தெரிவித்தனர் . இவர்களது உதவியினால் மாசசூசெட்சி 
லும் , கனெக்டிகட்டிலும் கம்பளி ஆலைகள் எழும்பின . 1812 ஆம் 
ஆண்டுப் போரின்போது கம்பளிப் பண்டங்களுக்கான தேவை மிகவும் 
பெருகியது . இது கம்பளி ஆலைகளுக்கு நல்ல உற்சாகத்தையளித்தது . 
கம்பளி ஆலைகள் மேன்மேலும் ஏற்படுத்தப்பெற்றன . போர் முடிந்த 
பிறகு கம்பளி உற்பத்தி பாதிக்கப்பட்டது . என்றாலும் , 1830 - க்குப் 
பிறகு கம்பளி உற்பத்தி சீராக வளர்ந்தது . 


பொறிவழிப் பண்டத் தயாரிப்பிலும் தொழிற்சாலை முறை 
மெல்ல அடி எடுத்து வைத்தது . வார்ப்பு இரும்பைத் தயாரிப்பதில் 
மாபெரும் மாறுதல்கள் நிகழ்ந்தன . காலனி காலத்தில் கட்டைக் 
கரியைப் பயன்படுத்தி இரும்பை உருக்கி வந்தனர் . எனவே , மரங்கள் 
ஏராளமாகக் கிடைக்கும் கிராமப்புறங்களில் தான் இரும்புத் தொழி 
லகங்கள் பெரும்பாலும் இருந்துவந்தன . 1885 ஆம் ஆண்டில் தான் 
இரும்பை உருக்குவதற்கு நிலக்கரியை உபயோகிப்படுத்துவதற்கான 
முயற்சிகள் முதன்முதலாக எடுத்துக்கொள்ளப் பெற்றன . தொழிற் 
புரட்சியின் விளைவாக இரும்புப் பொருட்களுக்கான தேவை மிகவும் 
உயர்ந்தது . தேவைக்கேற்றவாறு உற்பத்தியைப் பெருக்குவதற்குத் 
தொழிலதிபர்கள் முயன்றபோது இரும்புத் தொழிலில் பல முக்கிய 
கண்டுபிடிப்புக்கள் செய்யப்பட்டன . இரும்பை உருக்குவதற்குப் புதிய 
முறைகள் , தூய்மைப்படுத்துவதற்குப் புதிய உத்திகள் நடைமுறைக்கு 
வந்தன . பேரளவுத் தொழிற்சாலைகள் ஆங்காங்கு நிர்மாணிக்கப் 
பெற்றன. 1865 - ல் ஒரு மில்லியனுக்கும் குறைவாக உற்பத்தி செய்த 


தொழிற் புரட்சி 


83 


அமெரிக்கா , 1917 - ல் 43 மில்லியன் டன் இரும்பை உற்பத்தி செய்தது . 
அடுத்து மாவு , மரச்சாமான் , தோல் , ஷூ ஆகியவற்றைத் தயாரிக் 
கும் தொழிற்சாலைகள் நாடெங்கிலும் ஏற்படுத்தப்பெற்றன . 19 ஆம் 
நூற்றாண்டின் மத்தியப் பகுதிக்குள் பெரும்பாலான பொருட்களுக் 
குத் தொழிற்சாலைகள் உண்டாகி விட்டன . தொழிற்சாலைகள் 
தோன்றியதனால் தொழில் நகரங்கள் உண்டாயின . மக்கள் கிராமங் 
களை விட்டு இந்நகரங்களுக்குச் சென்று குடியேறினர் . நகரங்களில் 
மக்கள் பெருக்கம் மிகுதியாகி வீட்டு வசதி , சுகாதாரம் ஆகியவற் 
றோடு தொடர்பான பிரச்சினைகள் உருவாயின . 


பேரளவு உற்பத்தி 

பேரளவு உற்பத்தியானது அமெரிக்கத் தொழிலின் ஒரு முக்கிய 
அம்சமாகத் திகழ்ந்தது . பேரளவு உற்பத்தி வழியே பொறிசெய் 
பொருள் உற்பத்தி ஜீவ நதியெனப் பெருக்கெடுத்தது . நுகர்ச்சிப் 
பொருட்களைவிட இயந்திரங்கள் , கருவிகள் போன்ற முதற் 
பொருட்கள் பேரளவில் உற்பத்தி செய்யப்பெற்றன . நெடு நாட் 
களுக்குப் பயன்படும் பொருட்களே உற்பத்தியில் முக்கியத்துவம் 
பெற்றன . இவற்றில் முதற் கருவிப் பொருட்கள் பிரதானமாக 
இடம் பெற்றன . இயந்திர ஆட்சியையும் உற்பத்தியையும் அமெரிக் 
கர்கள் வரவேற்றதைப்போல் எந்த நாட்டினரும் வரவேற்றதில்லை . 
இயந்திரங்களையும் , நெடுபயன் பொருள்களையும் பேரளவில் உற்பத்தி 
செய்யவே ஒவ்வோர் அமெரிக்க உற்பத்தியாளனும் விரும்பினான் . 
ஏனென்றால் பேரளவில் உற்பத்தி செய்வதனால் பல நன்மைகள் 
கிடைத்தன . ஹென்ரி ஃபோர்டு கூறினார் : பேரளவில் பண்டங்களைத் 
தயாரிப்பதனால் , ஏராளமான பொருட்களைத் துரிதமாக உற்பத்தி 
செய்யமுடியும் . சரியாகவும் , சிக்கனமாகவும் , விரைவாகவும் பண்டங் 
களைத் தயாரிப்பது எளிது . இவ்வுற்பத்தி முறை பயன் மிகுந்ததாயும் , 
உயர் ரகப் பொருட்களை வழங்குவதாயு மிருக்கிறது .. குறைந்த 
செலவில் நேர்த்தியான பண்டங்களைப் பெறமுடிகிறது . பேரளவு 
உற்பத்தி முறை அமெரிக்கர்களுக்குப் புதிதன்று . 1790 ஆம் ஆண்டி 
லேயே விட்னி என்பார் இதன் நன்மைகளை நாட்டு மக்களுக்குப் புலப் 
படுத்தியிருந்தார் . ஏராளமான மூலதனம் கிடைத்தமையாலும் , 
பண்டங்களை விற்பனை செய்வதற்குரிய அங்காடிகள் கிடைத்தமை 
யாலும் பேரளவில் பண்டங்களை உற்பத்தி செய்வது எளிதா 
யிருந்தது . 


தொழில் இடச் செறிவு 

தொழில் வளர்ச்சியின் போக்கில் தொழில் இடச்செறிவு (Locar 
lisation of Industry ) நாட்டின் பல பகுதிகளில் உருவாயிற்று . மண் 


84 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


வளம் , நீர்வளம் , சாதனங்கள் அளிப்பு , கச்சாப் பொருள் வசதி , 
பாங்கு , மற்றும் போக்குவரத்து வசதிகள் முன்னேற்றம் , அங்காடிப் 
பெருக்கம் ஆகியவை காரணமாக , தொழில் இடச் செறிவு ஓரிடத்தில் 
தோன்றும் . இதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவிலும் தொழிற் 
புரட்சியின்போது தொழில் இடச் செறிவு காணப்பட்டது . உற்பத் 
திக்குத் தேவையான மூலப் பொருட்கள் அருகில் கிடைத்தமையால் 
ஆலைத் தொழில் கான்சாஸ் நகரத்திலும் , இறைச்சியைப் பாடம் 
செய்யும் தொழில் சிக்காகோ , ஒமகா , கான்சாஸ் ஆகிய இடங் 
களிலும் , காய்கறிகளைப் பக்குவம் செய்து டின்களில் அடைக்கும் 
தொழில் கலிபோர்னியா , நியூயார்க் . பால்டிமோர் ஆகியவற்றிலும் , 
மீன்களைப் பக்குவம் செய்து டின்களில் அடைக்கும் தொழில 
ஒரேகான் , நியூ இங்கிலாந்து பகுதிகளிலும் , புகையிலைத் தயாரிப்புத் 
தொழில் வட கரோலினாவிலும் வளர்ந்தன . அவ்வாறே அங்காடி 
களுக்கு அருகாமையிலும் தொழில்கள் குவிந்தன . உதாரணமாக 
நியூயார்க் , பென்சில்வேனியா , ஒகியோ , இல்லினாய் , மிச்சிகன் , கலி 
போர்னியா , நியூ ஜெர்சி , மாசசூசெட்ஸ் ஆகிய இடங்களில் பொறி 
வழிப்பண்ட உற்பத்தித் தொழில்கள் மேன்மேலும் குவிந்துகொண் 
டிருந்தமைக்கு முக்கியக் காரணம் அங்காடிகள் அருகில் இருந்த 
மையே . பொறிவழிப் பண்ட மொத்த உற்பத்தியில் இப்பகுதிகள் 
1/3 பாகத்தை உற்பத்தி செய்தன . அங்காடிகள் அருகாமை காரண 
மாகத் தொழில் இடச் செறிவு காணப்பட்ட மற்ற முக்கிய இடங்கள் , 
பிராவிடன்ஸ் ( நகைத் தொழில் ) , பாட்டர்சன் ( பட்டுத் தொழில் ) 
நியூயார்க் ( கம்பளித் தொழில்) . அங்காடிகளுக்கருகாமையில் தொழில் 
பெருகினால் போக்குவரத்துச் செலவுகள் குறைவாக இருக்கும் . தட்ப 
வெப்ப நிலை காரணமாகவே ஃபால் ரிவர் ( Fall River ) , மற்றும் 
பெட்ஃபோர்டு போன்ற இடங்களில் பருத்தி ஆலைகள் உண்டாயின . 
ஒரு குறிப்பிட்ட தொழில் ஓரிடத்தில் முதலில் தோன்றிவிட்டால் , 
பிறகு அத்தொழிலைச் சார்ந்த நிறுவனங்கள் 

மேன்மேலும் 
அந்த இடத்தில் குவிவது இயற்கை. இவ் வகையில் தான் 
ஆம்ஸ்டர்டாம் கம்பள உற்பத்தியில் முக்கிய நகரமாயிற்று . 1750 - ல் 
செருப்புத் தயாரிப்பில் பயிற்சி பெற்றிருந்த ஒரு தொழிலாளி லின் 
என்ற இடத்தில் தற்செயலாகக் குடியேறினான் . பிறகு அந்த இடம் 
ஷூ உற்பத்தியில் புகழ்மிக்க நகரமாயிற்று . இத்தனைக்கும் அந்நகரம் 
கச்சாப் பொருட்களை மிகத் தொலைவிவிருந்து பெறவேண்டியிருந்தது . 
ஒரு புதிய தொழிலைத் தோற்றுவிப்பதற்கு வேண்டிய துணிவை 
எல்லோரும் பொதுவாகப் பெற்றிருப்பதில்லை . ஆனால் ஆரம்பித்து 
இயங்கிக்கொண்டிருக்கும் ஒரு தொழிலை நடத்துவது எல்லோருக்கும் 
எளிது . ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளாலும் தொழில் இடச் செறிவு 
விளைவதுண்டு. உதாரணமாக , பாட்டர்சன் , நியூஜெர்சி ஆகிய 


தொழிற் புரட்சி 


85 


இடங்களில் பட்டுத்தொழில் செறிந்திருந்தமைக்குப் பல காரணங்கள் 
உண்டு . அவற்றில் குறிப்பிடத் தகுந்தவை ; திறமை மிகுந்த 
தொழிலாளர் கிடைத்தமை , தொழிலுக்கு வேண்டிய தட்ப வெப்ப 
நிலை இருந்தமை , மற்றும் நீர்வளம் ஆகியவை . நியூ இங்கிலாந்து , 
நியூயார்க் , நியூ ஜெர்சி , பென்சில்வேனியா , மாசசூசெட்ஸ் - இவற் 
றில் பொறிவழிப் பண்ட உற்பத்தித் தொழில்கள் செழித்து 
வளர்ந்தமைக்குக் காரணங்கள் : அங்காடிகள் கிடைத்தமை , பயிற்சி 
பெற்ற தொழிலாளர் இருந்தமை , போக்கு வரத்து வசதிகள் 
பெருகியமை , மற்றும் மூலதன அளிப்பு என்பன ஆகும் . 


பகுதிவாரி உற்பத்தி 

பொறிவழிப்பண்ட உற்பத்தியில் வடகிழக்குப்பகுதி - நியூயார்க் , 
நியூ ஜெர்சி , மாசசூசெட்ஸ் , பென்சில்வேனியா - முன்னணியில் 
இருந்தன . உடைகள் தயாரிப்பு , உணவுப் பண்டங்களைப் பக்குவப் 
படுத்தல் , பிரசுர வெளியீடு , இயந்திரத் தயரரிப்பு ஆகியவை 
நியூயார்க்கின் முக்கியத் தொழில்களாக இருந்தன . நியூ ஜெர்சியில் 
இரசாயனத் தொழில், மின்சாரக் கருவிகள் தயாரிப்பு , இயந்திர 
உற்பத்தித் தொழில், ஆடை தயாரிப்பு முதலியவை பிர தானமான 
தொழில்களாக இருந்தன . பென்சில்வேனியாவில் இரும்பு எஃகுத் 
தகடு உற்பத்தி , வார்ப்படத் தொழில் , இயந்திரக் கருவிகள் உற்பத்தி , 
அச்சு வேலைகள் , மற்றும் மின்சாரக் கருவிகள் உற்பத்தி முக்கியத் 
தொழில்களாயிருந்தன . ஆடை உற்பத்தியும் , ஷூ உற்பத்தியும் 
மாசசூசெட்ஸ் மாநிலத்தின் முக்கியத் தொழில்களாக இருந்தன, 
கனெக்டிகட் பகுதியில் வெண்கலம் , செம்பு , பித்தளை ஆகிய பொருட் 
களும் , கடிகாரங்கள் , மற்றும் வெள்ளிச் சாமான்களும் உற்பத்தி 
செய்யப் பெற்றன . 

வட மேற்குப் பகுதியில் குறிப்பிடத் தகுந்த தொழில் மையங்கள் 
ஓஹியோ , இந்தியானா, விஸ்கான்சின் , மிச்சிகன் , மிசௌரி ஆகியவை 
யாகும் . ஓஹியோ மாநிலத்தில் இரும்புத் தகட்டுத் தொழிலும் , 
எஃகுத் தொழிலும் பிரதானமாயிருந்தன . முதற் பொருள் உற்பத்தி 
யும் , இறைச்சி கட்டுமானத் தொழிலும் இல்லினாய் மா நிலத்தின் 
முக்கியத் தொழில்களாயிருந்தன . மிச்சிகன் மாநிலத்தில் தயாரிக்கப் 
பட்ட பொருட்களில் மோட்டார் கார்களும் , விஸ்கான்சின் மாநிலத் 
தில் உற்பத்தி செய்யப்பெற்ற பொருட்களில் இயந்திரக் கருவிகளும் 
முக்கியமானவை . உணவுப் பொருட்களைப் பக்குவம் செய்யும் 
தொழில் மிசௌரி மாநிலத்தின் சிறப்பான தொழிலாயிருந்தது . 


மலைப்பகுதியைச் சார்ந்த இடாஹோ , கொலராடோ , நெவேதா , 
அரிசோனா, நியூ மெக்சிகோ போன்ற பகுகளிலும் தொழில் வளர்ச் 


86 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


சிக்குப் பஞ்சம் இருக்கவில்லை . மர 

வேலைப் பொருட்களுக்கு 
இடாஹோவும் , செம்புத் தொழிலுக்கு நெவேதாவும் , இறைச்சி 
கட்டுமானத் தொழிக்கு கொலராடோவும் , பெட்ரோலிய உற்பத்தித் 
தொழிலுக்கு நியூ மெக்சிகோவும் பெயர் பெற்றன . மலைப்பகுதி 
மாநிலங்களில் மோட்டார்கள் உற்பத்தித் தொழில் நன்கு வளர்ந் 
தமை இங்கே குறிப்பிடத் தகுந்தது . 


தெற்குப் பகுதியில் மரவேலை முக்கியத் தொழிலாக வளர்ந்தது . 
1899 முதல் 1930 வரையில் கரோலினாவும் , வர்ஜீனியாவும் மரத் 
தொழிலில் இணையற்ற மா நிலங்களாக இருந்தன . பிறகு பசிபிக் 
பகுதி இத்துறையில் முன்னேற்றமடைந்தது . 1880 - க்குப் பிறகு வட 
கரோலினா, தென் கரோலினா போன்ற தெற்கு மாநிலங்கள் பருத்தி 
உற்பத்தியில் தலையெடுத்தன . பருத்தி உற்பத்திக்கு வட பகுதியை 
விடத் தென் பகுதியே மிகவும் பொருத்தமானதாயிருந்தது . தென் 
பகுதியில் பருத்திக்குத் தேவையான கச்சாப் பொருட்கள் நிறையக் 
கிடைத்தன ; வரி விதிப்பும் மிதமாயிருந்தது . மேலும் தென் பகுதி 
ஆறுகளும் , அணைக்கட்டுகளும் மின்சாரத்தை வேண்டிய அளவிற்கு 
வழங்கி வந்தன . டெனசியிலும் , அலபா மாவிலும் நிலக்கரியும் இரும் 
பும் கிடைத்தமையால் , அப் பகுதிகளில் இரும்பு - எஃகுத் தொழில் 
நன்கு முன்னேறியது . 1880 - ல் தெற்குப் பகுதியில் உற்பத்தியான 
பொறிவழிப் பண்டங்களின் மதிப்பு சுமார் 338,791,898 டாலர்கள் . 
ஆனால் தெற்குப் பகுதிக்குப் பொருத்தமான தொழில் விவசாயமே 
எனப் பலர் கூறுகின்றனர் . 


பசிபிக் பகுதி 

மாநிலங்களில் விவசாயமும் , மரவேலையும் , 
பிரதான தொழில்களாக இருந்தன என்றாலும் , மாவுத் தயாரிப்பு 
இறைச்சியை டின்களில் அடைத்தல் , பழம் மற்றும் காய் கறிகளைப் 
பாடம் செய்தல் ஆகிய தொழில்களும் வளர்ந்தன . அண்மைக் 
காலங்களில் அங்கே ஆகாய விமானம் , மற்றும் கப்பல் கட்டும் 
தொழில் பெருகியது ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஆகும் , 


1860 - ல் அமெரிக்கா சிற்றளவுத் தொழில்களின் நாடாகவே 
இருந்தது . 1880 வரையில்கூட விவசாயம் தான் அதன் வருமான 
மூலமாக இருந்தது . 1880 முதல் 1900 வரையிலான இருபதாண்டு 
களில் நிலைமை அடியோடு மாறியது ; அமெரிக்கா ஒரு பொறிவழித் 
தொழில் நாடாக உருமாற்றமடைந்தது . தொழில் முன்னேற்றம் 
மெதுவாக நிகழ்ந்தது ; என்றாலும் திடமாக நிகழ்ந்தது . 1900 - ல் 
அமெரிக்கா செய்த உற்பத்தி இங்கிலாந்து நாட்டு உற்பத்தியைப் 
போல் இரு மடங்கு ஆகும் , அனைத்து ஐரோப்பிய நாடுகளின் 


தொழிற் புரட்சி 


87 


உற்பத்தியில் பாதி மடங்கு ! இதைவிடப் பிரமிப்பூட்டும் சாதனை 
1914 - ல் தற்சார்புடைய ஒரு நாடாக அமெரிக்கா திகழ்ந்தது . 
எதிர்காலத்தில் உலக மத்தியில் ஒரு மாபெரும் நாடாக அது 
ஒளிவிடப்போகிறது என்பதற்கான அடையாளங்கள் அப்போதே 
தெரியலாயின ! அமெரிக்க வரலாற்றில் தொழிற் புரட்சிக்கு ஒரு 
தனி இடம் உண்டு . 


7 , இணைப்புக்களின் வளர்ச்சி 

( The Growth of Combination ) 


இணைப்புக்களின் வளர்ச்சிக்குக் காரணங்கள் 

தொழில் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டமை அமெரிக்கத் 
தொழில் முன்னேற்ற வரலாற்றின் ஒரு முக்கிய கட்டமாகும் . 1870 ஆம் 
ஆண்டிற்குப் பிறகுதான் தொழில் நிறுவனங்களின் இணைப்புக்கள் 
நாட்டில் தோன்றின. இணைப்புக்களின் வளர்ச்சி 1897-1904 காலப் 
பகுதியில் உச்ச கட்டத்தையடைந்தது . பிறகு , அதன் வளர்ச்சியில் 
தொய்வு காணப்பட்டது . ஆனால் , மீண்டும் 1920 - க்குப் பிறகு இணைப் 
புக்களின் வளர்ச்சி சூடு பிடித்தது . சிறிய நிறுவனங்கள் இணைந்து 
பெரிய நிறுவனங்கள் உருவான தற்குத் தொழிற் புரட்சி ஒரு முக்கிய 
காரணமாக அமைந்தது . என்றாலும் இணைப்பின் தோற்றத்திற்கும் 
வளர்ச்சிக்கும் சில முக்கியப் பொருளாதாரக் காரணங்கள் இருந்தன . 
போட்டியைக் குறித்து உற்பத்தியாளரிடையே நிலவிய அச்சம் ஒரு 
தலையாய காரணம் 

எனலாம் . 

நிறுவனங்கள் தமக்குள் கடுமை 
யாகப் போட்டியிட்டு , பொருட்களின் விலைகளைக் குறைத்தும் , விற்ப 
னைச் செலவுகளை அதிகப்படுத்தியும் வந்தமையால் பணத்தை மிகுதி 
யாக இழந்தன . போட்டி எல்லை மீறிப் போனால் சிறிய நிறுவனங்கள் 
மறைந்து போவதையும் , பெரிய நிறுவனங்கள் இழப்புக்குள்ளாவதை 
யும் கண்ட தொழிலதிபர்கள் இணைப்பு முறையினை விரும்பி ஆதரித் 
தனர் . இணைப்பை ஏற்படுத்துவதனால் இவர்களுக்கு மூன்று முக்கிய 
நன்மைகள் கிடைத்தன ; அவை இழப்புக்கள் குறைந்து இலாபம் 
பெருகுதல் ; சர்வாதீன சக்தி மிதந்து விலைகள் உயருதல் ; பேரளவு 
சிக்கனங்கள் வளர்ந்து உற்பத்திச் செலவுகள் குறைதல் என்பன . 


நாட்டு வருமானத்தில் தமக்கிருக்கும் பங்கின் அளவைப் பெருக் 
கிட அமெரிக்க வர்த்தகர்கள் மேற்கொண்ட ஒரு முயற்சியே இணைப்பு 
முறை என்கிறார் ஜோன்ஸ் . பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதிப் 


இணைப்புக்களின் வளர்ச்சி 


89 


பகுதியில் தொழிலின் ஆக்கத்திறன் மிகுதியாயிருந்தது . சமூகத்தின் 
பல பிரிவினர்களுக்கு நல்ல வருமானங்கள் கிட்டின . ஆனால் தொழில் 
முயல்வோர் சம்பாத்தியங்களில் கணிசமான அதிகரிப்பு இருக்க 
வில்லை . நாளுக்குநாள் விரிவடைந்துவந்த அங்காடிகளைத் திருப்தி 
செய்கின்ற நோக்கத்தில் அமெரிக்கத் தொழில் முயல்வோர்கள் 
தமது பண்டங்களின் உற்பத்தியை மேன்மேலும் அதிகப்படுத்தியமை 
காரணமாக , அமித உற்பத்தி ( over -production ) நிலை ஏற்பட்டுப் 
பண்டங்களின் விலைகள் சரிந்தன . உதாரணமாக , 1868 - ல் 174 ஆக 
இருந்த மொத்த விற்பனை விலைக் குறியீட்டெண் 1897 - ல் 68- க்கு 
வீழ்ந்தது . இப்படி விலைகள் தாழ்ந்தமையால் உற்பத்தியாளர்கள் 
அதிர்ச்சியடைந்தனர் . என்றாலும் , அவர்களால் உற்பத்தியின் 
அளவை உடனே குறைத்துக்கொள்ள முடியவில்லை . சிறிது காலத் 
திற்கு உற்பத்தியின் அளவில் எந்தவித மாறுதலும் நிகழவில்லை ; 
செலவுகள் அதிகரித்துக்கொண்டே வந்தன . நல்ல காலம் விரைவில் 
தோன்றும் என்ற வழக்கமான நம்பிக்கையில் உற்பத்தியாளர்கள் 
ஊறிக் கிடந்தனர் . உற்பத்தி மேலும் பெருகி விலைகள் இன்னும் 
குறைந்தன . போட்டியின் விளைவுகளிலிருந்து தம்மை விடுவித்துக் 
கொள்ளத் தொழிலதிபர்கள் சர்வாதீனங்களை உா வாக்குவதில் 
அக்கறை கொண்டனர் . சர்வாதீன சக்திகள் வலுப்பெற்று , பேரளவு 
உற்பத்தி நாட்டில் அங்கும் இங்கும் தோன்றியவுடன் எஃகு , நெசவு , 
சுரங்கத் தொழில் முதலியவற்றில் பல தொழில் நுட்ப முன்னேற் 
றங்கள் ஏற்பட்டன. போட்டியிலிருந்து விடுபெற்ற நிறுவனங்கள் 
சர்வாதீன நிழலில் தான் இளைப்பாறவும் , இலாபங்களைப் பெறவும் 
முடிந்தது . சர்வா தீனங்களைத் தோற்றுவிப்பதற்கு இணைப்பு முறை 
உதவியது . உண்மையில் இணைப்பு முறை வழியே பல சர்வா தீனங் 
கள் உருப்பெற்றன , 


இணைப்பு முறையின் வளர்ச்சிக்கு ஃபெடரல் சுங்கச் ( Tariffs ) 
சட்டங்கள் , உரிமைக் காப்புச் ( Patent ) சட்டங்கள் , நிலக் கொள்கை 
ஆகியவையும் காரணங்களாக அமைந்திருந்தன . 1861 முதல் 1934 
வர அமெரிக்காவில் சுங்க வரிகள் உயர் மட்டத்திலிருந்தன . 
இதனால் உள் நாட்டுப் பொருட் களுக்கும் , தொழில்களுக்கும் மிதந்த 
பாதுகாப்பு கிடைத்தது . காப்புக் கொள்கையை முற்றிலும் பயன் 
படுத்திக்கொள்ளும் முறையில் பல சின்னஞ் சிறிய நிறுவனங்கள் 
இணைப்புக்களில் கலந்து பெரிய நிறுவனங்களாக உருமாறின . சுங்க 
வரிகளே டிரஸ்ட் நிறுவனங்களின் அன்னை என ஹென்றி ஓ ஹேவ் 
மேயர் ( Henry O Havemayer) குறிப்பிட்டார் . காப்புக் கொள்கை 
வழியே பிறந்த நிறுவனம் தான் அமெரிக்கச் சர்க்கரை சுத்திகரிப்புக் 
கம்பெனி ( American Sugar Refining Company ) . சாதனங்களின் 
அளிப்பில் சர்வாதீனங்கள் தோன்றுவதற்கு ஃபெடரல் அரசின் நில 


90 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


மானியக் கொள்கைகள் ஆதரவளித்தன . அவ்வாறே , உரிமைக் 
காப்புச் சட்டங்களும் சர்வாதீன நிறுவனங்கள் உருவாகி வழி 
யமைத்தன , புதிய கண்டுபிடிப்பின் தயாரிப்பு , விற்பனை , மற்றும் 
குத்தகை உரிமையைச் சற்றேறக்குறைய 17 ஆண்டுகள் தம்மிடம் 
கண்டுபிடிப்பாளன் வைத்துக்கொள்வதற்குச் சட்டங்கள் இடம் 
கொடுத்தன . ஆனால் , அதே நேரத்தில் சர்வாதீனங்களை ஏற்படுத் 
தும் நோக்கத்தில் உள்ள நிறுவனங்கள் உரிமைக் காப்புக்களைக் கண்டு 
பிடிப்பாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சட்டங் 
கள் கூறின . ஷூ தயாரிப்புத் தொழிலில் யுனைட்டெட் ஷூ மெஷி 
னரி கம்பெனி ( United Shoe Machinery Company ) கொடி கட்டிப் 
பறந்ததற்குக் காரணம் , அது 6000 உரிமைக் காப்புக்களை - இவை 
யனைத்தும் ஷூ தயாரிப்போடு தொடர்புடையவை - சேகரித்து 
வைத்திருந்ததேயாகும் . 


இணைப்பு முறை வலுப்பெறுவதற்கும் , சர்வாதீனங்கள் தழைப் 
பதற்கும் பல மாநில அரசுகள் குறுக்கே நிற்கவில்லை என்பது இங்கே 
குறிப்பிடத் தகுந்தது . நியூ ஜெர்சி , மேற்கு வர்ஜீனியா , டெலவேர் 
( Delaware ) 

ஆகிய பகுதிகளில் சர்வாதீன வளர்ச்சிக்கு நல்ல 
வரவேற்பு இருந்தது . அமெரிக்க நாட்டின் ஏழு மிகப் பெரும் 
தொழில் இணைப்புக்களான அமெரிக்கச் சர்க்கரை சுத்திகரிப்புக் 
கம்பெனி ( 1891 ) , அமல்கமேட்டட் காப்பர் கம்பெனி 

கம்பெனி ( 1899 ) , 
அமெரிக்கன் ஸ்மெட்டிங் அண்டு ரிஃபைனிங் கம்பெனி ( 1899 ) , 
ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி ( 1899 ) , 

கன்சாலிடேட்டட் 
டொபாக்கோ கம்பெனி ( 1901 ) , அமெரிக்க ஸ்டீல் கம்பெனி ( 1901 ) , 
இன்டர்நேஷனல் மெர்க்கண்டைல் மேரின் கம்பெனி ( 1902 ) ஆகி 
யவை நியூ ஜெர்சியில் 1891 முதல் 1902 வரைக்குள் செயல் உரிமை 
பெற்றன . இணைப்பு முறையின் வளர்ச்சியும் தொழில் நிறுவனங் 
களின் 

முன்னேற்றமும் நெருங்கிய தொடர்பு பெற்றிருந்தன . 
3 முக்கியத் தொழில்களில் ஈடுபடுத்தப்பெற்றிருந்த மூலதனம் 1850 
முதல் 1910 வரையிலான 60 ஆண்டுகளில் 39 மடங்கு பெருகிற்று . 
முன்பைவிட 7 மடங்கு கூடுதலான தொழிலாளர்கள் தொழில்களில் 
இடம் பெற்றனர் . உற்பத்தியான பண்டங்களின் மதிப்பு 19 மடங்கு 
அதிகரித்தது . 


இணைப்பு வகைகள் 


இணைப்புக்களில் பின்வருபவை இடம் பெற்றன ; ( 1 ) தொகுப்பு 
அல்லது பூல் ( Pools ) ஒப்பந்தங்கள் ; ( 2 ) டிரஸ்டுகள் ( Trusts ) ; ( 3 ) 
ஓல்டிங் கம்பெனிகள் ( Holding Companies ) . 1978 முதல் 1887 வரை 
யில் பூல் ஒப்பந்தங்கள் அமெரிக்காவின் பிரதான இணைப்பினமாக 


91 


இணைப்புக்களின் வளர்ச்சி 


இருந்தன . 1887 முதல் 1897 வரையில் டிரஸ்டுகள் வலிவுமிக்க 
இணைப்புக்களாக இருந்தன . 1897 முதல் 1904 வரையில் ஓல்டிங் 
கம்பெனிகள் மிக முக்கிய இணைப்புக்களாகத் திகழ்ந்தன . இவை 
யத்தனையும் 1920 - க்குப் பிறகு புத்துயிர்பெற்றன , 


தொகுப்பு அல்லது பூல் ஒப்பந்தங்கள் 

தொகுப்புக்கள் 1873 - ல் தோன்றின . தொகுப்பில் சேரும் 
உற்பத்தியாளர்கள் , பண்டங்களின் விலைகளை நிர்ணயிப்பது குறித் 
தும் , அங்காடிகளைப் பகிர்ந்துகொள்வது குறித்தும் தற்காலிக ஒப்பந் 
தங்களைச் செய்து கொண்டனர் . இரயில் போக்குவரத்து நிறுவனங்க 
ளிடையே சில பகுதிகளில் கடுமையான போட்டி நிலவியதைத் 
தவிர்க்கும் நோக்கத்தில் , அப்பகுதிகளில் தொகுப்பு ஒப்பந்தங்கள் 
ஏற்பட்டன. இவற்றைத் தொடர்ந்து பண்டங்களைத் தயாரிப்பதி 
லும் தொகுப்புக்கள் உருவாயின , உதாரணமாக , பவுடர் தயாரிப் 
பாளர்கள் தம்மிடையே தலையெடுத்த போட்டியை அகற்றுவதற் 
காகத் தொகுப்பு ஒப்பந்தங்களைச்செய்துகொண்டனர் . அங்காடிகளைப் 
பகிர்ந்துகொள்வதற்காக இங்கிலாந்தின் இம்பீரியல் டொபாக்கோ 
கம்பெனியும் , அமெரிக்க டொபாக்கோ கம்பெனியும் தொகுப்பில் 
சேர்ந்தன ; தொகுப்பு ஒப்பந்தப்படி இம்பீரியல் டொபாக்கோ 
கம்பெனி இங்கிலாந்திலும் , அமெரிக்க டொபாக்கோ கம்பெனி 
அமெரிக்கா , மற்றும் கியூபாவிலும் தம் பொருட்களை விற்பனை செய்து 
கொள்ளலாம் . உப்பு , விஸ்கி , வெடி மருந்து முதலியவற்றின் உற் 
பத்தியிலும் தொகுப்புக்கள் உருவாயின. 


தொகுப்பு ஒப்பந்தங்களில் சில நன்மைகள் இருந்தன. உறுப்பு 
நிறுவனங்களின் சுதந்திரத்தையும் , உரிமைகளையும் இவை பாதிக்க 
வில்லை . பண்டங்களின் அளிப்பையும் விலைகளையும் கட்டுப்படுத்து 
வதற்கான ஒரு தற்காலிக ஏற்பாடுகளாக இவை இருந்தன . உற் 
பத்தி , மற்றும் விலை ஒப்பந்தங்களை மீறும் நிறுவனங்களுக்குரிய 
தண்டனைகளை அல்லது தண்டத் தொகைகளை ஒரு மத்திய நிர்வாகக் 
குழு ( Central Administrative Committee ) நிர்ணயிக்கும் . சில நேரங் 
களில் , தனிப்பட்ட நிறுவனங்களின் உற்பத்தித் திறமைக்கேற்ற 
வகையில் விற்பனைப் பகுதிகள் ( Sales areas ) பிரித்துக் கொடுக்கப்பட் 
டன ; சில நேரங்களில் மத்திய விற்பனை அமைப்புக்கள் கூட ஏற்படுத் 
தப்பெற்றன. தொகுப்புக்களில் முக்கியமானவையாயிருந்த மிச்சிகன் 
சால்ட் அசோசியேஷன் , ஸ்டீல் - ரயில் பூல் , அசோசியேட்டட் பைக் 
ஒர்ச்ஸ் ஆகியவை முறையே 1868 , 1887 , 1894 ஆம் ஆண்டுகளில் 
தோன்றின . 


92 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தொகுப்புக்கள் , அடிப்படையில் பண்பாளர் ஒப்பந்தங்களாக 
( Gentlemens agreements ) இருந்தனவே ஒழிய , சட்ட பூர்வமான 
அமைப்புக்களாக இல்லை . எனவே , இவற்றிடம் உறுதியான கட்டுக் 
கோப்பு இருக்கவில்லை. இவை பலமுறை உடைந்துபோயின . மீண்டும் 
ஒன்று சேர்ந்தன ; மறுபடியும் உடைந்தன . மேலும் , இவை 
வாணிபத்தைத் தடுக்கும் சதியமைப்புக்களாக ச் சட்டத்தின் 
முன்னே காட்சியளித்தன . ஆகவே , 1890 ஆம் ஆண்டின் ஷெர்மான் 
டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டத்தின் ( Sherman Anti - Trust Act ) கீழ் இவை 
தடை செய்யப்பட்டன , 


டிரஸ்டுகள் ( Trusts ) 


டிரஸ்டுகள் , 1879 ஆம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பெற்றன . 
| உரஸ்ட் முறைப்படி , நிறுவனங்களின் பங்குதாரர்கள் ஓர் ஒப்பந்தம் 
செய்துகொண்டு , டி.ரஸ்ட் குழுவிடம் தம் பங்குகளின் ஒரு பகுதியை 
வழங்கிவிட்டு , அதற்குப் பதிலாகச் சான்றிதழ்களைப் பெற்றுக் 
கொள்வர் . இணைக்கப்பட்ட நிறுவனங்களை டிரஸ்டிகள் நிர்வகித்து 
வருவர் . மொத்த வருமானங்கள் சான்றிதழ்க்காரர்களிடையே 
பகிர்ந்தளிக்கப்படும் . தனிப்பட்ட முதலாளிகள் குறிப்பிட்ட நிறுவ 
னங்களைப்பற்றிக் கவலைப்படத் தேவையில்லை . எந்தெந்த நிறுவனங் 
களைப் பெருக்குவது , எந்தெந்த நிறுவனங்களைக் குறுக்குவது , எந்த 
எந்திரத்தை வாங்குவது , எந்தப் பண்டத்தின் உற்பத்தியை 
நிறுத்துவது என்பன போன்ற பிரச்சினைகளெல்லாம் டிரஸ்ட் குழுவி 
னரைச் சார்ந்தவை . வெற்றிகரமாக இயங்கி வந்த டிரஸ்டுகளில் 
குறிப்பிடத் தகுத்தவை ; ஸ்டாண்டர்டு ஆயில் ( 1879 ) , காட்டன் 
ஆயில் டிரஸ்ட் ( 1884 ) , டிஸ்டிலர்ஸ் அண்டு கேட்டில் ஃபீட் டிரஸ்ட் 
( Distillers and Cattlefeed Trust , 1887 ) , சுகர் டிரஸ்ட் , மற்றும் லெட் 
LC ரஸ்ட் ( Lead Trust ) முதலியன . 


டிரஸ்டுகள் உறுதியானவையாகவும் , திறமை மிகுந்தவையாகவு 
மிருந்தன . ஆனால் , டிரஸ்டிகளிடம் அபரிமிதமான அதிகாரங்கள் 
குவிந்து கிடந்தமையால் , அவை மூலமாக சர்வாதீன சக்திகள் 
தலையெடுத்தன . இதைப் பலர் விரும்பவில்லை . ஹென்றி ஜார்ஜ், டெம 
ரஸ்ட் லாயிட் ( Demarest Loyd ) , டார்பெல் ( Tarbell ) முதலியோர் 
டிரஸ்ட் முறையினை எதிர்த்துக் கடும் பிரச்சாரம் செய்தனர் . 1889 ஆம் 
ஆண்டில் பல மாநில அரசுகள் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டங்களை நிறை 
வேற்றின . நியூயார்க் அப்பில் நீதி மன்றம் , 1890 - ல் நார்த் ரிவர் 
சுகர் ரிஃபைனிங் கம்பெனி என்ற டிரஸ்ட் அமைப்பைக் கலைக்க 
வேண்டு மென்று கட்டளையிட்டது . அவ்வாறே ஓஹியோ நீதிமன் 
றங்கள் , 1892 - ல் வழங்கிய தீர்ப்புக்களில் ஸ்டாண்டர்டு ஆயில் 


இணைப்புக்களின் வளர்ச்சி 


93 


டிரஸ்ட் மூடப்படவேண்டுமென ஆணையிட்டன . தமக்களிக்கப்படும் 
உரிமைகளின் எல்லைகளை டிரஸ்டுகள் பல நேரங்களில் மீறிவிடுகின்றன 
என்கின்ற அடிப்படையில் தான் நீதிமன்றங்கள் டிரஸ்டுகளைச் சட்ட 
விரோதமானவை எனத் தீர்ப்பளித்தன . சட்ட எதிர்ப்புக்களைக் 
கண்ட உற்பத்தியாளர்கள் 1892 ஆம் ஆண்டிற்குப் பிறகு டிரஸ்ட் 
முறையைப் பின்பற்றவில்லை . 


ஓல்டிங் கம்பெனி ( Holding Company ) 

சில போட்டி நிறுவனங்களின் பங்குகளை வாங்கிக் கொள்வதன் 
மூலம் , நிர்வாகத்தில் பெரும்பான்மை பலத்தைப்பெற்று , நிறுவனங் 
களுக்கிடையேயான போட்டியைத் தவிர்க்கும் வகையில் , அவைகளின் 
நடவடிக்கைகளைக் கட்டுப்படுத்தும் ஓர் அமைப்பு ஓல்டிங் கம்பெனி 
யாகும் . ஷெர்மான் டிரஸ்ட் எதிர்ப்புச்சட்டம் , டிங்லி சுங்கவரிச் 
சட்டம் (Dingley Tarifi Act ) ஆகியவை அமலுக்குக் கொண்டுவரப் 
பெற்ற பிறகு தான் ஓல்டிங் கம்பெனி என்ற இணைப்பு முறை அமெரிக் 
காவில் விரைவாகப் பரவியது . சட்டவிரோதமானவை எனக் கருதப் 
பட்ட டிரஸ்டுகள் , ஓல்டிங் கம்பெனிகளாக உருமாறினால் சட்டங் 
களின் எதிர்ப்பின்றித் தொழில் உலகில் தொடர்ந்திருக்கமுடியும் . 
எனவேதான் , 1897 முதல் 1904 வரையில் தொழில் முயல்வோர்கள் 
பெரும்பாலும் ஓல்டிங் கம்பெனியின் உதவியை நாடினர் . ஏற்கனவே 
பென்சில்வேனியா கம்பெனியும் , பெல் டெலிஃபோன் கம்பெனியும் 
ஓல்டிங் 

கம்பெனி முறையைத் தழுவியிருந்தன . இவற்றைத் 
தொடர்ந்து ஸ்டாண்டர்டு ஆயில் கம்பெனியும் ஓல்டிங் கம்பெனி 
முறையைப் பின்பற்றியது . 1897-1904 காலப் பகுதியில் மிகப்பெரும் 
ஓல்டிங் கம்பெனியாக யுனைட்டெட் ஸ்டீல் கார்ப்பரேஷன் திகழ்ந்தது . 
இதன் உறுப்பு நிறுவனங்களின் எண்ணிக்கை 11 ஆகும் . 
நிறுவனங்களின் எண்ணிக்கை 170 . 


துணை 


ஓல்டிங் கம்பெனியின் வளர்ச்சிக்கு உதவியாயிருக்கக்கூடிய 
சட்டங்கள் நியூ ஜெர்சி , நியூயார்க் , டேலவேர் , மெய்ன் ஆகிய 
மாநிலங்களில் இயற்றப்பட்டன . ஆகையால் ஓல்டிங் கம்பெனிமுறை 
நன்கு வளர்ந்தது . இன்று நாட்டில் கொலுவீற்றிருக்கும் பல 
மாபெரும் கூட்டுப்பங்கு நிறுவனங்கள் அக் காலத்தில் தோன்றிய 
வையே . ஓல்டிங் கம்பெனிகள் திறமையுடன் செயல்பட்டன . 
என்றாலும் , இன்டர்நேஷனல் மெர்கண்டைல் மேரின் கம்பெனி , 
யுனைட்டெட் ஸ்டேட்ஸ் ஷிப் பில்டிங் கம்பெனி முதலிய சில கம்பெ 
னிகள் இழப்புக்களுக்குள்ளாயின . மேலும் , ஓல்டிங் கம்பெனிகளும் 
டிரஸ்டுகளைப்போல் சர்வாதீனங்களாக வளர்ச்சியுற்றன . ஆகை 
வால் , இவையும் அரசின் எதிர்ப்புக்கு இலக்காயின . வடமேற்குப் 


94 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பகுதியிலிருந்த மூன்று இரயில்வே நிறுவனங்களின் பங்குகளைப் பெற் 
றிருந்த வடக்குப் பத்திரக் கம்பெனி ( Northern Securities Company ) 
1904 - ல் கலைக்கப்பட்டது . ரூஸ்வெல்ட் நிர்வாகத்தில் எடுக்கப்பட்ட 
இந்த நடவடிக்கைக்கு நீதி மன்றமும் ஆதரவு நல்கியது . ஓல்டிங் 
கம்பெனி ஏற்படுவதற்குச் சட்டம் மறுப்புத் தெரிவிக்கவில்லை.. 
ஆனால் , அது சர்வாதீன மாக வளர்ந்தெழுந்தால் சட்டம் எதிர்ப்புத் 
தெரிவிக்கவே செய்தது . இதன் அடிப்படையில் தான் ஸ்டாண்டர்டு 
ஆயில் கம்பெனியும் , அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியும் 
கலைக்கப்பட்டன . 


இச்சோதனைகளால் ஒல்டிங் கம்பெனி 

மறைந்துவிடவில்லை . 
இன்றைக்கும் அமெரிக்க நாட்டில் கூட்டுப் பங்கு நிறுவனங்களுள் 
ஓல்டிங் கம்பெனியே மிகவும் முக்கியமானதாயிருந்து வருகிறது . 
ஆனால் , அதன் அமைப்பில் அண்மைக் காலங்களில் சில மாறுதல்கள் 
ஏற்பட்டிருக்கின்றன . இணைப்புக்களின் வளர்ச்சிப் போக்கில் சில 
புதிய முறைகளும் 

தோன்றியிருக்கின்றன . கலப்பு (Merger ) , 
தொழில் ஐக்கியம் ( Amalgamation ) , வர்த்தக நலச் சமுதாயம் 
( Community of Interests ) முதலியவை இவற்றில் முக்கியமானவை . 


டிரஸ்ட் எதிர்ப்பு இயக்கம் 

1904 ஆம் வருடத்திற்குள் நாட்டின் பெரும்பாலான முக்கியத் 
தொழில்கள் இணைப்புக்களின் ஆதிக்கத்திற்குட்பட்டு விட்டன 
எனலாம் . அனேக உற்பத்திப் பொருட்கள் இணைப்புக்களின் 
தயாரிப்புக்களாகவே இருந்தன . நாட்டின் உற்பத்திச் சாதனங்கள் 
இவ்வாறு ஒரு சில சர்வாதீன நிறுவனங்களின் கரங்களில் முடங்கு 
வதை மக்கள் விரும்பவில்லை . இந் நிறுவனங்கள் , இணைப்புக்களில் 
கலவா திருந்த ஏனைய நிறுவனங்களுக்கு இடையூறுகளை விளைவித்தன . 
மேலும் , பல நேரங்களில் சட்டத்தை மீறியதோடல்லாமல் அரசியல் 
அதிகாரத்தைக் கைப்பற்றுவதற்கும் நேர்மையற்ற நடவடிக்கைகளை 
மேற்கொண்டன . உதாரணமாக , தேர்தல் காலங்களில் சர்வா 
தீனங்கள் நடந்துகொண்ட முறை கண்டனத்திற்குரியதாயிருந்தது . 
சில கூட்டுப் பங்கு நிறுவனங்கள் ஏராளமான பணத்தை ஈட்டியிருக் 
கின்றன . அவைகளிடம் உள்ள செல்வக் கொழிப்பைப் பார்க்கும் 
போது இந்த நாட்டில் சுதந்திரமாகச் செயல்படும் அரசு இருக்க 
முடியுமா என்ற சந்தேகம் எழுகிறது . தனி நபர் இலாபங்களைப் 
பெருக்கும் வகையில் நாட்டின் சொத்து , மற்றும் வர்த்தகத்தை 
விருப்பம் போல் ஆட்டி வைப்பதற்கு இச் செல்வம் பயன்படுத்தப்படு 
கிறது . இதனால் பொதுமக்களின் நலன்கள் பாதிக்கப்படுகின்றன 
என்று மிச்சிகன் மாநிலத் தலைமை நீதிமன்றம் , டயமண்ட் மாட்ச் 


95 


இணைப்புக்களின் வளர்ச்சி 


கம்பெனி என்ற டிரஸ்ட் நிறுவனம் பற்றிய வழக்கில் தீர்ப்பு 
வழங்கும்போது குறிப்பிட்டது இங்கே நினைவு கூரத்தக்கதாகும் . 
இணைப்புக்களின் போக்குபற்றி மக்கள் கொண்டிருந்த கருத்துக்களை 
இக்கூற்று பிரதிபலித்தது . இணைப்புக்கள் வழியே சர்வாதீனங்கள் 
உருவாவதையும் , அவற்றின் அதிகாரங்கள் பெருகுவதையும் மக்கள் 
வெறுத்தனர் . சர்வாதீன நிறுவனங்கள் நிதி நிர்வாகத்திலும் 
நாணயத்துடன் நடந்துகொள்ளவில்லை . ஆகையால் , அவற்றின் 
பங்குகள் மதிப்பிழந்தன . சர்வாதீன நிறுவனங்களின் வளர்ச்சியால் 
தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர் . ஏனென்றால் சர்வாதீன 
நிறுவனங்களுடன் அவர்களால் பேரம் செய்ய முடியவில்லை . யுனைட் 
டெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷன் என்ற டிரஸ்ட் நிறுவனம் 
சுமார் 30 ஆண்டுகள் தொழிலாளர் சங்கங்கள் ஏற்படுவதைத் தடை 
செய்தது . மேலும் , தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டமை 
யால் சில தொழிலாளர்கள் வேலைகளையுமிழந்தனர் . 


பொதுமக்கள் , தொழிலாளர் ஆகியோர் மட்டும் இணைப்புக்களை 
எதிர்க்கவில்லை . அரசியல் வாதிகளும் எதிர்த்தனர் . குடியரசுக் 
கட்சி , ஜன நாயகக் கட்சி , மதுவிலக்குக் கட்சி , தொழிலாளர் கட்சி 
ஆகிய எல்லா அரசியல் கட்சிகளும் இணைப்புக்களையும் , சர்வாதீனங் 
களையும் எதிர்த்துக் கண்டனக் கணைகளைத் தொடுத்தன . எதிர்ப்புக் 
களுக்கு மாநில அரசுகளும் செவிசாய்த்து , சர்வாதீன எதிர்ப்புச் 
சட்டங்களை இயற்றும் பணியில் ஈடுபட்டன . 1890 ஆம் ஆண்டிற்குள் 
27 மாநிலங்கள் சர்வாதீன எதிர்ப்புச் சட்டங்களை இயற்றி விட்டன. 
15 மா நிலங்கள் சர்வாதீனங்களை ஒழிப்பதற்குரிய முறையில் தமது 
அரசியல் அமைப்புக்களை மாற்றியமைத்தன. மாநில அரசுகளைத் 
தொடர்ந்து மத்திய அரசும் 1890 - ல் சர்வா தீன எதிர்ப்புச் சட்ட 
மியற்றும் பணியில் ஈடுபட்டது . நாட்டையும் வர்த்தகத்தையும் 
சர்வாதீனங்களின் பிடியிலிருந்து விடுவித்து , பொதுமக்களின் நலன் 
களை மேம்பாடடையச் செய்வதற்கு இச்சட்டங்கள் துணைபுரியும் என 
எதிர்பார்க்கப்பட்டது . 


ஷெர்மான் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டம் 

( Sherman Anti trust Act ) டிரஸ்டுகளின் வளர்ச்சியை முறியடிப்ப 
தற்கு மாநில அரசுச் சட்டங்கள் போதாவென்று , மக்கள் மத்திய 
அரசின் சட்டங்களையும் வேண்டுமென்று கோரிய நிலையில் , செனட் 
உறுப்பினர் ஷெர்மான் அவர்களால் கொண்டுவரப்பெற்ற ஷெர் 
மான் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டம் 1890 - ல் அமலுக்கு வந்தது . சட்டத் 
தின் பகுதி 1 - ல் காணப்பட்ட வாசகங்கள் : பல் வேறு மாநிலங்களுக் 
கிடையே அல்லது அமெரிக்காவிற்கும் 

வெளி நாடுகளுக்கு 
மிடையே இருக்கும் வாணிபம் அல்லது வர்த்தகத்தைப் பாதிக்கும் ஓர் 


96 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


ஒப்பந்தம் அல்லது டிரஸ்ட் வகை இணைப்பு அல்லது இரகசியத் 
திட்டம் சட்ட விரோதமானது என அறிவிக்கப்படுகிறது . 


சட்டத்தின் பகுதி 2 - ல் காணப்பட்ட வாசகங்கள் : மாநிலங் 
களுக்கிடையோ அல்லது அமெரிக்காவிற்கும் வெளி நாடுகளுக்கு 
மிடையோ இருக்கும் வாணிபம் அல்லது வர்த்தகத்தைப் பகுதி 
யளவாகவோ அல்லது முழுமையாகவோ சர்வாதீனப்படுத்தும் அல் 
லது சர்வாதீனப்படுத்த முயலும் நபர் குற்றவாளி எனக் கருதப் 
படுவார் . 


சட்டம் மேலும் கூறியதாவது : சட்டத்தை மீறுவோர் அபராத 
மும் சிறைத் தண்டனையும் விதிக்கப்படுவர் . சர்வாதீனத்தால் பாதிக் 
கப்படுவோர் தமது இழப்பைப்போல் மும்மடங்குத் தொகையினை 
இழப்பீடாகப் பெறலாம் . சட்டம் மீறப்படுவதைத் தடுப்பதற்கும் 
ஒடுக்குவதற்கும் உரிய அதிகாரங்கள் நாட்டின் பல்வேறு நீதிமன்றங் 
களுக்குத் தரப்படுகின்றன . சட்டத்தை மீறுவோர் மீது அட்டார்னி 
ஜெனரல் வழக்குத் தொடர்வார் . 


பல ஆண்டுகளுக்கு ஷெர்மான் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டம் வெற்றி 
கரமாகச் செயல்பட முடியவில்லை . இதற்கு மூன்று காரணங்கள் 
இருந்தன : ( 1 ) சட்டத்தைச் சரிவர அமல் செய்வதற்கான ஏற்பாடு 
கள் செய்யப்படவில்லை ; ( 2 ) நீதிமன்றத் தீர்ப்புக்கள் இச்சட்டத் 
திற்குப் பாதகமாயிருந்தன ; ( 3 ) மத்திய அரசு சட்டத்தை நடை 
முறைப்படுத்துவதில் அக்கறை காட்டவில்லை . 


டிரஸ்டுகளை முறியடிப்பதற்குக் கடுமையான முயற்சிகளை எடுத் 
துக்கொண்ட ரூஸ்வெல்ட் அரசுகூட , டிரஸ்ட் எதிர்ப்புப் பணிக்கென 
ஐந்து அட்டார்னிகளைத்தான் நியமித்தது . சட்டத்தில் காணப்பட்ட 
வர்த்தகம் என்ற சொல் பொறிவழித் தொழிலைக் குறிக்காது என்று 
அமெரிக்க நீதிமன்றங்கள் 1899 வரை கூறி வந்தன . அவ் வாண்டில் 
நடைபெற்ற அடிசன் பைப் அண்ட் ஸ்டீல் நிறுவன வழக்கின்போது 
தான் வர்த்தகம் என்ற சொல் பொறிவழித் தொழில்களையும் குறிக் 
கும் என்பது தெளிவாயிற்று . இச் சட்டத்தின்கீழ் ஓல்டிங் கம்பெனி 
களின் இணைப்பை எதிர்த்தும் வழக்குத் தொடர முடியவில்லை . 
ஏனென்றால் , ஒல்டிங் கம்பெனிகளின் இ 

கம்பெனிகளின் இணைப்பு சட்ட வரம்பிற் 
கப்பாற்பட்டது என நீதிமன்றங்கள் கருதின . 1904 - ல் நிகழ்ந்த வடக் 
குப்பத்திரக்கம்பெனி ( Northern Securities Company வழக்கின் போது 
தான் , ஓல்டிங் கம்பெனிகளின் இணைப்பு சட்ட வரம்பிற் குட்பட்டது 
என்றும் , சட்டப்படி அது செல்லாது என்றும் உணரப்பட்டது . ஆக , 
1911 வரையில் ஷெர்மான் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டம் வெற்றிகரமா 


இணைப்புக்களின் வளர்ச்சி 


97 


கச் செயற்படுத்தப்படவில்லை . அவ்வாண்டில் அமெரிக்கத் தலைமை 
நீதிமன்றம் , ஸ்டாண்டர்ட் ஆயில் டிரஸ்டையும் , அமெரிக்கன் 
டொபாக்கோ டிரஸ்டையும் கலைக்கும்படி உத்தரவிட்டபோதுதான் 
சட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்ட டிரஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கை 
வலிவடைந்தது . 


புகையிலை , மற்றும் எண்ணெய் சர்வாதீனங்களைக் கண்டித்துத் 
தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம்கூட , விவேக விதி ( Rule of reason ) 
என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் தமது தீர்ப்புக்களை 
வழங்கியது . இந்த விவேக விதி ’ பிறகு எல்லா நீதி மன்றங்களாலும் 
பின்பற்றப்பட்டது . டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டமீறல்களைக் கண்டித்து 
வழக்குப் போடுவதில் பல தொல்லைகள் முளைத்தன . ஏனென்றால் 
விவேக விதி ப்படி விரும்பத் தகாத பொருளாதார விளைவுகளை 
உண்டு பண்ணக்கூடியவை 

என்று 

எந்தெந்த ணைப்புக்களை 
( வாணிபக் குறுக்கீடுகளை ) நீதிபதிகள் கருதுகின்றனரோ , அவை 
மட்டுமே சட்ட விரோதமானவை ஆகும் . இந்த விதி பின்பற்றப் 
பட்டதினால் ஷெர்மான் சட்டம் மிகவும் பாதிக்கப்பட்டது . இச் 
சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட பல வழக்குகள் தோல்வியுற்றன . 
1920 - ல் யுனைட்டெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷன் மீது போடப் 
பட்ட வழக்கின் தீர்ப்பு கம்பெனிக்குச் சாதகமாயிருந்தது : தொழி 
லில் உள்ள போட்டியினை யு . எஸ் . ஸ்டீல் பாதிக்கவில்லை என்றும் , 
அக் கம்பெனியின் ஒருங்கிணைக்கட்டமைப்பு அதன் திறமை உயர்வுக்கு 
இன்றியமையாததா யிருக்கிறது என்றும் தீர்ப்பு கூறப்பட்டது ! 

எஸ் . ஸ்டீல் கார்ப்பரேஷனைப் போல இண்டர்நேஷனல் 
ஹார்வஸ்டர் அண்ட் யுனைட்டெட் ஷூ மெஷினரி கம்பெனியும் 
கருதப்பட்டது . 


கிளேட்டன் சட்டம் ( Clayton Act ) 

‘விவேக விதி பின்பற்றப்படுவதனால் டிரஸ்ட் எதிர்ப்பு முயற்சி 
யில் விளையக்கூடிய சிரமங்களை அகற்றும் நோக்கத்தில் , காங்கிரஸ் 
மன்றம் 1914 - ல் கிளேட்டன் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டத்தை இயற்றி 
யது . டிரஸ்டுகளைக் கட்டுப்படுத்த வேண்டும் , சர்வாதீன சக்திகளை 
வளரவிடக் கூடாது என்று ஜன நாயகவாதிகள் விரும்பியதன் விளைவு 
இச் சட்டம் . நியூ இங்கிலாந்தில் இருந்த இரயில்வே நிறுவனங்கள் 
இணைந்த நிகழ்ச்சி , டிரஸ்ட் எதிர்ப்பு இயக்கத்தை ஊக்குவித்தது . 
நியூயார்க் , நியூ ஹேவன் , மற்றும் ஹார்ட்ஃபோர்டு இரயில்பாதை 
முதலாளிகள் , நியூ ஹேவன் கம்பெனியின் பணத்தைக் கண்டவாறு 
செலவு செய்து போஸ்டன் அண்டு மெய்ன் , போஸ்டன் அண்டு 
அல்பானி, நியூயார்க் , ஒன்டோரியோ 

மற்றும் வெஸ்டர்ன் 


981 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


இரயில்வே கம்பெனிகளைத் தம் ஆதிக்கத்தின்கீழ்க் கொண்டுவந்தனர் . 
மேலும் , இரயில்வே டிராலிகளையும் , நியூ இங்கிலாந்து பகுதிக் 
கடற்கரை நீர்ப்போக்குவரத்தையும் சர்வாதீனப் 

படுத்தினர் . 
சர்வாதீனத்தைத் தோற்றுவிப்பதற்கு இவர்கள் மேற்கொண்ட 
நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கனவாயிருந்தன . ஊதாரித்தனமாகப் 
பணத்தைச் செலவிட்டனர் . சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் , 
அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுத்தனர் . பங்குகளின் 
விலைகளை உயர்த்துவதற்கென்றே போலி விற்பனைகளை மும்முரப்படுத் 
தினர் . கம்பெனி நிதிகளைத் தம் சொந்த நலன்களுக்குப் பயன் 
படுத்தினர் . 

ஜன நாயகவாதிகள் டிரஸ்ட் எதிர்ப்புப் 
பணியின் ஒரு முக்கியக் கூறாக கிளேட்டன் சட்டத்தை அமலுக்குக் 
கொண்டுவந்தனர் . சட்டத்தின் முக்கிய ஷரத்துக்கள் பின்வருவன 
வாகும் . 


எனவே 


1. ( a ) பண்டங்களை வாங்குவோரிடையே நேர்முகமாகவோ 
அல்லது மறைமுகமாகவோ விலை பேதங் காட்டுவதனால் போட்டி 
குறைந்துவிடுவதாகவோ அல்லது சர்வாதீனம் உருவாவதாகவோ 
இருப்பின் , விலைபேதங் காட்டுதலை இச் சட்டம் தடைசெய்கிறது . ( b ) 
தமது பண்டங்களை வாங்கி வருவோர் மற்ற நிறுவனங்களின் பண்டங் 
களை வாங்கக்கூடாது . எந்த ஒரு நிறுவனமும் வற்புறுத்துவதை இச் 
சட்டம் தடை செய்கிறது . 


2. கம்பெனிகள் , மற்ற கம்பெனிகளின் பங்குகளை வாங்கித் 
தொழிலிலுள்ள போட்டியைக் குறைப்பது கூடாது . ஆனால் , போட்டி 
யைக் கெடுக்காமல் தம் நிதிகளை முதலீடு செய்ய முடியுமென்றால் 
செய்துகொள்ளலாம் . 


3. மாநிலங்களுக்கிடையேயான வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் 
நிறுவனங்கள் 1 மில்லியன் டாலர்களை மூலதனமாகவும் , உபரிநிதி 
யாகவும் , பங்கிடப்படா இலாபமாகவும் பெற்றிருந்து , அந்நிறுவனங் 
களிடையே போட்டியும் நிலவுமானால் , அவை பிணைந்த இயக்குநர் 
முறையைப் (Interlocking Directorates ) பின்பற்றக்கூடாது . 


பாங்குகளைப் பொறுத்தவரையில் , ஒரு நிறுவனத்தின் டெபா 
சிட்டுகள் , மூலதனம் , பங்கிடப்படா இலாபம் ஆகியவை 5 மில்லியன் 
டாலர்களுக்கு மிகுதியாயிருந்தால் , அதன் ஓர் இயக்குநர் அல்லது 
அதிகாரி மற்றொரு நிறுவனத்தில் இயக்குநராகவோ அல்லது அதிகாரி 
யாகவோ இருக்கக்கூடாது . 


இணைப்புக்களின் வளர்ச்சி 


99 


5. வாணிபத்தைப் பாதிக்கின்ற சதியமைப்புக்களாகத் தொழி 
லாளர் சங்கங்களும் , விவசாயிகள் கழகங்களும் இருக்கவில்லை என 
அறிவிக்கப்படுகிறது . 


கிளேட்டன் சட்டத்தைப்போன்ற மற்றொரு முக்கிய சட்டமான 
ஃபெடரல் வாணிபக்குழு ( Federal Trade Commission) 1914 - ல் இயற் 
றப்பட்டது . இச்சட்டப்படி , ஃபெடரல் வாணிபக் குழு ஏற்படுத் 
தப்பட்டது . நீதித் துறையுடன் இணைந்து கிளேட்டன் சட்டத்தை 
அமல்செய்யும் அதிகாரம் இக் குழுவிற்குத் தரப்பட்டது . சட்டத்தை 
மீறுகின்ற நிறுவனங்கள் மீது இக் குழு வழக்குத் தொடரும் . உத்தரவு 
களையும் வழக்குகளையும் போடுவதற்கு அடிப்படையாகத் தேவைப் 
படும் உண்மைகளையும் தகவல்களையும் கண்டறிவதற்கு இக் குழு 
பொருளாதார நிபுணர்கள் , சட்ட ஆலோசகர்கள் ஆகியோரின் 
பணிகளைப் பயன்படுத்திக்கொள்ளும் . சர்வாதீன நடவடிக்கைகளை 
எதிர்த்துச் செயல்படுவதற்கும் , நேர்மையற்ற போட்டி முறைகளைத் 
தடுப்பதற்கும் உரிய அதிகாரம் வாணிபக் குழுவிற்கு ஃபெடரல் 
வாணிபக்குழுச் சட்டத்தின் 5 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டது . இக் 
குழுவிடம் ஆண்டொன்றிற்கு 4000 முறையீடுகள் வருகின்றன . குழு 
வினால் தீர்க்கமுடியாத வழக்குகள் நீதிமன்றங்களுக்குச் செல்கின்றன . 


கிளேட்டன் சட்டம் திறமையாகச் செயற்படுத்தப்படவில்லை .. 
சில நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கள் சட்டத்திற்கு முட்டுக்கட்டை 
களாக அமைந்தன . விலை பேதங் காட்டு தலை எதிர்த்துத் தொடங்கப் 
பெற்ற வழக்குகளை விசாரித்த நீதிமன்றங்கள் , விற்பனையாளர் 
செய்த விலைக் குறைப்புக்களைக் குற்றமெனக் கருதவில்லை. மேலும் , 
உற்பத்தியாளர்கள் , விற்பனையளவை அடிப்படையாகக்கொண்டு 
விலை பேதங்காட்டுவது குற்றமாகாது என வாதாடி , அதில் வெற்றி 
யும் கண்டனர் . வாணிபக் குழுவினால் எதையும் விரைவாகச் செய்து 
முடிக்க முடியவில்லை . ஃபெடரல் வாணிபக் குழுச் சட்டத்தின் 5 ஆம் 
பிரிவினாலும் எந்தவித உபயோகமும் இருக்கவில்லை . எவை 
நேர்மையற்ற போட்டி முறைகள் என்று நீதிமன்றங்களிடம் விளக்கு 
வதில் வாணிபக் குழு குழம்பித் தவித்தது . 


எவை 


அமெரிக்க நிறுவனங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் 
வெற்றிகரமாகப் போட்டியிட னவப்பதற்காக , 1918 - ல் டிரஸ்ட் 
எதிர்ப்புச் சட்டத்தில் மாறுதல் செய்யப்பட்டது . வெப் ஏற்றுமதிச் 
சட்டப்படி ( Webb Export Act ) , ஏற்றுமதி செய்வதற்காக இணைப்பு 
முறையைப் பயன்படுத்தும் நிறுவனங்கள் ஷெர்மான் டிரஸ்ட் எதிர்ப் 
புச் சட்டத்தின்கீழ் சட்ட விரோதமானவை ஆகா . ஆனால் , இவை 
உள் நாட்டில் போட்டியைத் தடுப்பதாகவோ அல்லது விலையைக 


100 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கட்டுப்படுத்துவதாகவோ இருக்கக்கூடாது . அடுத்து , ஏற்றுமதித் 
தொழிலில் ஈடுபட்டுள்ள ஒரு நிறுவனம் , ஏற்றுமதித் தொழிலை 
வளர்க்கும் நோக்கத்தில் உருவான ஏனைய நிறுவனங்களின் பங்கு 
களை முழுமையாகவோ அல்லது பகுதியளவாகவோ வாங்கலாம் 
என்பதை கிளேட்டன் சட்டம் தடை செய்கிறது என்று எடுத்துக் 
கொள்ளக்கூடாது . 


சர்வா தீனங்களைக் கிள்ளியெறிந்து , போட்டி முறையைக் காப் 
பாற்றி வளர்க்க அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் போதிய பல 
னைக் கொடுக்காமற் போனதற்குப் பல காரணங்கள் இருந்தன . மந்த 
காலங்களில் டிரஸ்டுகள் மீது காட்டிய வெறுப்பையும் எதிர்ப்பையும் 
மக்கள் செழிப்பான காலங்களில் காட்டிடவில்லை . நீதித் துறையின் 
கிளையாகப் பணிபுரிந்த டிரஸ்ட் எதிர்ப்பு இலாக்காவிற்கு அரசு 
போதிய அளவு நிதிகளைக் கொடுத்து உதவவில்லை. ஆகையால் இந்தத் 
துறை தமது பணிகளைச் செம்மையாக ஆற்ற முடியவில்லை . மேலும் , 
அமெரிக்க நீதிமன்றங்கள் ஒன்றுக்கொன்று ஒவ்வாத தீர்ப்புக்களை 
பல்வேறு நேரங்களில் கொடுத்தமையால் குழப்பம் ஏற்பட்டது .. 
ஏனென்றால் நீதிமன்றத்தின் கருத்துக்கள் யாவை என்பது யாருக்கும் 
தெளிவாகத் தெரியவில்லை . இத்தகைய காரணங்களால் டிரஸ்ட் 
எதிர்ப்புச் சட்டங்கள் ஓரளவிற்கு உபயோகமற்றவையாகவே இருந் 

ஈறுகூடக் கூறலாம் . ஆனால் , டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டங்கள் 
சர்வாதீன சக்திகளின் வளர்ச்சிப் பாதையில் தடைக்கற்களாக இருந் 
தன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது . டிரஸ்ட் எதிர்ப்புச் 
சட்டங்கள் இல்லாது போயிருப்பின் தொழில் தொகுப்புக்களும் , கலப் 
புக்களும் விஸ்வரூபமெடுத்து , அமெரிக்கப் பொருளாதாரத்தை ஆக்ர 
மித்துக் கிடக்கும் சூழ்நிலைகள் ஏற்பட்டு , போட்டி முறையின் குரல் 
வளை முழுமையாக நெறிக்கப்பட்டிருக்கும் என்பது உறுதி . 


தன என் 


டிரஸ்ட் எதிர்ப்பில் அண்மைக்கால வளர்ச்சி : அண்மைக் காலங் 
களில் டிரஸ்ட் எதிர்ப்பு இயக்கத்தில் சில முன்னேற்றங்கள் காணப்படு 
கின்றென . உரிமைக் காப்புத் தொகுப்புக்களையும் ( Patent Pooling ) , 
தடுப்பு மருந்துத் தயாரிப்பாளரின் விலைக்கட்டுப்பாடுகளையும் நேர்மை 
யற்ற போட்டி நடவடிக்கைகள் என ஃபெடரல் வாணிபக் குழு வழக் 
குத் தொடுத்து வெற்றி கண்டிருக்கிறது . 1936 - ல் இயற்றப்பட்ட 
ராபின்சன் - பேட்மேன் சட்டம் ( Robinson - Patman Act ) கிளேட்டன் 
சட்டத்தின் 2 ஆம் பிரிவிற்கு வலிமையைக் கொடுத்தது . இச்சட்டம் 
விலை பேதங் காட்டுதலை வன்மையாகக் கண்டித்தது . போட்டியை 
வளர்ப்பதாயுள்ள விலைபேதங் காட்டுகையைக்கூட இச்சட்டம் சில 
நேரங்களில் தடை செய்தது என்று திறனாய்வாளர் சுட்டிக் காட்டி 
னர் . கிளேட்டன் சட்டத்தின் 3 ஆம் பிரிவின்கீழ் பல நிறுவனங்களுக் 


101 


இணைப்புக்களின் வளர்ச்சி 


கெதிராகத் தொடர்ந்த வழக்குகளில் அரசுக்குக் கணிசமான வெற்றி 
கள் கிடைத்தன . 


புதுக் கொள்கை ( New Deal ) காலத்திற்குப் பிறகு அரசின் டிரஸ்ட் 
எதிர்ப்புக் கொள்கையில் சிறிது சூடு காணப்பட்டது . பொருளாதாரச் 
சக்தி ஒரு சிலரிடம் குவிவதை எதிர்த்து காங்கிரஸ் மன்றத்தில் 
குரல்கள் எழும்பின . மருத்துவமனைகளில் சர்வாதீன நடவடிக்கை 
களைப் புகுத்தியதற்காக மருந்து தயாரிப்பு இணைப்பு ஒன்று தண்டிக் 
கப்பட்டது . கட்டுமான தொழிலில் இருந்த பெரும் தொகுப்புக்களை 
எதிர்த்துக் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . 
அடுத்து , விவேக விதி தத்துவத்தை ஆட்சேபித்து நீதிமன்றத்தில் 
வழக்குகள் தொடரப்பட்டன ; ஆட்சேபத்தை ஏற்றுக்கொண்டு நீதி 
மன்றங்கள் பழைய நடவடிக்கைகளை ரத்துசெய்தன . உள் நாட்டு 
அல்லது வெளிநாட்டு வாணிபத்தில் இடம்பெறும் ஒரு பண்டத்தின் 
விலையை உயர்த்துவதற்காக , குறைப்பதற்காக , நிர்ணயிப்பதற்காக , 
நிலைப்படுத்துவதற்காக நிறுவப்படும் ஓர் இணைப்பு சட்ட விரோத 
மானது ஆகும் என்று அமெரிக்கத் தலைமை நீதிமன்றம் கூறியது . 
டிரஸ்ட் எதிர்ப்பு இயக்கம் புத்துயிர்பெற்றதன் அடையாளம் இது. 


இரண்டாவது உலகப் போருக்குப் பிறகு டிரஸ்ட் எதிர்ப்பு இயக் 
கத்திடம் கூடுதலான உற்சாகம் தென்பட்டது . அலுமினியத் தொழி 
லில் இருந்த ஒரு மாபெரும் நிறுவனத்தைச் சட்ட விரோதமான கம் 
பெனி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிற்று . போட்டியைத் தடுப்ப 
தற்குரிய சக்தியை வைத்திருப்பதும் , அச் சக்தியைப் பயன்படுத்த 
முயலுவதும் சட்ட விரோதச் செயல்கள் என்று புகையிலைக் கம்பெனி 
களின் வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது . திரைப்படக் கம்பெனிகள் 
தனித்தனி நிறுவனங்களாக இருந்துதான் படங்களை எடுக்க வேண் 
டும் , வெளியிட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது . எண்ணெய்க் 
கம்பெனிகள் , போண்ட் ( Dupont ) , ஜெனரல் எலக்ட்ரிக் , ஹில்டன் 
ஓட்டல்கள் , ஈஸ்ட்மென் கோடக் ( Eastman Kodak ) , நேஷனல் ஃபுட் 
பால் லீக் ( National Football League ), ஆர் . சி . ஏ . , பெரிய பாங்குகள் , 
பிரசுரகர்த்தர்கள் , விளம்பர நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கெதிராக 
வழக்குகள் தொடரப்பெற்றன . இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின்ஸ் 
( International Business Machines ), யுனைடெட் ஷூ மெஷினரி முதலிய 
கம்பெனிகள் தமது பழைய வர்த்தக முறைகளை மாற்றிக்கொள்வ 
தற்கு இசைந்தன . யுனைடெட் ஃபுரூட் ( United Fruit ) கம்பெனி இரண் 
டாகப் பிரிவதற்குச் சம்மதித்தது . கட்டுமானத் தொழிலில் இருந்த 
வட்டாரத் தொகுப்புக்கள் நீதிமன்றங்களுக்கு இழுக்கப்பட்டன .. 
ஐசநோவர் ஆட்சியில் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டங்கள் நன்கு அமல் 
செய்யப்பட்டன. 


102 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


1950 - ல் கிளேட்டன் சட்டத்திற்குக் கொண்டுவரப்பெற்ற 
செல்லர் திருத்தத்தின் ( Cellar Amendment ) படி , கம்பெனிகளின் 
முதலையும் பங்குகளையும் கைப்பற்றிக் கொள்வதன் மூலம் உருவாகும் 
கலப்புக்கள் சட்ட விரோதமானவையாகும் . எல்லா நிலைகளிலும் 
போட்டிமுறை சிறந்து நன்கு வளரவேண்டுமெனில் கலப்புக்கள் 
தடைசெய்யப்பட வேண்டுமென இத்திருத்தம் எடுத்துக் கூறியது . 
செங்குத்து இணைப்புக்களும் ( Vertical combinations ) சட்ட விரோத 
மானவை என்று 1957 - ல் நீதிமன்றங்கள் தீர்ப்புக்கூறின . பெத்லஹம் 
ஸ்டீல் கம்பெனிக் ( Bethelehem Steel company ) கும் , யங்ஸ்டவுன் ஷீட் 
அண்டு டியூப் ( Youngstown sheet and tube ) கம்பெனிக்கும் இடையி 
லான கலப்பு , சட்டப்படி செல்லாது என்று ஃபெடரல் நீதி மன்றம் 
1958 - ல் தீர்ப்பளித்தது . இக்கலப்பின் வாதங்களை ஏற்றுக்கொள்ள 
மறுத்த நீதிமன்றம் , இதைப்போன்ற கலப்புக்கள் அனுமதிக்கப் 
பட்டால் எஃகுத் தொழிலில் மூன்று அல்லது நான்கு அசுரப் போட்டி 
யாளர் மட்டுமே எதிர்காலத்தில் இருப்பர் எனக் கூறியது . டிரஸ்ட் 
எதிர்ப்புச் சட்டங்களுக்கு நீதி மன்றங்களில் முன்பிருந்த சோதனைகள் 
தற்போது கிடையா . ஆனால் , டிரஸ்ட் எதிப்பு இலாக்கா இன்றைக்கும் 
நிதிப்பற்றாக்குறையினால் அவதியுற்று வருகிறது . ஆண்டு தோறும் 
காங்கிரஸ் மன்றம் அனுமதிக்கும் 4 மில்லியன் டாலர் தொகை இந்த 
இலாக்காவிற்குப் போதவில்லை. 200 - க்கும் மேற்பட்ட அட்டார்னிகள் , 
பல கணக்காயர்கள் , புலனாய்வாளர்கள் , பொருளாதார நிபுணர்கள் 
ஆகியோரைக் கொண்டு ஆண்டுதோறும் 1000 - க்கு மேற்பட்ட வழக் 
குகளை நடத்துவதற்கு இத் தொகை போதவில்லை. 


8. போக்குவரத்து வளர்ச்சி 

( Development of Transport ) 


மேற்குப்புறக் குடியேற்ற வளர்ச்சியைத் தொடர்ந்து போக்கு 
வரத்து வசதிகளுக்கான தேவைகள் மிகவும் அதிகரித்தன . மேற் 
கத்திய பிராந்தியங்களில் குடியேறியவர்களால் தயாரிக்கப்பட்ட 
பண்டங்களை அங்காடிகளுக்கு அனுப்பிவைப்பதற்குத் தொடக்கத்தில் 
சாலைகள் பயன்பட்டன . 1812 வரையில் சாலைகள் தாம் போக்கு 
வரத்து வசதிகளைப் பொறுத்தவரையில் முக்கியமானவை . ஆனாலும் 
சாலைகளும் மிகுதியாக இருக்கவில்லை . தவிரவும் பண்டங்களைச் 
சாலைகள் மூலம் அனுப்புகையில் போக்குவரத்துச் செலவுகளும் 
மிகுதியாயிருந்தன . உதாரணமாக , 

ஃபிலடெல்ஃபியாவிலிருந்து 
கென்டக்கிக்குப் புண்டங்களை அனுப்பினால் , கடத்துச்செலவு , விலையில் 
மூன்றில் ஒரு பங்காக இருக்கும் . மேலும் , சாலைப் போக்குவரத்தி 
லிருந்த ஒரு முக்கியக் குறைபாடு நெடுந் தொலைவிலிருந்த அங்காடி 
களுக்கு மாவுப் பொருட்களை அனுப்பமுடியாது போனமை . சாலைப் 
போக்குவரத்திலிருந்த இக் குறைபாடுகள் காரணமாக மக்கள் 
கால்வாய்ப் போக்குவரத்தை நாடினர் . 1850 வரையில் அமெரிக்கா 
வில் கால்வாய்ப்போக்குவரத்து பிரதான போக்குவரத்துச்சாதனமா 
யிருந்தது . 1837 - ல் கால்வாய் அமைப்புப் பணி தொடர்பாக பல 
மாநிலங்களுக்குக் கடன்கள் ஏற்பட்டன. அப்போது இரயில் போக்கு 
வரத்து வசதியின் அவசியமும் நன்மையும் நன்கு தெளிவாயிற்று . 
உடனே இரயில் போக்கு வரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் 
மேற்கொள்ளப்பட்டன . கப்பல் போக்குவரத்தும் விமானப் போக்கு 
வரத்தும் இருபதாம் நூற்றாண்டில் தான் முக்கியப் போக்குவரத்து 
வசதிகளாயின . அமெரிக்கப் போக்குவரத்து வரலாற்றில் தற்போது 
முக்கியமாயிருப்பவை இரயில்போக்குவரத்து , கப்பல் போக்குவரத்து , 
விமானப் போக்குவரத்து ஆகியவை . இவற்றில் இரயில் போக்கு 


104 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


வரத்து பற்றியும் கப்பல் போக்குவரத்து பற்றியும் இப் பகுதியில் 
ஆராய்வோம் , 


இரயில் போக்குவரத்து 

தொடக்கங்கள் : அமெரிக்க நாட்டுப் பொருளாதார வளர்ச் 
சியில் இரயில் போக்கு வரத்துக்கு ஓர் இன்றியமையாத பங் 
குண்டு . இரயில் போக்குவரத்து மூலமே நாட்டின் பல பகுதி 
களுக்கிடையில் தொடர்புகள் உண்டாயின . மேற்கு பிராந்தியம் 
கிழக்கு பிராந்தியத்துடன் நெருங்கிய வாணிப உற்வுகொண் 
டதும் , 

மிசிசிப்பிக்கும் அப்பால் குடியேற்றங்கள் நிகழ்ந்ததும் 
இரயில் போக்குவரத்து தோன்றியவுடன் ஏற்பட்டமுக்கிய நிகழ்ச்சிக 
ளாகும் . நெடுந் தொலைவிலிருந்த புதிய பகுதிகளில் குடியேறுவ 
தற்கான வாய்ப்புக்கள் இரயில்வேயினால் உண்டாயின . 1831 முதல் 
1853 வரையில் கிழக்கத்திய மாநிலங்களில் தான் இரயில் பாதைகள் 
பெரும்பாலும் அமைக்கப் 

பெற்றன . பின்னர் மலைகளுக்கு 
மேற்குப்புறம் இரயில் பாதைகள் போடப்பட்டன . 1840க்குள் 
2755 மைல் நீளமுள்ள இரயில் பாதைகள் போடப்பட்டன . 1850 - ல் 
இவற்றின் நீளம் 8571 மைல்களாகும் . இரயில் போக்குவரத்து ஓரளவு 
வளர்ந்த பிறகே தானியங்களை ஏற்றுமதி செய்வது எளிதாயிற்று . 


! 


கண்டத்தைக்கடக்கும் இரயில்பாதை ( Transcontinental railway ! 
ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சி , 1834 - ல் மேற்கொள்ளப்பட்டு , பின்னர் 
சாத்தியமில்லை எனக் கைவிடப் பெற்றது . ஆனால் , கலிஃபோர்னியா 
வில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதன் விளைவாக, அட்லாண்டிக் 
கடற்கரைக்கும் பசிபிக் கடற்கரைக்கும் இடையில் போக்குவரத்து 
மிகுதியாகவே , கண்டத்தைக் கடக்க உதவும் இருப்புப் பாதைகளை 
ஏற்படுத்தும் அவசியம் உண்டாயிற்று . உள் நாட்டுப் போரின் போது 
இந்த அவசியம் மேலும் தீவிரமடைந்தது . எனவே 1862 - ல் 
கண்டத்தைக் கடக்க உதவும் இரயில் பாதையை அமைப்பதற்கு 
அனுமதி வழங்கப்பட்டது . இந்த இரயில் பாதையமைப்பு 1869 - ல் 
முடிவுற்றது . உள்நாட்டுப் போருக்குப் பின்னர் தான் இரயில் பாதை 
களைப் பேரளவில் அமைக்கும் முயற்சிகள் ஆரம்பமாயின . 
உள் நாட்டுப் போர் முடிவடைந்தபோது 

முடிவடைந்தபோது நாட்டிலிருந்த இரயில் 
பாதைகளின் நீளம் 28919 மைல்கள் . 


இரயில் பாதைகள் அமைத்தலைப் பொறுத்தவரையில் அமெரிக் 
காவில் மிகவும் சாதகமான சூழ்நிலை கள் இருந்தன . நிலம் மலிவாகக் 
கிடைத்தது ; அரசின் ஆதரவும் இருந்தது . இரயில்வே கம்பெனிகளுக் 
குக் கடன் உதவிகளையும் , நிலக் கொடைகளையும் வழங்குவதற்கு 


போக்குவரத்து வளர்ச்சி 


105 


மாநில அரசுகள் முன்வந்தன . ஃபெடரல் அரசும் இரயில்வே கம்பெனி 
களுக்கு நிலங்களை இனாமாக வழங்கியது . 1850 முதல் 1871 வரையில் 
இரயில்வே கம்பெனிகளுக்கு ஃபெடரல் அரசு 159 மில்லியன் ஏக்கர் 
நிலங்களையும் , மாநில அரசுகள் 55 மில்லியன் ஏக்கர் நிலங்களையும் 
இரயில் பாதையமைப்புக்காக வழங்கின. புதிய நிலங்களைத் தேடிச் 
செல்வோர்களுக்கும் , விவசாயிகளுக்கும் இரயில்வே கம்பெனிகள் 
கட்டணச் சலுகைகளை வழங்கின . இதனால் பயணிகள் மற்றும் 
பண்டப் போக்குவரத்து கூடுதலாயிற்று . தொடக்கத்தில் இரயில்வே 
கம்பெனிகளிடையே பல நேரங்களில் கடுமையான போட்டிகள் 
ஏற்பட்டன ; பயணிகளைக் கவர்வதற்குப் போட்டி போட்டுக்கொண்டு 
கட்டணங்களைக் குறைத்தன . இதன் காரணமாக , சில நேரங்களில் 
இழப்புக்கள் ஏற்பட்டதுமுண்டு. 


1870 க்கு முன்னர் , அமெரிக்க இரயில்வே துறையில் ஏற்பட்ட ஒரு 
முக்கிய முன்னேற்றம் இரும்புத் தண்டவாளங்களுக்குப் பதிலாக 
எஃகுத் தண்டவாளங்களைப் பயன்படுத்தியமையாகும் . இரும்புத் 
தண்டவாளங்களைவிட எஃகுத் தண்டவாளங்கள் மிகுதியான 
பளுவைத் தாங்கக்கூடியவை . எனவே , எஃகுத் தண்டவாளங்களைப் 
போட்ட பிறகு இரயில் வண்டிகள் கூடுதலான அளவில் பயணிகளை 
யும் பண்டங்களையும் ஏற்றிச் சென்றன . இதனால் போக்குவரத்துச் 
செலவு கணிசமாகக் குறைந்தது . பண்டக் கடத்துக் கட்டணங்களும் 
குறைந்தன . பண்டங்களைக் குறைந்த கட்டணங்களில் அனுப்ப முடிந் 
தமையால் , விவசாயிகள் ஐரோப்பியச் சந்தைகளுக்கு விவசாயப் 
பொருள்களை அனுப்பலாயினர் . 1867 - ல் நாட்டின் 

கோதுமை 
உற்பத்தியில் 8.3 சதவீதம் தான் ஏற்றுமதியாயிற்று . ஆனால் 1870 - ல் 
20 சதவீதமும் , 1880 - ல் 40 சதவீதமும் ஏற்றுமதியாயிற்று . 1870 - ல் 
ஏற்றுமதியான விவசாயப் பொருள்களின் மதிப்பு 361,188,483 
டாலர்களாகும் . இது 1881 - ல் 685,961,091 டாலர்களுக்கு உயர்ந் 
தது . ஏற்றுமதிகள் பெரும்பாலும் ஐரோப்பாவிற்கே சென்றன. 


1869 - ல் பசிபிக் இரயில்பாதை ஏற்பட்டதற்குப் பின்னர் மேற்குப் 
பிரதேசத்திலிருந்த நெடுந்தூர இடங்களுக்குக் கால் நடைகளை அனுப்பி 
வைப்பது சாத்தியமாயிற்று . இரயில் வண்டிப் பெட்டிகள் அகலமா 
யிருந்தனவாதலால் கால்நடைகளை ஏற்றிச் செல்வதில் சிரமங்களிருக்க 
வில்லை . 1878 - ஆம் ஆண்டில் குளிர் சாதனமுள்ள வண்டிகள் 
( Refrigerator cars ) நடைமுறைக்கு வந்தன . இவற்றில் இறைச்சி 
யைக் கெடாமல் எடுத்துச் செல்ல முடியுமாதலால் , மேற்குப் 
புறமிருந்த கால் நடைப் பண்ணையாளர்களும் மற்றவர்களும் 
ஐரோப்பாவிற்கு இறைச்சியை ஏற்றுமதி செய்யத் தொடங்கினர் . 


106 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


இருப்புப்பாதை வளர்ச்சி 1865 - ஆம் ஆண்டிற்குப் பின்னர் துரித 
மடைந்தது . 1867 லிருந்து 1873 ஆம் ஆண்டிற்குள் 33000 மைல் இரயில் 
பாதைகள் போடப்பட்டன . 1860 லிருந்து 1875 க்குள் கண்டத்தைக் 
கடக்க உதவும் இரயில் பாதைகள் ஏற்படுத்தப்பெற்றன . அதோடு , 
நியூயார்க் சென்ட்ரல் ( New York Central ) , தி பென்சில்வேனியா 
( The Pensylvania ) , தி பால்டிமோர் அண்ட் ஓஹியோ ( The Baltimore 
and Ohio) , தி கிராண்டு ட்ரங்க் ( The Grand Trunk ) என்ற நான்கு 
முக்கிய இரயில் பாதைகள் அட்லாண்டிக் கடற்கரையிலிருந்து 
சிக்காகோவிற்கு நீட்டிக்கப்பட்டன . 1880 - ல் இருந்த இருப்புப்பாதை 
களின் நீளம் 93261 மைல்களாகும் . இது 1890 - ல் 167 191 மைல்களாக 
உயர்ந்தது . 1893 - ல் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இரயில் பாதை வளர்ச் 
சியைப் பாதித்தது என்றாலும் , 1898 க்குப் பின்னர் இரயில்வேயில் 
சீரான வளர்ச்சி தொடர்ந்து நீடித்தது . 1900 வரையில் ஆண்டு 
தோறும் 5000 மைல்கள் புதிய இருப்புப் பாதைகள் அமைக்கப் 
பட்டன . அவ்வாண்டில் நாட்டிலிருந்த மொத்த இருப்புப் பாதை 
களின் நீளம் 198,964 மைல்கள் . பயணிகளை ஏற்றிச் செல்வதைவிட , 
பொருள்களை ஏற்றிச் செல்வது தான் இரயில்வே கம்பெனிகளுக்கு 
மிகுதியான வருவாயை ஈந்தது . 1914 - ல் 252,000 மைல் நீளமுள்ள 
இரயில் பாதைகள் அமெரிக்காவில் இருந்தன . 


குறைபாடுகளும் கிரேஞ்சர் இயக்கமும் 


முதல் உலகப்போருக்கு முன்னால் வரை , அமெரிக்காவில் இரயில் 
போக்குவரத்து இப்படி விரைவாக வளர்ந்துவந்த அதே நேரத்தில் 
இரயில்வே கம்பெனிகளிடம் பல குறைபாடுகளும் சில நேரங்களில் 
மலிந்து கிடந்தன . இரயில்வே கம்பெனிகளின் நிர்வாகிகள் கம்பெனிப் 
பணத்தை நேர்மையற்ற வழிகளில் செலவிட்டனர் . கம்பெனிகளை 
அவர்கள் தமது சொந்த நலன்களை மேம்படுத்திக்கொள்வதற்காகப் 
பயன்படுத்தலாயினர் . எனவே இரயில்வே தொழிலின் பங்குகளும் 
பத்திரங்களும் மதிப்பை இழந்தன. பங்குதாரர்களால் இலாப 
ஈவைப் பெற முடியவில்லை . கம்பெனிகளின் கடன்கள் 1883 - ல் 
7,500,000,000 டாலர்கள் இருந்தன . இதில் 2,000,000,000 டாலர்கள் 
அவசியமற்ற செலவுகளால் ஏற்பட்டவை . 1897 ஆம் ஆண்டின் 
போது இரயில்வே கம்பெனிகளின் மொத்தப் பங்குகளில் 29.9 சத 
வீதமே இலாப ஈவைப் பெற்றது . கம்பெனிகளில் லஞ்ச ஊழல்கள் 
பரவலாகக் காணப்பட்டன . 

சாதகமான 

சாசனங்களைப் பெறு 
வதற்காகச் சட்டமன்ற உறுப்பினர்களைச் சரிக்கட்ட சில கம்பெனிகள் 
லஞ்சம் கொடுக்க முன்வந்ததோடு , லஞ்சம் கொடுப்பதற்காகவே 
ஒரு தொகையையும் ஆண்டுதோறும் ஒதுக்கலாயின . செழிப்பான 
காலங்களிலும் இக் கம்பெனிகள் சும்மாவிருக்கவில்லை . மிகுதியான 


i 


107 


போக்குவரத்து வளர்ச்சி 


போட்டியில் ஈடுபட்டு , கட்டணங்களை அளவுக்கு மீறிக் குறைத்து 
இழப்புக்களை வலிய ஏற்படுத்திக்கொண்டன . 

உதாரணமாக , 
1876 - ல் சிகாகோவிலிருந்து நியூயார்க் நகரத்துக்கு ஒரு டாலரைக் 
கட்டணமாக ஏற்றுக்கொண்டு , ஒரு பெட்டி முழுவதும் 
கம்பெனிகள் கால்நடைகளை ஏற்றிச் சென்றன. போட்டி மிகுந்த 
தடங்களில் ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதற்காகப் போட்டியற்ற 
தடங்களில் கட்டணங்களை உயர்த்தின . இதனால் விவசாயிகள் 
பாதிக்கப்பட்டனர் . 


ஆகையால் , குடியானவர்கள் , குறிப்பாக இல்லினாய் , மின்ன 
சோட்டா , அயோவா , விஸ்கான்சின் ஆகிய பகுதிகளில் இருந்த 
குடியானவர்கள் இரயில்வே கம்பெனிகளின் ஊழல்களை எதிர்த்துப் 
போராட்டம் நடத்தினர் . இப்போராட்டத்தை கிரேஞ்சர் இயக்கம் 
( Granger movement ) என அழைப்பர் . 1869 முதல் 1875 வரை இவ் 
வியக்கம் பெரும் போராட்டத்தை நடத்தியது . இரயில்வே கம்பெனி 
கள் நியாயமான , ஒரே மாதிரியான சட்டணங்களை யே வசூலிக்க 
வேண்டும் என்ற சட்டத்தை முதன் முதலாக இல்லினாய் மாநிலம் 
1870 -ல் நிறைவேற்றியது . பின்னர் மின்னசோட்டா , அயோவா , 
விஸ்கான்சின் மாநிலங்கள் இதைப்போன்ற சட்டங்களை இயற்றின . 
இந்த கிரேஞ்சர் சட்டங்களால் இரயில்வே கம்பெனிகளின் கட்டணங் 
களுக்கு உச்சவரம்பு ஏற்படுத்தப்பட்டது ; போட்டி மறையாமலிருக்க 
ஏற்பாடு செய்யப்பட்டது ; அரசு 

அதிகாரிகளுக்குக் 

கிடைத்த 
இலவசப் பயணச் சலுகை ரத்து செய்யப்பட்டது . 

கிரேஞ்சர் 
சட்டங்களைத் தொடர்ந்து 

உண்டாகக்கூடிய ஊழல்களை நீக்க 
ஃபெடரல் அரசு பின்னர் சில சட்டங்களை இயற்றியது . 


1887 ஆம் ஆண்டு முதல் , ஃபெடரல் அரசு , ரயில்வே நிறுவனங் 
களைக் கண்காணிப்பதற்கும் கட்டுப்பாடு செய்வதற்கும் ஆரம்பித்தது . 
அவ்வாண்டில் இயற்றப்பட்ட மாநிலங்களின் வாணிபச் சட்டம் 
( Interstate Commerce Act ) , இரயில்வே நிறுவனங்கள் கட்டணங்களை 
வசூலிப்பதில் பேதங் காட்டக்கூடாது ; பூல் ( Pool ) ஒப்பந்தங்களைச் 
செய்துகொள்ளக் கூடாது ; 

கட்டணங்கள்பற்றிய தகவல்கள் 
அனைத்தையும் அச்சிட்டு மக்களுக்கு விளம்பரப்படுத்தவேண்டும் . 
இச்சட்டத்தை அமல் செய்வதற்காக ஐவர் கொண்ட வாணிபக் குழு 
ஒன்று ஏற்படுத்தப்பட்டது . சட்டம் மீறி நடக்கும் இரயில்வே 
கம்பெனிகளை எதிர்த்து நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை எடுப்பது 
இக் குழுவின் பணி . குழுவின் முடிவுகளைக் கம்பெனிகள் ஏற்றுக் 
கொள்ளவேண்டும் என்று கம்பெனிகளை வற்புறுத்தும் அதிகாரம் 
இக்குழுவிடம் இருக்கவில்லை . நீதிமன்றத் தீர்ப்புக்களும் குழுவின் 
கரத்தை வலிவு படுத்துவதாக அமையவில்லை . 1887 முதல் 1905 வரை 


108 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நீதிமன்றத்திற்கு வந்த 16 வழக்குகளில் ஒன்றே ஒன்றுதான் 
குழுவிற்கு வெற்றியளித்தது . மேலும் , இக்குழு , நீதிமன்றத்திற்குக் 
கீழ்ப்படிந்து அதன் முடிவுகளைச் செயலாற்றவேண்டிய நிலையிலிருந் 
தது . எனவே , 1887 ஆம் ஆண்டுச் சட்டத்தால் எதையும் பரிபூரண 
மாகச் செய்து முடிக்க முடியவில்லை ; ஊழலையும் அகற்ற இயல 
வில்லை . சட்டத்தை 

எல்லா வழிகளிலும் கம்பெனிகள் மீறி 
நடந்தன . இரயில்வே கம்பெனிகள் பேதங் காட்டுதலைத் தொடர்ந்து 
கடைப்பிடித்து வந்தன . வாணிபக் குழுவால் இப்பிரச்சினைகளைத் 
தீர்க்கமுடியவில்லை : அதனிடம் போதிய அதிகாரங்களும் இருக்க 
வில்லை ; இருந்த அதிகாரங்களையும் அது உரிய நேரத்தில் பயன் 
படுத்திக்கொள்ளவில்லை . திறமையின்மைக்கும் , கால தாமதமான 
நடவடிக்கைக்கும் இக்குழு ஓர் எடுத்துக்காட்டாக இருந்தது . 
( நோல்ஸ் ) 


அரசின் கட்டுப்பாடு அதிகரிப்பு 

இரயில்வே நிறுவனங்களில் மண்டிக்கிடந்த குறைபாடுகளைக் 
களைந்தெறிவதற்கு ஃபெடரல் அரசு மற்றுமொரு சட்டத்தை இயற் 
றியது . அதன் பெயர் எல்கின்ஸ் சட்டம் ( Elkins Act) . அது 1903 - ல் 
இயற்றப்பட்டது . இச் சட்டப்படி , முறையற்ற கட்டணங்களை வசூ 
லிக்கும் இரயில்வே அதிகாரிகளே அல்லாது , இரயில்வே கம்பெனிகள் 
மற்றும் கப்பல் கம்பெனிகள் மீது வாணிபக் குழு வழக்குத் தொடர 
லாம் . 1906 - ல் இயற்றப்பட்ட ஹேபன் சட்டத்தின் ( Hepburn Act ) 
கீழ் , குழுவின் அதிகாரங்கள் விரிவு செய்யப்பட்டன. பயணிகளுக்குத் 
தேவையான சில முக்கிய வசதிகளை இரயில் வண்டிகளில் செய்து 
கொடுக்குமாறு கம்பெனிகளை இக்குழு வற்புறுத்தலாம் என இச் 
சட்டம் கூறியது . 

1910 ஆம் ஆண்டின் மன் - எல்கின்ஸ் சட்டம் 
( Mann - Elkins Act ) மேலும் 

சில 

அதிகாரங்களை வழங்கியது . 
இரயில்வே வழக்குகளை விசாரிப்பதற்கென்று தனி நீதிமன்றங்களை 
இச்சட்டம் ஏற்படுத்திக் கொடுத்தது . புதிய கட்டணங்களைப்பற்றி 
விசாரிக்கும்போது , 6 மாத காலத்திற்கு அவை அமலில் இருக்கக் 
கூடாதென்று உத்தரவிடும் அதிகாரத்தைக் குழுவிற்கு இச் சட்டம் 
வழங்கியது . 


1913 - ல் மாநிலங்களின் வாணிபச் சட்டம் திருத்தம் பெற்றது . 
இதன்படி எல்லா இரயில்வே கம்பெனிகளின் சொத்துக்களின் மதிப் 
புப்பற்றிய தகவல்களை வாணிபக்குழு அரசுக்குத் தெரிவிக்கவேண்டும் . 
1913 ஆம் ஆண்டின் நியூலாண்ட்ஸ் சட்டம் ( Newlands Act ) , இரயில் 
வே பூசல்களை நிறுவனங்கள் தமக்குள்ளாகவே சமாதான முறை 
யில் தீர்த்துக்கொள்ளலாம் எனக் கூறிற்று . 1916 - ல் இயற்றப்பட்ட 


போக்குவரத்து வளர்ச்சி 


109 


ஆடம்சன் எட்டுமணி நேர வேலைச் சட்டத்தின் ( Adamson Eight 
Hour Act ) மூலம் , அரசு இரயில்வே தொழிலாளரின் வேலை நேரத்தை 
நிர்ணயிக்கும் பணியில் ஈடுபட்டது . 


இவ்வாறு , அரசு , இரயில்வே கம்பெனிகளைக் கட்டுப்படுத்த ஒரு 
புறம் முயன்றுகொண்டிருந்த அதேபோது , இக் கம்பெனிகள் கடுமை 
யான போட்டியின் கேடுகளிலிருந்து தம்மை விடுவித்துக்கொள்ளும் 
குறிக்கோளில் இணைப்பு முறையின் ( Consolidation ) உதவியை 
நாடலாயின . 1880 முதல் இணைப்பு நடவடிக்கை விரைவாகப் 
பரவிற்று . பெரிய இரயில்வே நிறுவனங்களின் சொந்தக்காரர்கள் 
சிறிய நிறுவனங்களின் பங்குகளை வாங்கிக்கொண்டோ அல்லது 
லீசு க்கு எடுத்துக்கொண்டோ அந் நிறுவனங்களைத் தமது துணைக் 
கம்பெனிகளாக்கிக் கொண்டனர் . ஹாரிமன் நிறுவனமானது 
யூனியன் பசிபிக் , தென் பசிபிக் ஆகிய நிறுவனங்களைத் தன்னுடன் 
இணைத்துக்கொண்டது . கிரேட் நார்தர்ன் கம்பெனியை மார்கன் 
ஹில் நிறுவனம் தன்னுடன் இணைத்துக்கொண்டது . ஹாரிமன் - நிறு 
வனமும் , மார்கன் - ஹில் நிறுவனமும் பின்னர் வடக்குப் பத்திரக் 
கம்பெனி ( Northern Securities Company ) என்ற ஒரு ஹோல்டிங் 
கம்பெனியை ஆரம்பித்து கிரேட் நார்தர்ன் , நார்தர்ன் பசிபிக் ஆகிய 
கம்பெனிகளை வாங்கிக்கொண்டன . இதன் விளைவாக வடமேற்கு 
பிராந்தியத்தில் போட்டி. அறவே மறைந்தது . ஆனால் , சிறிது காலத் 
திற்குள் ட்ரஸ்ட் எதிர்ப்பு கோஷங்கள் எழுந்து , ட்ரஸ்ட் எதிர்ப்பு 
இயக்கம் வளர்ந்து பெருகவே , அரசு , ஷெர்மான் சட்டப்படி இவ் 
விணைப்பை எதிர்த்துத் தலைமை நீதிமன்றத்தில் வழக்குத் தொடர்ந் 
தது . 1904 - ல் தலைமை நீதிமன்றம் இவ்விணைப்பைக் கலைக்கவேண்டு 
மென்று உத்தரவிட்டது . 1906 ஆம் ஆண்டில் இணைப்பு நடவடிக்கை 
உச்சநிலை எய்திற்று . நாட்டிலிருந்த 228,000 மைல் நீள இரயில்பாதை 
களில் மூன்றில் இரண்டு பங்கு 8 நிறுவனங்களின் வசம் முடங்கின . 
இந் நிறுவனங்களின் பெயர்கள் வருமாறு : வேண்டர்பில்ட் , ஹில் , 
மார்கன் , பென்சில்வேனியா , கூல்டு ( Gould ) , ஹாரிமன் , மூர் , 
ராக்பெல்லர் ஆகியவை . வேண்டர்பில்ட் நிறுவனத்திடம் மட்டும் 
21353 மைல் நீள இரயில் பாதைகளிருந்தன . இரயில் போக்குவரத்து 
வருவாய்களில் 85 சதவீதம் இக்கம்பெனிகளுக்கே சென்றது . 


1914 ஆம் 

ஆண்டில் இயற்றப்பட்ட கிளேட்டன் டிரஸ்ட் 
எதிர்ப்புச் சட்டப்படி ( Clayton Anti - Trust Act ) , ஒரு நிறுவனம் 
மற்றொரு நிறுவனத்தின் பங்குகளை நேரிடையாகவோ அல்லது மறை 
முகமாகவோ வாங்குதல் கூடாது . ஏனென்றால் , அவ்வாறு வாங்கி 
னால் இரு நிறுவனங்களுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டி மறைந்து 
விடும் எனக் கருதப்பட்டது . கிளேட்டன் டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டம் 


110 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


அமலுக்கு வருமுன்பே பெரும்பாலான இணைப்புக்கள் முடிவுற்று 
விட்டனவாதலால் இவற்றைக் கலைக்க இயலவில்லை . 


பூசலை 


முதல் உலகப் போரின்போதும் அதற்குப் பின்னரும் 

முதல் உலகப்போர் ஆரம்பித்தவுடன் அரசுக் கட்டுப்பாடுகள் 
கடுமையாயின என்றாலும் , இரயில்வே நிறுவனங்களின் திறமையற்ற 
நிர்வாகமும் , வீணான செலவுகளும் தொடர்ந்து நீடிக்கவே செய்தன . 
தொழிலாளர்களும் அவ்வப்போது 

உண்டுபண்ணினர் . 
எனவே , இரயில்வேயில் மிதமான வளர்ச்சியே இருந்தது . செலவுகள் 
மிகுதியாகவும் இலாபங்கள் குறைவாகவும் இருந்தன . பல தடங் 
களில் வண்டிகள் பழுதுபார்க்கப்படாமலும் புதுப்பிக்கப்படாமலும் 
இருந்தன . புதிய இரயில் பாதைகளையமைப்பதில் நிறுவனங்கள் 
ஆர்வம் காட்டவில்லை . இருக்கின்ற தடங்களில் இலாபம் கிடைத் 
தால் போதும் என்ற நிலையில் அவை இருந்தன . இழப்புக்களைத் 
தவிர்க்கும் நோக்கத்தில் கட்டணங்களை உயர்த்தவேண்டும் என்றும் 
கம்பெனிகள் கேட்டுக்கொண்டன . மிகுந்த கால தாமதத்திற்குப் 
பின்னர் கட்டண உயர்வுக்கு அரசு இசைந்தது . 


அமெரிக்கா , முதல் உலகப் போரில் ஈடுபட்டவுடன் , இரயில் வே 
நிர்வாகத்தை ஃபெடரல் அரசு எடுத்துக்கொள்ள விரும்பியது 
1818 ஆம் ஆண்டு , ஜனவரி மாதம் முதல் தேதி முதல் , இரயில்வே 
நிறுவனங்கள் இரயில்பாதை நிர்வாகத்துறை ( Railroad Administra 
tion ) யின் கீழ் இயங்கவாரம்பித்தன . இரயில் போக்குவரத்தோடு 
தொடர்புடைய அத்தனை விஷயங்களையும் இந்தத்துறை கவனித்துக் 
கொண்டது . இரயில் பாதை நிர்வாகத் துறையானது கருவூலச் 
செயலர் மக்அடூ ( McAdoo ) தலைமையின் கீழ் வெற்றிகரமாகவே 
செயல்பட்டது . 1918 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இயற்றப் 
பட்ட ஒரு சட்டம் , 1914 முதல் 1917 வரையிலான மூன்று 
வருடங்களின் சம்பாத்தியங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை 
ஒவ்வொரு இரயில்வே கம்பெனிக்கும் அரசு கொடுக்கும் என்ற உத்தர 
வாதத்தை யளித்தது . இரயில்வே நிர்வாகத்தை அரசு ஏற்று நடத்திய 
முதல் இரு ஆண்டுகளில் அரசுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது . என் 
றாலும் , பின்னர் அது சமாளிக்கப்பட்டது . இரயில்வே நிறுவனங்கள் 
அரசின் நிர்வாகத்திலிருந்தபோது தான் இரயில்வே தளவாட இருப்பு 
அதிகமாயிற்து ; அதோடுகூட முதன் முதலாகத் தொழில் சீரமைப்பும் 
( Rationalisation ) அறிமுகப்படுத்தப்பட்டது . வீணான செலவுகள் 
குறைந்தன . போட்டி மனப்பான்மை மறைந்தது . கணக்குகளை 
முறையாக வைத்திருக்கும் வழக்கம் நடைமுறைக்கு வந்தது . 


111 


போக்குவரத்து வளர்ச்சி 


1920 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் தேதி இயற்றப்பட்ட 
போக்குவரத்துச் சட்டப்படி ( Transportaion Acts ) இரயில்வே நிறுவ 
னங்களை அரசு அவற்றின் சொந்தக்காரர்களுக்குத் திருப்பியளித்தது . 
இச் சட்டம் மாநிலங்களின் வாணிபக் குழுவின் அதிகாரங்களை 
விரிவு செய்தது . குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை ஐந்திலிருந்து 
ஏழுக்கு உயர்ந்தது . இரயில்வே நிறுவனங்கள் அனைத்தையும் அது 
கட்டுப்பாடு செய்யலாம் . இலாபகரமற்றதாயிருக்கும் புதிய பாதை 
களை நிறுத்திவிடலாம் . கட்டணங்களை நிர்ணயிக்கும் பொறுப்பும் 
இக்குழுவையே சார்ந்தது . போட்டி , அளவுக்கு மீறிப்போனால் அதைக் 
கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் . 
ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமான வருமானங்களைப் பெறுகின்ற 
இரயில்வே நிறுவனங்கள் அவ் வருமானத்தின் ஒரு சிறு தொகையை 
வாணிபக்குழுவிற்குக் கொடுத்துவிடவேண்டும் . இத்தொகை , இலாப 
கரமற்ற நிலையிலுள்ள நிறுவனங்களுக்குக் கடனாக அளிக்கப்படும் . 
இன்னலுற்ற நிறுவனங்களுக்கு இது பேருதவியாயிருந்தது . தொழிற் 
பூசல்களைத் தீர்ப்பதற்கான சில வழி முறைகளும் 1920 ஆம் ஆண்டுச் 
சட்டத்தில் இடம் பெற்றிருந்தன . அடுத்து , இரயில்வே ஒருங்கிணைப் 
புத்திட்டம் ஒன்றைத் தீட்டுமாறும் அரசு வாணிபக் குழுவைக் 
கேட்டுக்கொண்டது . 1929 - ல் ஒருங்கிணைப்புத்திட்டம் ஒன்றைக் குழு 
தயாரித்தது . ஆனால் , 

செயல்படுத்தப்பட 

முடியவில்லை . 
காரணம் இதற்குப் பலத்த எதிர்ப்புக்கள் எழுந்தன . கிழக்கத்திய 
இரயில்வே கம்பெனிகள் இத் திட்டத்தைக் கடுமையாக எதிர்த்து 
நின்றன . 


1920 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் காரணமாக இரயில்வே நிறுவ 
னங்கள் 1920 முதல் 1929 வரை செழிப்பு நிலையில் இருந்தன. 
இரயில்வே நிர்வாகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது . பயணி 
களுக்குத் தேவையான வசதிகள் செய்துகொடுக்கப்பட்டன . 1921 
1940 காலப் பகுதியில் தளவாடம் மற்றும் கட்டமைப்புக்காக 
இரயில்வே நிறுவனங்கள் 11 பில்லியன் டாலர்களைச் செலவிட்டன ; 
நிகர முதலீடு 5 பில்லியன் டாலர்களுக்கும் மிகுதியாயிருந்தது . 1925 - ல் 
டீசல் மின்சார இரயில் வண்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மின் 
சாரவண்டிகள் நீராவிவண்டிகளை எதிர்த்து வெற்றிகரமாகப் போட்டி 
யிட்டுப் பயணிகளைக் கவர்ந்தன . மின்சார வண்டிகள் நகர மக்களின் 
தேவையைப் பூர்த்தி செய்தன . மேலும் , அவற்றை ஓட்டுவதும் 

1927 முதல் இரயில் வண்டிகளில் குளிர் சாதன 
வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன . 


சிக்கனமானது . 


112 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


இரண்டாவது உலகப்போரும் அதற்குப் பின்னரும் 

முதல் உலகப் போரின் அனுபவம் காரணமாக , இரண்டாவது 
உலகப் போர் சமயத்தில் இரயில்வே நிறுவனங்கள் திறமையாகச் 
செயல்பட்டன . நிறுவனங்களுக்கிடையே நல்ல ஒத்துழைப்பு காணப் 
பட்டது . போக்குவரத்து வசதிகளைப் பெருக்குவதற்கும் , போருக்குத் 
தேவையான பண்டங்களைத் துரிதமாகக் கொண்டு போவதற்கும் 
இரயில்வே நிறுவனங்கள் நன்கு பாடுபட்டன . 98 சதவிகித போர் 
வீரர்களும் , 91 சதவிகித போர்த் தளவாடங்களும் பெரும்பாலும் 
இரயில்வே மூலம் தான் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குக் 
கொண்டு செல்லப்பட்டன . 


இரண்டாவது உலகப் போருக்குப் பின்னர் , இரயில்வே நிறுவனங் 
கள் அரசு நிர்வாகத்தின் கீழ் வந்தன . இரயில் போக்குவரத்து முழுவ 
தும் அரசின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது . 1940 -ஆம் ஆண்டின் போக்கு 
வரத்துச்சட்டம் , எதிர்காலத்தில் அரசே எல்லாவகைப் போக்குவரத் 
துச் சாதனங்களையும் கட்டுப்படுத்தி , அமெரிக்க மக்களின் தேவை 
களுக்கேற்பவும் , நாட்டின் நிலைமைக்கேற்பவும் அவற்றை வளர்த்து 
வரும் என அறிவித்தது . இரயில்வே நிறுவனங்களை நிர்வகிக்கும் 
பொறுப்பு மாநிலங்களில் வாணிபக் குழுவிற்கு விடப்பட்டது . 
1940 ஆம் ஆண்டுச் சட்டத்தில் மாறுதல்கள் ஏதும் தேவையா என் 
பதை அறியும்பொருட்டு 1954 - ல் குடியரசுத் தலைவர் ஐசநோவர் ஒரு 
கேபினட் கமிட்டியை நியமித்தார் . போட்டி நிலவரங்களை அடிப் 
படையாகக்கொண்டு இரயில்வே கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட 
வேண்டுமென இக்கமிட்டி பரிந்துரைத்தது . 


அண்மைக் காலங்களில் அமெரிக்க இரயில்வே அமைப்பு , பல பிரச் 
சினை களுக்கு உள்ளாகியிருக்கிறது . சாலைப் போக்குவரத்து , விமானப் 
போக்குவரத்து , கால்வாய்ப் போக்குவரத்து ஆகியவை இரயில் 
போக்குவரத்துடன் கடுமையாகப் போட்டியிட்டு வருகின்றன . இருப 
தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டுப் போக்குவரத்தில் 60 சத 
வீதம் இரயில்வே மூலம் நடைபெற்றது . தற்போது இது 50 சதவீதத் 
திற்கும் குறைவாயிருக்கிறது . விமானப் போக்குவரத்து நாள்தோறும் 
அதிகரித்து வருகிறது . இதற்கு முக்கியக் காரணம் விமானத்தில் பயண 
நேரம் மிகவும் குறைவாயிருப்பதேயாம் . நிலக்கரி போன்ற கனமான 
பொருள்களை அனுப்புவதற்குத் தற்போது மக்கள் பெரும்பாலும் 
கால்வாய்களைப் பயன்படுத்தி வருகின்றனர் . இது சிக்கனமானது 
என அவர்கள் கருதுகின்றனர் . இரயில்வே அமைப்பை நோக்கியுள்ள 
மற்றொரு பிரச்சினை , அரசின் அளவுக்கு மீறிய கட்டுப்பாடும் கண் 
காணிப்பும் ஆகும் . இதனால் இரயில்வே அமைப்பில் மெத்தனம் 


போக்குவரத்து வளர்ச்சி 


113 


வளர்ந்து புத்தமைப்புக்களை அறிமுகப்படுத்தும் ஆர்வம் இல்லாமல் 
போய் விட்டது என நம்பப்படுகிறது . நாட்டு மக்களின் நலன்களை 
முன்னிட்டு இலாபகரமற்ற தடங்களில் கூட அரசு இரயில்களை விட்டுக் 
கொண்டிருக்கிறது . இதனால் பல நேரங்களில் இழப்புக்கள் நேர்கின் 
றன . இழப்புக்களைச் சரிக்கட்ட அரசு உதவிக் கொடைகளையளித்து 
வருகிறது என்றாலும் கூடுதலான இழப்புக்களைத் தரும் தடங்களில் 
இரயில்களை நிறுத்திவிடலாம் என்ற யோசனையைப் பலர் தெரிவிக்கி 
றார்கள் . 


கப்பல் போக்குவரத்து 

தொடக்க கால வளர்ச்சி : காலனிகள் இருந்த காலத்திலேயே 
கப்பல் கட்டும் தொழில் பரவலாக இருந்தது . காலனிகளில் தயா 
ரான கப்பல்கள் இங்கிலாந்துக்கு விற்கப்பட்டன. சுதந்திரப் புரட்சி 
தொடங்குவதற்குமுன்னர் நியூ இங்கிலாந்து வாசிகளிடம் சுமார் 
2000 கப்பல்கள் இருந்தன . 18 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெ 
ரிக்கக் கப்பல்கள் சீனா வரையில் சென்று வந்தன . 1789 - ல் கான்டன் 
துறைமுகத்திற்கு 46 வெளிநாட்டுக் கப்பல்கள் சென்றன ; அவற்றில் 
18 கப்பல்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவை . அவ்வாண்டிலே தான் 
தோல் வகைகளைத் தேடி நியூ இங்கிலாந்து மாலுமிகள் வடமேற்குக் 
கடற்கரையை நோக்கிச் சென்றனர் . அவர்கள் 1787-1790 ஆண்டு 
களில் ஓரிகன் , சைனா ஆகிய பகுதிகளை நோக்கித் தமது கடற் பய 
ணத்தை மேற்கொண்டனர் . இதன் விளைவாக , நியூ இங்கிலாந்து - 
வட மேற்கு - சைனா வர்த்தகம் பிறந்து செழித்தது . நியூ இங்கி 
லாந்து வர்த்தகர்கள் , தமது பொறவழிப் பொருள்களை வட 
மேற்கத்தியரிடம் விற்றுவிட்டு , அவற்றிற்குப் பதிலாகத் தோல் 
வகைப் பண்டங்களைப் பெற்று , அவற்றை சீனாவுக்கு எடுத்துச்சென்று 
அங்கே கீழை நாட்டுப் பொருள்களுக்காகப் பரிவர்த்தனை செய்து 
கொண்டனர் . தூரக் கிழக்குப் பகுதியுடன் வணிகத் தொடர்பு 
கொண்டமை மூலமாக அமெரிக்கக் கப்பல் போக்குவரத்தில் ஒரு 
பொற்காலம் தோன்றியது எனலாம் . இலாபம் பெறும் வாய்ப்பினை 
நல்கும் ஒவ்வொரு துறைமுகத்தினுள்ளும் அமெரிக்க வர்த்தகர்கள் 
அடி எடுத்து வைத்து அமெரிக்கக் கொடியைப் பறக்கவிட்டனர் . 
பண்டங்களைக்கொண்டு செல்வதற்கான கப்பல்களை அவர்களே தயா 
ரித்துக்கொண்டனர் ; கப்பல்களைத் தமது ஏஜண்டுகளின் பொறுப்பில் 
அனுப்பி வைத்தனர் . விற்பனை , மற்றும் வாங்கற்பாடுகளை இந்த 
ஏஜண்டுகள் கவனித்துக்கொண்டனர் . 


அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தமை , பொதுக்கடன் வசதி 
ஏற்படுத்தப் பெற்றமை , அயல்நாட்டுக் கப்பல்களின் மீது 


எடை 


அ, 8 


114 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


எடை 


விதிக்கப்பட்டமை , ஐரோப்பியப் போர்களின் விளைவாக அமெரிக்கப் 
பொருள்களுக்குத் தேவை பெருகியமை ஆகியவற்றின் காரணமாக 
அமெரிக்கக் கப்பல் போக்குவரத்து சிறப்பாக அதிகரித்தது . அயல் 
நாடுகளுக்கு ஏற்றிச் செல்லும் பண்டங்களின் 

1789 - ல் 
1,23,893 டன்களாக இருந்தது . 1810 ஆம் ஆண்டில் 98,71,000 டன் 
களாக உயர்ந்தது . 1789 - ல் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் கப்பல் கட்டுந் 
தொழிலுக்கு நல்ல பாதுகாப்பு வழங்கியது . அமெரிக்கக் குடிமக்க 
ளால் தயாரிக்கப்பட்டு , அவர்கள் கண்காணிப்பிலேயே இருந்துவரும் 
கப்பல்களில் கொண்டுவரப்படும் இறக்குமதிகள் மீது , இச் சட்டத்தின் 
படி குறைவான வரிகள் விதிக்கப்பட்டன . 1789 ஆம் ஆண்டிலேயே 
இயற்றப்பட்ட மற்றொரு சட்டத்தின்படி , அமெரிக்கர்களால் தயாரிக் 
கப்பட்டு , அவர்களுக்கே சொந்தமாக உள்ள கப்பல்கள் அமெரிக்கத் 
துறைமுகங்களினுள் நுழையும்போது , டன் ஒன்றுக்கு 6 சென்ட்டுகளை 
வரியாகச் செலுத்தினால் போதுமானது ; அமெரிக்கர்களால் தயாரிக் 
கப்பட்டு அயல் நாட்டுக்காரர்களுக்குச் சொந்தமாயுள்ள கப்பல்கள் 
அமெரிக்கத் துறைமுகங்களினுள் நுழையும்போது டன் ஒன்றுக்கு 
30 சென்ட்டுகளை வரியாகச் செலுத்தவேண்டும் . ஆனால் , அயல் நாட்டி 
னரால் தயாரிக்கப்பட்டு , அவர்களுக்கே சொந்தமாயுள்ள கப்பல்கள் 
அமெரிக்கத் துறைமுகங்களினுள் நுழையும்போது டன் ஒன்றுக்கு 
50 சென்ட்டுகளை வரியாகச் செலுத்தவேண்டும் . தொடக்கத்தில் 
கப்பல் தொழிலின் வளர்ச்சி பெரும்பாலும் தூரக் கிழக்கு வர்த்த 
கத்தைச் சார்ந்திருந்தது . பின்னர் , ஐரோப்பிய நாடுகள் நெப்போ 
லியப் போர்களில் ஈடுபட்டபோது , எங்கெங்கு வியாபார வாய்ப்புக் 
கள் இருந்தனவோ அங்கெல்லாம் அமெரிக்கக் கப்பல் வியாபாரிகள் 
சென்றனர் , எனவே , இங்கிலாந்துக்கு அடுத்தபடியாக அமெரிக்க 
வெளிநாட்டு வர்த்தகத்தின் மதிப்பு உயர்ந்திருந்தது . 


ஆனால் , 1790 - க்குப் பின்னர் சுமார் இருபதாண்டு காலம் அமெ 
ரிக்கக் கப்பல்துறை வளர்ச்சிக்குப் பலவகையான சோதனைகளும் 
இடையூறுகளும் ஏற்பட்டன . முதலில் பிரிட்டிஷ் கப்பல்களின் போட்டி 
யைச் சமாளிக்கவேண்டியிருந்தது . அமெரிக்கக் கப்பல் துறை வளர்ச்சி 
யைத் தடுக்கும்பொருட்டு , பிரிட்டன் , காலனிகளுடன் நடைபெறும் 
வர்த்தகத்தைத் தடை செய்தது . மேலும் , அமெரிக்கக் கப்பல்களில் 
வேலை செய்துவந்த பிரிட்டிஷ் மாலுமிகளைப் பலவந்தமாக அகற்றி 
பிரிட்டிஷ் கப்பல்களில் வேலைக்கமர்த்தவும் முயன்றது . இதையடுத்து 
பிரான்சும் அமெரிக்காவுடன் மோத வாரம்பித்தது . இங்கிலாந் 
துடன் நடைபெறும் போர்களில் அமெரிக்கா தன்னை ஆதரிக்கவில்லை 
என்ற ஆத்திரத்தில் , பிரான்சு 1798 முதல் 1800 வரையில் அமெரிக்கக் 
கப்பல்களைத் தாக்குவதில் ஈடுபட்டது . இத்தகைய எதிர்ப்புக்களின் 
மத்தியிலும் அமெரிக்க வர்த்தகக் கப்பல் தொழில் நன்கு செழித்து 


போக்குவரத்து வளர்ச்சி 


115 


வந்தது . போரில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த ஐரோப்பா , தனக்கு 
வேண்டியிருந்த உணவுப் பண்டங்களுக்கும் , பருத்தி , கம்பளி, தோல் 
ஆகிய 

பொருள்களுக்கும் அமெரிக்காவையே நம்பி யிருந்தது . 
இவற்றை எடுத்துச் செல்வதில் அமெரிக்கக் கப்பல்களுக்குக் கூடுத 
லான இலாபங்கள் கிடைத்தன . கப்பல் கட்டுந் தொழிலும் சிறப் 
பாக வளர்ந்தது . 


டன ; 


இச்செழிப்பு நிலைக்கு இங்கிலாந்தினால் குந்தகம் ஏற்பட்டது . 
1801 முதல் 1807 வரையிலான காலப்பகுதியில் , எல்பி ( Elbe )யிலிருந்து 
பிரஸ்ட் ( Brest ) வரையில் உள்ள வட ஐரோப்பாவைச் சுற்றிலும் 
வாணிபத் தடை நிலவும் என பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது . பிரிட்டிஷ் 
துறைமுகத்திற்கு வந்து நின்று சுங்க வரிகளைச் செலுத்தாமல் 
பிரான்சு நாட்டுத் துறைமுகங்களையோ அல்லது அதன் நேச நாடு 
களின் துறைமுகங்களை யோ நடுநிலை நாடுகளின் கப்பல்கள் நெருங்க 
முடியாது என்று அது கூறியது . பிரிட்டிஷ் தீவுகளைச் சுற்றி வாணிபத் 
தடை விதித்திருப்பதாகவும் , இதனை மீறும் கப்பல்களைக் கைப்பற்ற 
நேரும் எனவும் பிரான்சு பதில் விடுத்தது . இவ்விரு நாடுகளின் வாணி 
பத் தடைகளும் சரிவர நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றாலும் , 
இவற்றால் அமெரிக்கக் கப்பல்களுக்கு மிகுதியான இழப்புக்கள் ஏற்பட் 

அமைதி நாட்டங் கொண்ட ஜெபர்சன் , வாணிபத் தடை 
மூலம் ஐரோப்பாவை வழிக்குக் கொண்டுவர முயன்றார் . 1807 ஆம் 
ஆண்டில் இயற்றப்பட்ட வாணிபத் தடைச் சட்டத்தின்படி , வெளி 
நாட்டுத் துறைமுகங்களுக்கு அமெரிக்கக் கப்பல்கள் செல்வது தடை 
செய்யப்பட்டது . ஆனால், வாணிபத்தில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கக் 
கப்பல்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கே திரும்பி வந்துவிடும் என்று 
வாக்குறுதியளித்து , கப்பல்களில் ஏற்றியுள்ள சரக்குகளின் மதிப்பைப் 
போல் இருமடங்கு மதிப்புள்ள பத்திரங்களைக் கப்பல் சொந்தக் 
காரர்கள் கொடுத்தால் , கடற்கரையோர வர்த்தகத்தை அரசு அனு 
மதிக்கும் என்று இச்சட்டம் கூறியது . பிரிட்டனைப் பணிய வைப்ப 
தற்குப் பதிலாக இச்சட்டம் அமெரிக்கக் கப்பல் தொழிலைத்தான் 
மிகவும் பாதித்தது . இச்சட்டத்தினால் அமெரிக்க நாட்டின் ஏற்றுமதி 
களும் இறக்குமதிகளும் குறைந்தன . கப்பல்கள் செயலற்றுப் 
போயின . வேலையின்மையும் இழப்பும் 

இழப்பும் அதிகரித்தன . 

அதிகரித்தன . வாணிபத் 
தடைச் சட்டம் காரணமாக , 125,00,000 டாலர் மதிப்புள்ள வருமா 
னத்தை அமெரிக்கக் கப்பல்கள் இழந்தன ; சுமார் 55,000 மாலுமி 
களும் , 10,000 தொழிலாளர்களும் , மற்றவர்களும் வேலை வாய்ப்புக் 
களை இழந்தனர் . 


116 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


19 ஆம் நூற்றாண்டில் நிலைமை 

வாணிபத் தடைச் சட்டத்தினால் கப்பல் முதலாளிகளுக்கு மிகுதி 
யான இழப்புக்கள் ஏற்பட்டதினால் , இச்சட்டத்திற்குப் பலத்த எதிர்ப் 
புக்கள் எழுந்தன . கப்பல் முதலாளிகளின் கோரிக்கைகளுக்கிணங்கி 
அமெரிக்க அரசு , 1809 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வாணிபத் 
தடைச் சட்டத்தை ரத்து செய்துவிட்டு வாணிபத் தொடர்பின்மைச் 
சட்டத்தை ( Non intercource Act ) இயற்றியது . இச்சட்டப்படி அமெ 
ரிக்கக் கப்பல்கள் இங்கிலாந்து , பிரான்சு ஆகிய நாடுகளுடனும் ,, 
அவற்றின் ஆதிக்கத்திலுள்ள நாடுகளுடனும் உறவுகொள்ளக்கூடாது 
என அறிவிக்கப்பட்டது . இச்சட்டமும் 1810 ஆம் ஆண்டு ரத்தாகி , 
அதற்குப் பதிலாக மேகன் சட்டம் என்றொரு புதிய சட்டம் அமல் 
செய்யப்பட்டது . இச்சட்டப்படி அமெரிக்கக் கப்பல்களுக்கு எதிராக 
நிறைவேற்றியுள்ள பிரகடனங்களை இங்கிலாந்தோ அல்லது 
பிரான்சோ திரும்பப் பெற்றுக்கொண்டால் , அரசு தனது நிலையை 
மறு பரிசீலனை செய்யும் எனக் கூறப்பட்டது . உடனே பிரான்சு தனது 
உத்தரவுகளை ரத்து செய்தது . ஆனால் இங்கிலாந்து மட்டும் பிடிவா 
தமாயிருந்தது . பிரான்சும் பெயரளவில் தான் உத்தரவுகளை ரத்து 
செய்திருந்தது . இருந்தபோதிலும் அமெரிக்கக் கப்பல் தொழில் 
இதனால் பெருமளவில் பாதிக்கப்படவில்லை . வர்த்தகம் ஓரளவிற்குத் 
திருப்திகரமாயிருந்தது . 


1812 - ல் இங்கிலாந்துடன் ஏற்பட்ட போரினால் அமெரிக்கக் கப்பல் 
துறை மிகவும் பாதிக்கப்பட்டது . போர் முடிவுறும் சமயத்தில் 1000 
கப்பல்களைக்கொண்ட இங்கிலாந்துக் கப்பற்படை , அமெரிக்கக் கடற் 
கரை முழுவதையும் சுற்றி முற்றுகையிட்டு , 1400 வணிகக் கப்பல்களை 
யும் மீன் பிடிக்கும் கப்பல்களையும் கைப்பற்றியது . அமெரிக்கக் 
கப்பல்கள் இங்கிலாந்திற்குச் சொந்தமான 254 போர்க் கப்பல்களை 
யும் வணிகக் கப்பல்களையும் கைப்பற்றின . 1814 ஆம் ஆண்டு டிசம்பர் 
மாதம் சமாதானம் ஏற்பட்டது . அதற்குப் பின்னர் வாணிபத் 
தடைகளகன்றன . கப்பல் சரக்குகளின் எடை 8,24,300 டன்களுக்கு 
உயர்ந்தது . ஏற்றுமதிகளின் மதிப்பு 93,281,100 டாலர்களாக உயர்ந் 
தது . போருக்குப் பின்னர் பரஸ்பர பரிமாற்றக் கொள்கையின் அடிப் 
படையில் கப்பல்துறையை வளர்க்க அரசு விரும்பிற்று . மற்ற நாடுகள் 
பேதங் காட்டும் வரிகளை விதிக்காமலிருந்தால் , அமெரிக்காவும் 
இறக்குமதிகளின் மீது பேதங் காட்டும் வரிகளை விதிக்காது என 
1815 ஆம் ஆண்டின் ஒரு சட்டம் கூறியது . 1817 - ல் நிறைவேறிய மற் 
றொரு சட்டம் , அமெரிக்கக் கப்பலைத் தவிர வேறு எந்தக் கப்பலின் 
மூலமும் வெளி நாட்டுத் துறைமுகத்திலிருந்து இறக்குமதியாகும் 
பண்டங்களைத் தடை செய்தது . அதேபோல் , எந்த நாட்டிலிருந்து 


போக்குவரத்து வளர்ச்சி 


117 


பண்டங்கள் வருகின்றனவோ அந்த நாட்டுக் கப்பல்களைத் தவிர , 
வேறு எந்தக் கப்பலின் மூலமும் இறக்குமதியாகும் பண்டங்களை இச் 
சட்டம் தடை செய்தது . அமெரிக்கக் கப்பல்கள்மீது மற்ற நாடுகள் 
விதித்த தடைகள் நீக்கப்பெற்றால் , மற்ற நாட்டுக் கப்பல்கள் 
மீதான தடைகளை நீக்குவது என அரசு முடிவெடுத்தது . இதைத் 
தொடர்ந்து , இங்கிலாந்து , பிரான்சு , பிரஷ்யா ஆகியவற்றுடன் 
பரஸ்பர பரிமாற்ற உடன்படிக்கைகள் ஏற்பட்டன . பின்னர் பல 
ஐரோப்பிய நாடுகளுடனும் , தென் அமெரிக்காவுடனும் உடன்படிக் 
கைகள் ஏற்பட்டன . இவற்றின் விளைவாக , 1820 முதல் 1830 வரையில் 
நாட்டில் செழிப்பு நீடித்தது . கப்பல் வாணிபத் தொழிலும் சிறந்து 
விளங்கியது . 1815 - லிருந்து 1840- க்குள் 540,000 டன் எடையுள்ள 
கப்பல்களை அமெரிக்கர்கள் வெளி நாட்டவருக்கு விற்றனர் . 


1840 முதல் 1860 வரையிலான காலப் பகுதியில் அமெரிக்கக் 
கப்பல் தொழில் ஒரு பூரிப்பு நிலையை எய்தியது எனலாம் . இக்காலப் 
பகுதியில் அமெரிக்காவின் வாணிபமே அல்லாது , உலக வாணிபமும் 
துரிதமாகப் பெருகிற்று . கலிஃபோர்னியாவில் தங்கம் கண்டுபிடிக் 
கப்பட்டதைத் தொடர்ந்து பசிபிக் பகுதியில் போக்குவரத்து மேன் 
மேலும் அதிகரித்துச் சென்றது . கப்பல் போக்குவரத்துக்குத் தேவை 
உயர்வதைக் கண்ட அமெரிக்கக் கப்பல் துறையினர் அத் தொழிலைப் 
பன்மடங்கு பெருக்கினர் . 1820 முதல் 1830 வரையில் கட்டப்பட்ட 
கப்பல்களின் பருமனைப்போல் , மூன்று மடங்கு அதிகமான பருமனை 
யுடைய வாணிபக் கப்பல்களை 1850-1860ஆம் ஆண்டுகளில் கட்டினர் . 
மரக் கப்பல்களுக்குப் பதிலாக இரும்புக் கப்பல்களையும் எஃகுக் கப்பல் 
களையும் கட்டினர் . கப்பல்களில் பாய்மரத்தை நீக்கிவிட்டு நீராவி 
சக்தியைப் பயன்படுத்தினர் . மிகவும் விரைவாகச் செல்லக்கூடிய 
கப்பல்களையும் கட்டினர் ; கிளிப்பர்கள் ( Clippers ) என அழைக்கப் 
பட்ட இவை நாள் ஒன்றுக்கு 300 மைல்கள் செல்லக் கூடியவை . 
வெளி நாட்டு வர்த்தகத்தில் கப்பல் சரக்கேற்றிய எடையளவு 1862 - ல் 
24,96,894 டன்களாகும் . கப்பல் துறை வளர்ச்சிக்கு , கிரிமியப் போரும் 
உதவிற்று . 


உள்நாட்டுப் போர்க்காலத்தில் கப்பல் தொழில் மிகவும் பாதிக் 
கப்பட்டு மந்த நிலைக்கு உள்ளானது . அமெரிக்கக் கப்பல்கள் மூலம் 
நடந்த ஏற்றுமதிகளும் இறக்குமதிகளும் படிப்படியாகக் குறைந்தன . 
வெளிநாட்டு வர்த்தகத்தில் அமெரிக்கக் கப்பல்கள் சரக்கேற்றிய 
எடையளவு , 518,350 டன்களாகக் குறைந்தது . உள் நாட்டுப் போர்க் 
காலத்தில் கப்பல் தொழில் சுணங்கியதற்கு , போரினால் அமெரிக்கப் 
பருத்தி பாதிக்கப்பட்டமையும் , அதன் ஏற்றுமதி குறைந்தமையும் , 
இன்சூரன்ஸ் வீதங்கள் உயர்ந்தமையும் , கூட்டாட்சியினர் கப்பல் 


118 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


களைக் கைப்பற்றியமையால் இழப்புக்கள் ஏற்பட்டமையும் முக்கியக் 
காரணங்களாகும் . 1861 - ல் அமெரிக்கக் கப்பல்கள் அயல் நாட்டு 
வர்த்தகத்தில் இடம்பெற்ற பண்டங்களில் 65 சதவீதத்தைச் சரக் 
கேற்றிச் சென்றன . இது 1904 - ல் 10 சதவீதமாகக் குறைந்தது . 
தவிரவும் 1904 , 1905 ஆம் ஆண்டுகளில் ஆண்டொன்றிற்கு 30,000,000 
பவுண்டுகளை அமெரிக்கா வெளிநாட்டுக் கப்பல்களுக்குச் சரக்கேற்றுக் 
கட்டணமாகவும் கொடுக்க வேண்டியிருந்தது . 


இருபதாம் நூற்றாண்டில் வளர்ச்சி 

அமெரிக்கக் கப்பல் தொழில் தொடர்ந்து சுணங்கிக்கொண் 
டிருந்த நிலையில் 1904-5 - ல் நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன் , கப்பல்களைக் 
கட்டுவதற்குத் தேவைப்படும் பொருள்களின் விலையேறியமையும் , 
கடற் கடவுச் சட்டங்கள் ( Navigation Acts ) இல்லாமையும் காரண 
மாகவே கப்பல்கட்டுந் தொழில் பாதிக்கப்பட்டுக் கிடப்பதாகக் 
கண்டது . எனவே , அரசு மிகுதியான நிதி உதவிகளைக் கப்பல்கட்டுந் 
தொழிலுக்கு வழங்கவேண்டுமென்று கேட்டுக்கொண்டது . அரசு 
உடனே இதற்கு ஒப்புக்கொண்டது . அதோடு , அமெரிக்காவிற்கும் 
ஃபிலிப்பைன்சுக்கும் இடையிலான கடற்கரை வாணிபத்தையும் , 
அமெரிக்காவிற்கும் கியூபாவிற்கும் இடையிலான கடற்கரை வாணி 
பத்தையும் அமெரிக்கக் கப்பல்களுக்கென பிரத்தியேகமாக ஒதுக்கி 
வைத்தது . இந்நடவடிக்கைகளாலும் அமெரிக்கக் கப்பல் தொழில் 
மீட்சியடையவில்லை . அமெரிக்க ஏற்றுமதி , இறக்குமதிகளில் அமெ 
ரிக்கக் கப்பல்கள் சரக்கேற்றிய அளவு 1912 - ல் 10 சதவீதமாகக் 
குறைந்தது . 


1913 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் அமெரிக்கக் கப்பல் தொழில் 
மீட்சியுற்று மீண்டும் வளர ஆரம்பித்தது . முதல் உலகப் போர் 
அருமையான வாய்ப்புக்களை உருவாக்கிக் கொடுத்தது . அப்போரின் 
போது ஜெர்மன் வர்த்தகக் கப்பல்களின் போட்டி மறைந்தது . 
பிரிட்டிஷ் , மற்றும் ஃபிரெஞ்சுக் கப்பல்களில் பெரும்பாலனவை 
போரில் ஈடுபடவேண்டியிருந்தது . அவற்றில் பல ஜெர்மன் நீர்முழ் 
கிக் கப்பல்களால் தாக்கப்பட்டு அழிந்துபோயின . எனவே அமெரிக்க 
அயல் நாட்டு வாணிபத்திற்கு அமெரிக்கக் கப்பல்களின் பணி மிகவும் 
தேவைப்பட்டது . இதைப் பற்றுக்கோலாகக் கொண்டு கப்பல் 
முதலாளிகள் கப்பல்களை மிகுதியான அளவில் கட்டத்தலைப்பட்டனர் . 
1916 ஆம் ஆண்டு செம்படம்பர் மாதம் இயற்றப்பட்ட கப்பல் 
தொழில் சட்டம் ஒன்று கப்பல் கட்டுமான வேலைகளுக்கு ஊக்கம் 
அளித்தது . ஒரு மாபெரும் கப்பல் கட்டுந் திட்டத்திற்கு இச்சட்டம் 
வழி கோலிற்று . வெளி நாட்டில் கட்டப்பெற்ற கப்பல்களைக்கூட 


போக்குவரத்து வளர்ச்சி 


119 


அமெரிக்காவில் பதிவு செய்து கொள்ளலாம் என காங்கிரஸ் மன்றம் 
அனுமதி யளித்தது . 1916 ஆம் ஆண்டில் கப்பல் போக்குவரத்து 
வாரியம் ( Shipping Board ) ஒன்று ஏற்படுத்தப் பெற்றது . 1917 ஆம் 
ஆண்டு ஏப்ரல் மாதம் அவசரக் கப்பல் கார்ப்பரேஷன் ( Emergency 
Fleet Corporation ) ஏற்படுத்தப்பெற்றது . தனியார் கப்பல்களைக் 
கண்காணித்து வருவதற்கும் , எதிரிக் கப்பல்களைக் கைப்பற்றுவதற் 
கும் , நடு நிலை நாடுகளிடமிருந்து கப்பல்களை விலைக்கு வாங்குவதற்கும் , 
புதிய கப்பல்களை விரைவாகக் கட்டுவதற்கும் இவ்விரு அமைப்புக்கள் 
உதவிபுரிந்தன . இதன் விளைவாக அமெரிக்கக் கப்பல்களின் எண் 
ணிக்கை வளர்ந்தது . 1920 - ல் அமெரிக்காவிடம் சுமார் 5000 கப்பல்கள் 
இருந்தன ; இவை சரக்கேற்றிய எடை அளவு 14 மில்லியன் டன்க 
ளாகும் . 


1920 - ல் இயற்றப்பட்ட ஜோன்ஸ் வணிகக் கப்பல் சட்டத்தின்படி 
( Jones Merchant Marine Acts) , அரசுக் கப்பல் தடங்களில் 

சில 
தனியார் கப்பல்களுக்குக் கொடுக்கப்பட்டன . இதனால் கப்பல் கட்டுந் 
தொழில் செழிப்புற்றது . 1925 - ல் 30 சதவீத அயல் நாட்டு வாணிபம் 
அமெரிக்கப் கப்பல்கள் மூலம் நடைபெற்றது . 1928 ஆம் ஆண்டின் 
ஒயிட் - ஜோன்ஸ் சட்டம் ( White - Jones Act ) , கப்பல் கட்டுவோருக்குக் 
குறைந்த வட்டி விகிதங்களில் கடன்களை வழங்க ஏற்பாடு செய்தது 
என்றாலும் , அச் சட்டத்தால் குறிப்பிடத் தகுந்த நன்மைகள் விளைய 
வில்லை . எனவே , மீண்டும் 1936 - ல் வணிகக் கப்பல் சட்டம் ( Merchant 
Marine Act ) என்றொரு சட்டம் இயற்றப்பட்டது . கப்பல்களைக் 
கட்டுவதற்கும் , நிர்வாகம் செய்வதற்கும் உரிய பண உதவிகளைத் 
தருவதற்கான ஒரு விரிவான திட்டத்தை இச் சட்டம் வகுத்துக் 
கொடுத்த தோடல்லாது , அத் திட்டத்தைச் செயல்படுத்துவதற் 
கென அமெரிக்கப் கப்பல் போக்குவரத்துக் குழு ( U. S. Maritime 
Commission) என்றொரு அமைப்பையும் ஏற்படுத்தியது . கப்பல் 
வாரியத்திற்குப் பதிலாக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இது . 


இரண்டாவது உலகப் போரின் போதும் கப்பல் கட்டுந்தொழில் 
செழிப்பு நிலைக்கு உயர்ந்தது . கப்பல் போக்குவரத்தைக் கவனித்துக் 
கொள்வதற்காகப் போர்க்காலக் கப்பல் போக்குவரத்து நிர்வாகத் 
துறை 1942 - ல் ஏற்படுத்தப்பட்டது . போர் முடிந்ததும் இத்துறை 
யின் பணிகள் , கப்பல் போக்கு வரத்துக் குழுவிடம் ஒப்படைக்கப் 
பட்டன . இரண்டாவது உலகப் போர் முடிவடைந்த நிலையில் 
அமெரிக்கா கப்பல் போக்குவரத்தில் உலகத்திலேயே தலைசிறந்து 
விளங்கியது . எந்த நாட்டையும் விட அமெரிக்காவில் தான் மிகக் 
கூடுதலான அளவில் கப்பல்கள் இருந்தன. 1950 - ல் கப்பல் போக்கு 
வரத்துக் குழு நீக்கப்பட்டு அதன் பணிகள் அரசின்வணிக இலாக்காவி 


120 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


லிருக்கும் ஃபெடரல் கப்பல் போக்குவரத்து மன்றத்திடம் ( Federal 
Maritime Board ) ஒப்படைக்கப்பட்டன . இம்மன்றம் கப்பல் தொழில் 
வளர்ச்சியில் பேரார்வம் காட்டிவருகிறது . கப்பல் கட்டுவோருக்கு 
இவ்வமைப்பு பல மில்லியன் டாலர்களை உதவிப் பணமாக வழங்கி 
வருகிறது . நாட்டுப் பாதுகாப்புக்கும் வர்த்தக வளர்ச்சிக்கும் 
கப்பல் தொழிலை வளர்ப்பது அத்தியாவசியம் என்பது அரசின் கொள் 
கையாயிருக்கிறது . 


9. அமெரிக்கப் பாங்குத் திட்டம் 

( The U. S. Banking System ) 


ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் , வாணிபப் பாங்குகள் என்ற இரு 
வகை பாங்குகள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ளன . ஃபெடரல் 
ரிசர்வ் பாங்குகளின் எண்ணிக்கை 12. அமெரிக்க அரசுக் கருவூலமும் 
வாணிபப் பாங்குகளும் இவற்றுடன் வணிகம் செய்கின்றன . வாணி 
பப் பாங்குகளின் எண்ணிக்கை சுமார் 14,000 . பொதுமக்கள் இவற் 
றுடன் வணிகம் செய்கின்றனர் . சில மாநிலங்களில் ஒரு பாங்குக்குக் 
கிளைகளை வைத்துக்கொள்ளும் அனுமதி உண்டு . 2100 பாங்குகள் 
8800 கிளைகளைக் கொண்டிருக்கின்றன . கலிஃபோர்னியாவிலுள்ள 
பாங்க் ஆஃப் அமெரிக்காவிற்கு 600 கிளைகள் இருக்கின்றன . மிக 
அதிகமான கிளைகளைக்கொண்ட பாங்கு இதுவே . அமெரிக்க நாட்டு 
வரலாற்றில் ஒரு நகரத்திற்கு ஒரு பாங்கு என்ற நிலை இருந்ததும் 
உண்டு . ஆனால் , அப்போது பெரும்பாலான பாங்குகள் அளவில் மிக 
வும் சிறியவை . அரை நூற்றாண்டிற்கு முன்னர் இப்போதிருக்கும் 
பாங்குகளின் எண்ணிக்கையைப்போல் இரு மடங்கு பாங்குகள் 
இருந்தன . இத்தனைக்கும் அப்போதைய மக்கள் தொகை , இப்போ 
தைய மக்கள் தொகையில் ஐந்தில் மூன்று பங்குக்கும் குறைவாகவே 
இருந்தது . 1921 முதல் 1933 - க்குள் இப்பாங்குகளில் பாதியளவு திவா 
லாகிப் போயின . 1921 - க்குப் பின்னர் தான் அமெரிக்கப் பாங்கு 
களுக்குச் சோதனை ஏற்பட்டது என்று கருதக்கூடாது . தொடக்கத்தி 
லிருந்தே அவற்றிற்குச் சோதனைகள் முளைத்தவண்ணமிருந்தன . 


அமெரிக்கப் பாங்குகளின் ஓர் முக்கிய அம்சம் அவற்றின் எண் 
ணிக்கை மிகுதியாயிருத்தல் . இதற்கு முக்கியக் காரணம் பாங்குத் 
தொழில் கூடுதலான இலாபத்தைக் கொடுத்தமை . 20,000 டாலர் 
களை மூலதனமாகக்கொண்டு பாங்கர்கள் தொழிலை ஆரம்பித்தால் , 
அத் தொகையைப்போல் பத்து மடங்குத் தொகையைக் கடனாக 
வழங்கலாம் . வட்டி வீதம் 8 சத வீதமாயிருப்பின் ஆண்டொன்றிற்கு 


122 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


அவர்கள் சம்பாதிக்கும் தொகை 16,000 டாலர்கள் ஆக இருக்கும் , 
அதாவது மூலதனத்தில் 80 சத வீதத்திற்தச் சமமான தொகையினை 
இலாபமாக ஈட்டுகின்றனர் . எனவே பழைய காலங்களில் பலர் 
பாங்குகளை ஏற்படுத்த முன் வந்தனர் . யாரும் பாங்கைத் தொடங் 
கிக்கொள்ளலாம் என்ற நிலையும் அப்போது நிலவியது . வர்த்தகர்க 
ளுக்கும் விவசாயிகளுக்கும் பணத் தட்டுப்பாடு இருந்தது . ஆகையால் 
கடன் வழங்குவதற்கு ஏராளமான பாங்குகள் இருக்கவேண்டும் என்று 
விரும்பினர் . அமெரிக்கக் காங்கிரஸ் சபையோ அல்லது மாநிலச் 
சட்ட மன்றங்களோ இதற்குக் குறுக்கே நிற்க விரும்பவில்லை . எனவே 
சுதந்தரமிகுந்த பாங்குத் திட்டம் - யாரும் எங்கும் பாங்கை ஆரம் 
பிக்கலாம் என்ற நிலை முன்பெல்லாம் காணப்பட்டது . இதன் விை 
வாக ஏராளமான பாங்குகள் நாடெங்கும் ஆரம்பிக்கப்பட்டன . சில 
பாங்குகள் தமது வட்டாரங்களுடன் நெருக்கமான உறவைக்கொண் 
டிருந்தன . ஆகையால் , ஒரு வட்டாரத்தைச் சார்ந்த பாங்கு , அவ் 
வட்டாரத்தின் பண்ணைகளில் 

சாகுபடி 

மோசமாயிருந்தாலோ 
அல்லது அவ் வட்டாரத்தின் தொழிற்சாலை மந்தத்திற்குள்ளானாலோ 
உடனே திவாலாகிவிடும் நிலையிலிருந்தது . ஆபத்துக்களை மிதமாக்கிக் 
கொள்ளும் ஆற்றல் இவற்றிடம் இருக்கவில்லை . 

1861 - ல் போர் மூண்டபோது , அமெரிக்க நாட்டுத் தென்பகுதி 
தனக்கென செலாவணியை வெளியிட்டது . 

தனக்கென 
சில பாங்குகளை அமைத்துக்கொண்டது . செலவாணியை மேன் 
மேலும் வெளியிட்டது . இதனால் பணவீக்கம் ஏற்பட்டு நாட்டுப் 
பணமதிப்பு குறைந்தது வட பத்தியும் தனக்கென தாள் பணத்தை 
வெளியிட்டது . இதனாலும் பண வீக்கம் உண்டாயிற்று . விளைவு ? 
1865 - ல் அமெரிக்க டாலர் தனது பாதி மதிப்பை இழந்துபோயிற்று . 
இதற்கிடையில் 

1863 - ல் காங்கிரஸ் மன்றம் தேசீய பாங்குத் 
திட்டத்தை ( National Banking Svstem ) ஏற்படுத்தியது என்றாலும் 
தடையற்ற பாங்குத் திட்டத்தை ஆதரிக்கவே செய்தது . 
ஃபெடரல் அரசின் அனுமதி பெறும் பாங்குகள் ஒரு குறைந்த பட்ச 
மூல தனத்தைப் பெற்றிருத்தல் வேண்டும் என்று புதிய சட்டம் 
கூறியது . இச்சட்டப்படி பாங்குகள் தமது பொறுப்புக்களுக்கென 
குறைந்தபட்ச இருப்புக்களை - காப்பு நிதிகளை - வைத்திருக்க வேண் 
டியது அவசியம் . மேலும் கடன்களை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு 
மேல் கொடுக்கக்கூடாது . பாங்குகளைத் தணிக்கை செய்யும் அதிகாரம் 
செலாவணிக் கம்ட்ரோலரிடம் ( Comptroller of Currency ) வழங்கப் 
பட்டது . ஃபெடரல் அரசின் அனுமதி பெற்ற பாங்குகள் , ஃபெடரல் 
அரசின் பத்திரங்களை வைத்துச் செலவாணியை வெளியிடலாம் என்ற 
சலுகையைப் பெற்றன . பத்திரங்கள் மீதான வட்டியையும் இவை 
பெற்றுக்கொண்டன . அதோடு தான் வழங்கிய ( தாள் நாணயக்) கடன் 


அமெரிக்கப் பாங்குத் திட்டம் 


123 


களுக்கும் வட்டியை வாங்கிக்கொண்டன . காங்கிரஸ் மன்றம் , பத்திர 
விற்பனையை அதிகப்படுத்தி , போருக்கு வேண்டிய நிதிகளைத் திரட்டு 
வதிலும் , செலாவணி மற்றும் பாங்குத் திட்டத்தைச் சீர்திருத்து 
வதிலும் குறியாயிருந்தது . எனவே , தேசீய பாங்குகள் வளர்வதை 
இது வரவேற்றது . மாநில பாங்குகளை உற்சாக மிழக்கச் செய்யும் 
வகையில் இம் மன்றம் அவை மீது ஒருவகை வரியை விதித்தது இங்கே 
குறிப்பிடத் தகுந்தது . 


என 


1965 - ல் போர் முடிவடைந்தபோது , வடபகுதிச் செலாவணி 
மட்டுமே நாடு முழுவதிலும் புழங்கவேண்டி யிருந்தது . வடபகுதிச் 
செலாவணி கிரீன் பேக்ஸ் ( Green backs ) எனப்பட்ட காகிதப் பணம் 
ஆகும் . இத் தாள்களின் புறத்தில் பச்சை மசியைப் பயன்படுத்தி 
எழுத்துக்களை அச்சிட்டதால் மக்கள் இவற்றை கிரீன் பேக்ஸ் 
அழைத்தனர் . நோட்டுப் பொருளாதாரம் விரிவடைந்து கொண்டு 
வந்த நிலையில் இந்தக் காகிதப் பணத்தின் அளிப்பு போதவில்லை . 
தவிரவும் அதன் அளிப்பும் குறைந்தது . பொருளாதாரம் விரிவடை 
யும்போது பணத்தின் அளிப்பு குறைந்தால் எத்தகைய இடர்கள் 
தோன்றும் என்பதை 1870 முதல் 1890 வரை ஏற்பட்ட வாணிப 
மந்தங்கள் அனுபவ பூர்வமாக எடுத்துக்காட்டின. எனவே , பணத் 
திட்டத்தின் மீது மக்கள் அவ நம்பிக்கை கொண்டனர் . திட்டத்தில் 
நெகிழ்ச்சித் தன்மை இருக்கவில்லை . தேவைகளுக்கேற்ப நெகிழ்ந்து 
கொடுக்கவில்லை . பலர் செக்குகளை மிகுதியாகப் பயன்படுத்திக் 
கொண்டனர் . அரசனுமதி பெற்ற பாங்குகள் கூட பாங்கு நோட்டுக் 
களை வெளியிடாமல் செக்குகள் மூலம் தமது தொழில் தேவையைப் 
பூர்த்தி செய்து கொண்டன . அப்போதிருந்த தேசீய , மாநில பாங்கு 
களிடம் ஒரு பழக்கம் இருந்தது . அவை , தமது காப்பு நிதிகளை 
நியூயார்க்கிலுள்ள மாநகர் பாங்குகளிடத்தில் தேவை வைப்பாக 
வைத்து வந்தன . எனவே , இம்மாநகர் பாங்குகள் முறிய நேர்ந்தால் 
இவற்றோடு தொடர்புகொண்ட மற்ற பாங்குகளும் முறிவது தவிர்க்க 
முடியாத ஒன்றாகும் . இப்படித்தான் 1907 - ல் ஒரு பாங்கு திவாலான 
போது , அடுத்தடுத்துப் பல பாங்குகள் திவாலாயின . இதற்குப் 
பின்னரும் காங்கிரஸ் மன்றம் வாளாவி நக்கவில்லை . 1913 - ல் 
ஃபெடரல் ரிசர்வ் திட்டத்தை ஏற்படுத்தியது . 


ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் : கட்டமைப்பும் முக்கியப் பணிகளும் 

அமைப்பு : ஒரு மத்திய பாங்கு இருப்பதா அல்லது சில பிராந்திய 
பாங்குகள் இருப்பதா என்பது தொடக்கத்தில் சர்ச்சைக்குரிய 
விஷயமாயிருந்தது . ஒரு மத்திய பாங்கு மட்டும் இருந்தால் திட்டம் 
உறுதி மிக்கதாயிருக்கும் ; பணம் மொத்தமாகச் சேகரிக்கப்பட்டுத் 


124 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தேவைக்கேற்ப நாட்டின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் ; 
முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பது எளிது . சில பிராந்திய பாங்கு 
களைக் கொண்டிருப்பதிலும் சில நன்மைகள் இருந்தன. அவை சர்வா 
தீனமாயிரா ; அரசியல் வாதிகளால் பணத் திட்டத்தில் குழப் 
பங்கள் இரா - வால் ஸ்ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீட்டைக் கெடுத்து 
விடாது . தமது வட்டாரத்தின் தனிப்பட்ட தேவைகளுக்கேற்ப 
பிராந்திய பாங்குகளால் தான் வளைந்து கொடுக்க முடியும் . 
இவற்றை ஆராய்ந்து பார்த்த பின்னர் சில பிராந்திய 
பாங்குகளை ஏற்படுத்துவது என்று அரசு முடிவெடுத்தது . 12 பிராந் 
திய பாங்குகள் ஏற்படுத்தப்பட்டன . இவற்றின் தலைமையகம் 
வாஷிங்டன் . இந்தப் பன்னிரண்டு பாங்குகளும் தமது பிராந்தி 
யங்களைப் பொறுத்தவரையில் வாணிபப் பாங்குகளுக்கு மத்திய பாங் 
காகச் செயல்படும் . இவ்வாணிபப் பாங்குகளும் தேசீயத் திட்டத்தில் 
சேர்ந்துகொண்டன . தேசீயப் பாங்குகள் ( National Banks ) அனைத் 
தும் திட்டத்தில் சேர்ந்துவிட வேண்டுமென காங்கிரஸ் மன்றம் 
அறிவித்தது . மாநில அரசு அனுமதிபெற்ற பாங்குகள் நிபந்தனைகளை 
ஒப்புக்கொண்டு திட்டத்தில் சேர்வதாயிருப்பின் , சேர்ந்துகொள்ள 
லாம் . நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாதவை திட்டத்தில் சேரா 
திருக்கலாம் . மொத்த எண்ணிக்கையில் சுமார் 

50 சதவீதப் 
பாங்குகள் தற்போது ஃபெடரல் ரிசர்வ் திட்டத்தில் சேர்ந்துள்ளன. 
நாட்டின் தேவை வைப்புக்களில் 85 சதவீதம் இவற்றிடம் வைக்கப் 
பட்டுள்ளன . உறுப்பினரல்லாத பாங்குகள் சிறியவை . அவற்றின் 
முக்கியத்துவமும் மிதமே . 


12 ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் ஒவ்வொன்றும் அதன் பிராந்திய 
உறுப்பு பாங்குகளுக்குச் சொந்தமானது . இதன் மூலதனத்தைத் 
திரட்டுவதற்கு அவை தான் பிரதானமாயிருந்தன . ஏனைய வர்த்தகக் 
கம்பெனிகளைப்போன்று ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளுக்கும் இயக்குநர் 
குழு ( Board of Directors ) ஒன்றுண்டு. இதன் உறுப்பினர் பலர் 
பாங்குகள் , தொழில், வணிகம் , வேளாண்மை ஆகிய துறைகளிலிருந்து 
தேர்ந்தெடுக்கப்படுவர் . இக் குழுவுக்குமேல் ஆளுநர் குழு ( Board of 
Governors ) என்று ஒன்றிருக்கிறது . இதன் ஏழு உறுப்பினர்கள் 
குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவர் . ஃபெடரல் ரிசர்வ் திட்டத் 
தின் முக்கிய முடிவுகளை எடுப்பது இக் குழுவே . எனவே , இத் திட்டத் 
தைப் பொறுத்தவரையில் இதுவே மிக முக்கிய அமைப்பு . அமெரிக்க 
நாட்டு ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் , ஏனைய நாடுகளில் இருக்கின்ற 
மத்திய பாங்குத் திட்டத்தைப்போலவே செயல்படுகிறது என்றாலும் , 
தனிப்பட்ட பிராந்திய விஷயங்களைப் பொறுத்தவரையில் இந்த 
12 பாங்குகளும் , அவற்றின் 24 கிளைகளும் சற்றுச் சுதந்திரமாக 


125 


அமெரிக்கப் பாங்குத் திட்டம் 


பிராந்திய நிலவரங்களுக்கேற்றவாறு - செயல்களை யமைத்துக்கொள் 
ளும் உரிமை பெற்றிருக்கின்றன . 


ஃபெடரல் ரிசர்வ் திட்டப் பணிகள் 

ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் உறுப்பு பாங்குகளின் காப்பு நிதிகளை 
( Reserves ) தம்மிடம் வைத்துக்கொள்கிறது . திட்டத்தின் முக்கிய 
மான பணிகளில் இதுவும் ஒன்று . உறுப்பு பாங்குகளின் காப்பு நிதிகள் 
பாங்குகளின் பாதுகாப்பறைகளில் செலாவணியாக வைத்திருக்கப் 
படவில்லை ; அல்லது தாளாளர் பாங்கிடம் ( Correspondent Bank ) 
வைப்புக்களாக இருக்கவுமில்லை . மாறாக ஃபெடரல் ரிசர்வ் திட்டத் 
திடம் வைப்புக்களாக இருக்கின்றன . உறுப்பு பாங்கு ஒவ்வொன்றும் 
அதன் பொறுப்புத் ( Liability ) தொகையின் ஒவ்வொரு டாலருக்கும் 
வைப்புக்கள் மீதான ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத் தொகையை ஃபெட 
ரல் ரிசர்வ் பாங்கிடம் காப்பு நிதியாக வைத்திருத்தல் வேண்டும் . 
நாணயங்கள் , காகிதப்பணம் அல்லது செக் ஆகியவற்றை ஒரு பாங்கு 
ஃபெடரல் ரிசர்வ் பாங்குக்கு அனுப்பி , வைப்பு ஏற்படுத்துகிறது . செக் 
குக்கு வேண்டிய பணத்தை மற்ற பாங்குகள் அனுப்பி வைக்கின்றன ; 
அல்லது அப்பணத்தை ஃபெடரல் ரிசர்வ் பாங்கிடம் உள்ள வைப்பி 
லிருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்கின்றன . வைப்பாளர் 
கள் வாணிபப் பாங்குகளுடன் எத்தகைய தொடர்பினைக் கொண் 
டிருக்கின்றனரோ அதே வகைத் தொடர்பினை வாணிபப் பாங்குகள் 
ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளிடம் கொண்டுள்ளன . ஃபெடரல் 
ரிசர்வ் பாங்கிடம் காப்பு நிதிகளை வைத்திருக்கும் ஒரு பாங்கு 
வாடிக்கைக்காரர்களுக்குக் கடன் கொடுக்கும்போது வைப்புக்களை 
உருவாக்குகிறது . ஃபெடரல் 

ஃபெடரல் ரிசர்வ் பாங்கிடம் வைத்திருக்கும் 
காப்பு நிதியைக்கொண்டு உறுப்பு பாங்கு எதையும் சம்பாதிப்ப 
தில்லை . எனவே , அந்தப் பணம் ஆக்கமற்றிருப்பதாகக் கூறுவர் . 
வாணிபப் பாங்குகளைப்போன்று ஃபெடரல் ரிசர்வ் பாங்கும் வைப்புக் 
களை உருவாக்குகின்றன . 


உறுப்பு பாங்குகளின் காப்பு நிதிகளை வைத்திருத்தலைவிட , அக் 
காப்பு நிதிகளைக் கட்டுப்பாடு செய்வது மிக முக்கியமானதொரு பணி 
யாகும் . பாங்குகளின் சட்ட பூர்வமான காப்பு நிதிகளைக் கட்டுப் 
படுத்துவதற்குள்ள அதிகாரம் மூலமாகத்தான் அப் பாங்குகளைக் 
கட்டுப்படுத்தும் வல்லமையை ஃபெடரல் ரிசர்வ் பாங்கு பெறுகிறது . 
ஒரு வாணிபப் பாங்கு எந்த அளவிற்குக் கடன் வழங்கலாம் , எந்த 
அளவிற்கு வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்பவை அப் பாங்கின் 
சட்ட பூர்வக் காப்பு நிதிகளைப் பொறுத்தவை . இக் காப்பு நிதிகள் 
தான் மொத்தப்பண அளிப்பின் ஒரு பகுதியாயிருக்கும் வைப்புக்களின் 


126 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


--செக்குக் கணக்குகளில் உள்ள வைப்புக்களின் - மொத்த அளவை 
நிர்ணயிக்கின்றன . உறுப்பு பாங்குகள் ஃபெடரல் ரிசர்வ் பாங்குக 
ளிடம் வைத்துள்ள டெபாசிட்டுகள் 19 பில்லியன் டாலர்கள் ஆகும் . 


யவை . 


ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளின் மற்றப் பணிகள் வருமாறு : மறு 
கழிவு செய்தல் (rediscounting ) , வெளி அங்காடி நடவடிக்கைகள் 
( Open Market Operations ) , ரொக்கக் காப்பு நிதிகளை மாற்றல் , 
தேர்வுக் கடனளிப்புக் கட்டுப்பாடு ( Selective Credit C ) ntrol ) ஆகி 

ஃபெடரல் ரிசர்வ் பாங்கிடம் உள்ள தனது வைப்புக்களை 
அதிகப்படுத்திக்கொள்ள விழையும் ஓர் உறுப்பு பாங்கு , தன்னிடம் 
கடன் வாங்குவோர் தரும் குறுங்கால நோட்டுக்களை ( Short - term 
Notes ) ஃபெடரல் ரிசர்வ் பாங்கிடம் கொடுக்கிறது . இக் குறுங்கால 
நோட்டுக்கள் மீது கடன் வழங்கும் ஃபெடரல் ரிசர்வ் பாங்கு கடன் 
வழங்குதலுக்கு ஒரு கட்டணத்தை வசூலிக்கிறது . இதனை வட்டி 
என்று அது அழைப்பதில்லை ; மறு கழிவு என்றே அழைக்கிறது . குறுங் 
கால நோட்டுக்கள் மீது கடன் வழங்கும்போது மற்ற பாங்குகள் வசூ 
லிக்கும் கட்டணம் கழிவு எனப்படும் . மறு கழிவுத் திட்டம் ஏற்பட்ட 
தின் நோக்கம் பண அளிப்புக்கு நெகிழ்ச்சியை அளித்தல் ஆகும் . 
தொழில்களுக்குப் பணத் தட்டுப்பாடு உண்டாகும்போது மறுகழிவுத் 
திட்டத்தின்கீழ் வாணிபப் பாங்குகள் ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளிட 
மிருந்து கடன்களைப் பெற்று அவற்றை வாடிக்கைக்காரர்களுக்கு 
வழங்குகின்றன . இதனால் பணத் தட்டுப்பாடு குறைந்து தொழில் 
சீராக இயங்குகிறது . 


வெளி அங்காடி நடவடிக்கைகளைப்பற்றி முக்கிய முடிவுகளை 
எடுக்கும் அதிகாரம் வெளி அங்காடி நடவடிக்கைக் கமிட்டி ( open 
market committee ) யிடம் இருக்கிறது . 12 ஃபெடரல் ரிசர்வ் பாங்கு 
களின் 5 பிரதிநிதிகளும் ஆளுநர் குழுவின் 7 உறுப்பினர்களும் இக் 
கமிட்டியில் இடம் பெறுகின்றனர் . இக் கமிட்டியின் ஆணைப்படி 
ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் கருவூல உண்டியல்களை ( Treasury Bills ) 
வாங்குகின்றன , விற்கின்றன . வெளி அங்காடி நடவடிக்கைகள் 
பெரும்பாலும் நியூயார்க்கில் நடைபெறுகின்றன . மற்ற 11 பாங்கு 
களுக்கும் உரிய வாங்கற்பாடுகள் , மற்றும் விற்பனைகள் கூட அங்கே 
தான் நிகழ்கின்றன . உறுப்பு பாங்குகளின் ரொக்கப் காப்பு நிதி 
களை ( Bank reserved ) க் குறைக்க வேண்டும் என்றால் ஃபெடரல் 
ரிசர்வ் பாங்குகள் கருவூலப் பத்திரங்களை விற்கின்றன. இன்சூரன்ஸ் 
கம்பெனிகள் , சேமிப்பு பாங்குகள் , வாணிபப் பாங்குகள் , தனியார் 
முதலீட்டு நிறுவனங்கள் ஆகியவை இப்பத்திரங்களை வாங்குகின்றன . 
உறுப்பு பாங்குகளின் காப்பு நிதிகளை அதிகப்படுத்த வேண்டும் 
என் முல் , ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் பாண்டுகளை , பத்திரங்களை 


அமெரிக்கப் பாங்குத் திட்டம் 


127 


வாங்குகின்றன . இப்படி வாங்கும்போது செக்குகளைக் கொடுக் 
கின்றன . இதனால் உறுப்பு பாங்குகளின் இருப்புக்கள் கூடுகின்றன . 
இவ்வாறாக , வாணிபப் பாங்குகளின் ரொக்கக் காப்பு நிதிகளின் 
அளவு ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளின் வெளி அங்காடி நடவடிக்கை 
களைப் பொறுத்தது . வாணிபப் பாங்குகளின் கடன் கொடுக்கும் 
வல்லமை ரொக்கக் காப்பு நிதிகளின் அளவைப் பொறுத்தது . காப்பு 
நிதிகள் மிகுதியானால் கடன்களைக் கூடுதலாகக் கொடுக்க முடியும் . 
காப்பு நிதிகள் குறைந்தால் குறைவான அளவில் தான் கடன்களைக் 
கொடுக்கமுடியும் . 


நாட்டுப்பண அளிப்பைக் கட்டுப்படுத்துவதற்கு ஃபெடரல் 
ரிசர்வ் திட்டத்திடம் உள்ள மற்றொரு அதிகாரம் ஃபெடரல் ரிசர்வ் 
பாங்குகளிடம் வாணிபப் பாங்குகள் வைத்திருக்கக்கூடிய காப்பு 
நிதிகளின் அளவை மாற்றியமைத்தலோடு தொடர்புடையது . 
காப்பு நிதிகளின் அளவைக் கூட்டினால் பாங்குகளின் கடன் வழங்கற் 
பாடு குறைகிறது . காப்பு நிதிகளின் அளவைக் குறைத்தால் பாங்கு 
களின் கடன் வழங்கற்பாடு மிகுதியடைகிறது . 


ஃபெடரல் ரிசர்வ் திட்டமும் கருவூலமும் 

மறு கழிவுப் பணிமூலம் ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளுக்கு ஆண்டு 
தோறும் சுமார் 800 மில்லியன் டாலர்கள் வட்டி வருமானமாகக் 
கிடைக்கிறது . இதிலிருந்து தான் ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளின் 
அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்குச் சம்பளங்கள் கொடுக்கப்படு 
கின்றன . மீதியிருக்கும் தொகையில் 90 சதவீதம் கருவூலத்திற்கு 
அனுப்பப்படுகிறது . இவ்வாறாக , ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் வைத் 
துள்ள கடன்மீது கருவூலம் செலுத்தும் வட்டித் தொகையின் பெரும் 
பகுதியைக் கருவூலம் திரும்பப் பெற்றுக் கொள்கிறது . அமெரிக்கக் 
கருவூலப் பிரச்சினைகளை ஃபெடரல் ரிசர்வ் பணத்துறைக் கைக்கோள் 
கவனத்திற்கு எடுத்துக் கொள்கிறது . கருவூலக் கடன்பாடு மிகுதியா 
யிருக்கிறது . அதன் கடன்கள் பெரும்பாலும் குறுங்காலத்தவை . 
எனவே , கெடு தேதி முடிந்தவுடன் புதிய கடன்கள் உடனுக்குடன் 
வாங்கப்படுகின்றன . கடன் கள் மீது 8 மில்லியன் டாலர்களை ஆண்டு 
தோறும் வட்டியாகச் செலுத்துவது என்பது ஒரு குறிப்பிடத் தகுந்த 
செலவினமாயிருக்கிறது என்பது இங்கே நினைவுகூரத் தக்கது . ஆகவே , 
நிதியங்காடிகள் ஒழுங்குற அமைந்திருக்கவேண்டும் என்பதிலும் , 
கடன் வாங்கும்போது எந்தவிதக் குழப்பங்களும் இருக்கக்கூடாது 
என்பதிலும் கருவூலம் அக்கறை செலுத்துகிறது . வட்டி வீதங்கள் 
குறைவாயிருப்பதையே அது பொதுவாக விரும்பும் . இவ்விருப்பத்திற் 
கேற்ப எல்லாக் காலங்களிலும் ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் செயல்பட்ட 


128 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


டால் , சில வேளைகளில் பணவீக்கத்தைக் கட்டுப்படுத்த முடியாமற் 
போகலாம் . 


இரண்டாவது உலகப் போரின் போது ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் 
யு . எஸ் . பத்திரங்களை வாங்கின . இவை வெளியங்காடி வாங்கற் 
பாடுகள் . இதனால் கருவூலத்திற்கு டெபாசிட்டுகள் உருவாயின . 
புதிய பணத்தை வெடி மருந்துகள் வாங்க அரசு பயன்படுத்திக் 
கொண்டது . வெடி மருந்துகளை விற்றோர் , தாம் பெற்ற செக்குகளை 
வாணிபப் பாங்குகளிடம் கொடுத்து , தமது கணக்குகளில் வரவு 
வைத்துக்கொண்டனர் . வாணிபப் பாங்குகளின் காப்பு நிதிகள் 
அதிகரித்தன . ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளிடம் அவை வைக்கும் 
டெபாசிட்டுகள் கூடின . அந்த அளவிற்குக் கருவூலத்தின் டெபா 
சிட்டுகள் குறைந்தன . பாங்குகள் கூடுதலாகப் பத்திரங்களை வாங் 
கின . இதனால் கருவூல டெபாசிட்டுகள் அதிகரித்தன . இப்படிக் கடன் 
கொடுப்பதில் பாங்குகளுக்குச் சிரமம் இருக்கவில்லை . ஏனென்றால் 
அவற்றிடம் நிதிகள் நிறைய இருந்தன . எனவே , கருவூலம் குறைந்த 
வட்டி வீதங்களில் கடன் வாங்க முடிந்தது . பண இருப்பு பெருகியது . 
போர் முடிந்தபோது , வட்டி வீதங்கள் தொடர்ந்து தாழ்வான 
மட்டத்தில் இருந்துவர வேண்டுமென்று கருவூலம் விரும்பியது . 
எனவே , ஃபெடரல் ரிசர்வ் திட்டத்தால் பணத்துறைக் கட்டுப்பாடு 
களைச் செய்து பண வீக்கத்தைக் கட்டுப்படுத்துவதற்கு உதவிட முடி 
யாமல் போயிற்று . பண அளிப்பைக் கட்டுப்படுத்தியிருந்தால் வட்டி 
வீதம் 

உயர்ந்துபோயிருக்கும் . ஆகையால் ஃபெடரல் ரிசர்வ் 
திட்டம் பணத்துறைக் கட்டுப்பாடுகளைப் பிரயோகப்படுத்தவில்லை . 


1951- க்குப் பின்னர் நிலைமை சற்று சீர்ப்பட்டது . வட்டி வீதங்களை 
அளவுக்குமீறிக் குறைக்கும் வகையில் - பணத்துறைக் கட்டுப்பாடு 
களைத் தடுக்கும் முறையில் - ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் அரசுப் 
பத்திரங்களை வாங்கத் தேவையில்லை என்ற நிலை பிறந்தது . கருவூலக் 
கடன் தேவைகளுக்கேற்ற முறையான நிலவரங்களை ஏற்படுத்தும் 
வகையில் ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் தனது அன்றாட நடவடிக்கைகளை 
அமைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் , குறைவான வட்டி வீதங் 
களில் கடன் வாங்கவேண்டும் என்ற கருவூல விருப்பம் அடிப்படை 
பணத்துறைக் கைக்கோளை அடிமைப்படுத்தக்கூடாது என்றும் இரு 
தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் . என்றாலும் , ஃபெடரல் கடன் 
மீதான வட்டிவீதம் உயர்வாயிருக்கக்கூடாது என்று பொதுமக்களும் , 
காங்கிரஸ் மன்றமும் , கருவூலமும் விரும்பினால் கூடுதலாகப் பணத்தை 
உருவாக்குமாறு ஃபெடரல் ரிசர்வ் திட்டத்தை வற்புறுத்தலாம் 
என்ற நிலை இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது . அப்படிப் பணம் 


அமெரிக்கப் பாங்குத் திட்டம் 


129 


கூடுதலாக உருவாகும்போது கருவூலத்தால் கடன்களைக் குறைவான 
வட்டி வீதத்தில் பெற முடியும் . 


இந்தப் பிரச்சினை வேறு பல நாடுகளிலும் இருந்து வருகிறது . 
கருவூலத்திற்காகப் பணத்தை உருவாக்குமாறு மத்திய பணத் துறை 
நிலையங்கள் - மத்திய பாங்குகள் - வற்புறுத்தப்படுமா ? அதாவது , 
தடையற்ற அங்காடிகளில் நிலவும் வட்டி வீதங்களுக்குக் குறைவான 
வட்டி வீதங்களில் அரசுக்குக் கடன் வழங்குமாறு மத்திய பாங்குகள் 
வற்புறுத்தப்படுமா ? மந்தக் காலங்களில் இது நிகழும் சாத்தியக் 
கூறுகள் உண்டு . ஆனால் , வட்டி வீதக் குறைப்பால் ஏற்படக்கூடிய 
நன்மைகள் , பணப் பெருக்கம் வழியே தோன்றும் பணவீக்க அழுத் 
தங்களால் மிகவும் பாதிக்கப்படுகின்றன என்பதை நாம் மறந்து 
விடக்கூடாது . 


பாங்கு முறிவுகளைத் தடுத்தல் 

20 ஆம் நூற்றாண்டின் முதல் கால் பகுதியில் பாங்கு முறிவுகள் 
என்பது மிகவும் சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது . திவால் 
( Insolvency ) , நீர்மையின்மை ( Illiquidity ) என்ற இரு காரணங்களால் 
பாங்குகள் முறிந்து வந்தன . ஒரு பாங்குச் சொத்துகளின் மதிப்பு 
அதன் மொத்தப் பொறுப்புகளுக்குக் ( Liabilities ) குறைவாயிருப்பின் 
திவால் நிலை உண்டாகும் . ரொக்கம் கேட்கும் வைப்பாளர்களுக்கு 
உடனே ரொக்கத்தைக் கொடுக்க முடியாத நிலையில் பாங்கு இருப் 
பின் நீர்மையின்மை ஏற்பட்டிருக்கிறது என்பது பொருள் . இவ்விரு 
காரணங்களால் பாங்குகள் முறிந்து போவதைத் தடுப்பதற்கு அமெ 
ரிக்காவில் நடவடிக்கைகள் 

எடுக்கப்பட்டிருக்கின்றன . இதனால் 
பாங்கு முறிவுகள் ஓரளவிற்குக் குறைந்திருக்கின்றன . பாங்குகள் 
முன்னர் இருந்ததைவிட , தற்போது பாதுகாப்பான நிலையில் இருக் 
கின்றன . இதற்கான காரணங்கள் வருமாறு : 


பாங்குகள் தரமான சொத்துக்களைப் பெற்றிருக்கவேண்டும் என்று 
ஃபெடரல் , மற்றும் மாநில அரசுச் சட்டங்கள் வற்புறுத்துகின் 
றன . ஒரேவிதமான கடன்களைத் தராமல் பலவகைக் கடன்களைக் 
கொடுத்து வருமாறு பாங்குகள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன . 
கடன்களைப் பல்வகைப்படுத்தும் ( Diversification ) போது , ஆபத்துக் 
களின் எண்ணிக்கை குறைகிறது . சிறந்த முறையில் முதலீடு செய்ய 
வேண்டும் என்று பாங்குகளிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது . பாங் 
கர்களும் முன்பு இருந்ததைப் போல் இல்லாமல் தற்போது திறமை 
மிகுந்தவர்களாய் , பயிற்சியுடையோராய் , அனுபவமிக்கோராய் , 
எச்சரிக்கையுடன் செயல்படுவோராய் இருந்து வருகின்றனர் . புதிய 


அ . 9 


130 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பாங்குகளுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்னர் , அவற்றால் நிலைத்து 
நிற்க முடியுமா என்று நன்கு ஆராய்ந்து பார்த்த பின்னரே அரசு 
அனுமதி வழங்குகிறது . 


ஆண்டுக்கொருமுறை அரசுத் தணிக்கையாளர்கள் ஒவ்வொரு 
பாங்கின் நடவடிக்கைகளையும் பரிசோதித்துப் பார்க்கின்றனர் . 
ஆண்டுப் பரிசோதனை உண்டு என்பதால் பல பாங்கர்கள் எச்சரிக்கை 
யோடு செயல்படுகின்றனர் . பரிசோதனைகளின்போது ஒரு பாங்கின் 
போக்கு 

தெளிவாகத் தெரிந்துவிடுவதாலும் , குறைகளிருந்தால் 
அவற்றைக் களைவதற்கான வழிமுறைகள் உடனுக்குடன் மேற் 
கொள்ளப்படுவதாலும் பாங்கு முறிவுகள் தடுக்கப்படுகின்றன . 


பாங்குகள் முன்பைவிட மிகுதியாக அரசுப் பத்திரங்களை வைத் 
திருக்கின்றன . இவை ஒருவகை இருப்புக்களாக இருக்கக்கூடியவை . 
பாங்குகளுக்கு ரொக்கம் தேவைப்பட்டால் இப்பத்திரங்களை விற்று 
ரொக்கப் பணத்தைப் பெற்றுக்கொள்ளலாம் . இப்பத்திரங்களின் 
மதிப்பு நிலையானது . ஏனென்றால் இவற்றின் விலை வீழ்ச்சியைத் 
தடுக்கும் அதிகாரம் அமெரிக்கக் கருவூலத்திடமும் , ஃபெடரல் ரிசர்வ் 
திட்டத்திடமும் இருக்கிறது . 


பாங்குகளின் டெபாசிட்டுகள் இன்சூர் செய்யப்பட்டிருக்கின்றன . 
டெபாசிட்டுகளை இன்சூர் செய்ய 1935 - ல் ஏற்படுத்தப்பெற்ற 
ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ( Federal Deposit 
Insurance Corporation ) , வைப்பாளர்களிடையே நல்ல நம்பிக்கையை 
உருவாக்கியிருக்கிறது . ஃபெடரல் ரிசர்வ் திட்ட உறுப்புப் பாங்குகள் 
அனைத்தும் இன்சூர் செய்து கொண்டாக வேண்டும் . மற்ற பாங்குகள் 
கார்ப்பரேஷனின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் , அவையும் இன் 
சூர் செய்து கொள்ளும் வாய்ப்புக்களைப் பெறும் . சற்றேறக்குறைய 
95 சதவீதப் பாங்குகள் ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்ப 
ரேஷன் திட்டத்தின்கீழ் இன்சூர் செய்துகொண்டிருக் கின்றன . 
மொத்த டெபாசிட்டுகளில் 1 சதவீதத்தின் பகுதியை ஒவ்வொரு 
பாங்கும் ஆண்டுதோறும் பிரிமியமாகச் ( Premium ) செலுத்தி வரு 
கிறது . எந்த ஒரு பாங்கும் மூடப்படுவதற்குக் கார்ப்பரேஷன் விட்டு 
விடுவதில்லை . திவாலாகும் நிலையினை எட்டும் சில பாங்குகளைத் தானே 
ஏற்று நடத்துவதற்கும் அது தயாராயிருக்கிறது . இழப்புக்களைச் 
சந்திப்பதற்கென சுமார் 2 பில்லியன் டாலர்களைக் கார்ப்பரேஷன் 
திரட்டியிருக்கிறது . தேவைப்பட்டால் கூடுதலான நிதிகளைக் கருவூலத் 
திடமிருந்தோ அல்லது ஃபெடரல் ரிசர்வ் திட்டத்திடமிருந்தோ அது 
பெற்றுக்கொள்ள முடியும் . கார்ப்பரேஷனிடம் இத்தகைய பொரு 
ளாதாரச் சக்தி போதுமான அளவில் இருப்பதால் தான் டெபாசிட் 


அமெரிக்கப் பாங்குத் திட்டம் 


131 


டர்கள் பாங்கு முறிவுகளைப்பற்றிய கவலைகளை விட்டு பாங்குத் 
திட்டத்தின் மீது மிகுதியான நம்பிக்கையினை வளர்த்துக்கொண்டிருக் 
கின்றனர் . பாங்கு முறிவுகளைக் கார்ப்பரேஷன் தடுக்க முடியும் . 


இத்தகைய காரணங்களால்தான் அமெரிக்க வாணிபப் பாங்கு 
கள் முன்பைவிடத் தற்போது பாதுகாப்பான நிலையில் உள்ளன எனக் 
கூறுகிறோம் . 


முதலீடு செய்யும் நிறுவனங்கள் ( Investment Institutions ) : சேமிப் 
பாளரும் முதலீடு செய்வோரும் ஒருவர் அல்லர் . எனவே , சேமிப் 
பாளரிடமிருந்து பணத்தைத் திரட்டி , முதலீடு செய்ய விரும்புவோ 
ரிடம் அதனை ஒப்படைக்கக்கூடிய நிதி நிலையங்கள் ஒரு நாட்டிற்கு 
மிகவும் தேவை . இவை சேமிப்பாளர்களுக்கும் , சேமிப்பைப் பயன் 
படுத்த விழைவோருக்கும் இடையில் இடையீட்டாளர்களாகப் 
( Middlemen ) பணியாற்றி வருகின்றன . அமெரிக்காவில் உள்ள இத் 
தகைய நிதி நிலையங்களைப் (வாணிபப் பாங்குகளைத் தவிர்த்து ) பற்றிச் 
சற்று விவரிப்போம் . 


ஆயுள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ( Life Insurance Companies ) : 
1949 - ல் அமெரிக்க இன்சூரென்ஸ் கம்பெனிகளின் சொத்துக்களின் 
மதிப்பு சுமார் 53 பில்லியன் டாலர்கள் . இது 1959 - ல் 110 பில்லியன் 
டாலர்களாக உயர்ந்தது . அமெரிக்க நிதி நிலையங்களில் தலைசிறந்து 
நிற்பவை ஆயுள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் . அவை வெற்றிகரமாகச் 
செயலாற்றி வருகின்றன ; வலிவோடு இருந்து வருகின்றன . ஒரு 
இன்சூரன்ஸ் கம்பெனி , மக்களின் ஆயுளை இன்சூர் செய்வதோடு 
தனது பணியை முடித்துக்கொள்வதில்லை . இன்சூர் செய்துகொண் 
டோரின் சேமிப்புக்களை வளர்த்து உருவாக்குவதற்கும் துணை செய்கி 
றது . இதனால் வாடிக்கையாளரின் சேமிப்புக்கள் அதனிடம் ஏராளமா 
யிருக்கின்றன . எனவே , பணத்தைக் கடனாகக் கொடுக்கும் நிலையி 
லும் , நிதிச் சொத்துக்களை ( Financial assets ) வாங்கும் நிலையிலும் 
இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கின்றன . இத் தொழிலில் சில மிகப் 
பெரிய நிறுவனங்களும் , எண்ணற்ற சிறிய நிறுவனங்களும் இருக் 
கின்றன . இன்சூரன்ஸ் தொழிலைப் பெரும்பாலும் இந்தப் பெரிய 
நிறுவனங்கள் தான் செய்து வருகின்றன . 


ஆயுள் இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேமிப்பும் இடம் பெறுவதால் , 
இக் கம்பெனிகளின் சொத்துக்கள் பெருகியுள்ளன . பத்திரதாரர்கள் 
( Policy holders ) , ஆண்டுத் தொகை ஒப்பந்தச் ( Annuity Contracts ) 
சொந்தக்காரர்கள் ஆகியோர்களுக்கு ஒரு குறைந்த பட்ச வட்டி 
வீதம் - சுமார் 2 • 5 சதவீதம் - உத்தரவாதமளிக்கப்படுகிறது . ஆனால் , 


132 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


உண்மையில் இதைவிட உயர்வான வட்டி வீதத்தைக் கொடுக்க 
இன்சூரன்ஸ் கம்பெனிகள் முன் வருவதனால் , அவற்றிடம் சேமிப்புக் 
கள் நிறைய ஓடி வருகின்றன . அவை வழங்கும் கடன்களுக்கு 
இன்னும் சற்றுக் கூடுதலான வட்டி வீதம் வசூலிக்கப்படும் . 


பிரிமியம் வருவாய் , சொத்து வழி வருவாய் ஆகியவை முலம் 
இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஆண்டு ஒன்றிற்குச் சுமார் 20 பில்லியன் 
டாலர்களை வருமானமாகப் பெற்று வருகின்றன . அன்றாட ரொக்கத் 
தேவைகளைச் சமாளிக்க இதுவே போதும் . வாங்கப்படும் புதிய 
சொத்துக்களிலிருந்து வருமானத்தைக் கூடுதலாகப் பெறுவது எங்ங 
னம் என்பதைப்பற்றி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஆராய்ந்து வருகின் 
றன . 20 ஆம் நூற்றாண்டின் முதற் பாதியில் இன்சூரன்ஸ் கம்பெனி 
கள் அமெரிக்க அரசுப் பாண்டுகளை வாங்குவதில் மிகுந்த அக்கறை 
காட்டவில்லை . பத்திர வாங்கற்பாடுகள் மிகவும் குறைவாக இருந் 
தன . 1940 - க்குப் பின்னர் தான் இவை அரசுப் பத்திரங்களைச் சற்று 
மிகுதியாக வாங்கின ; 1945 ஆம் ஆண்டில் அரசுப் பத்திர வாங்கற் 
பாடுகள் கம்பெனிகளின் மொத்தச் சொத்துகளில் 45 சதவீதமா 
யிருந்தன. ஆனால் , கம்பெனிகள் பின்னர் இவற்றைக் குறைத்துக் 
கொண்டன . காரணம் , பத்திர வட்டி வருவாய் மிகவும் குறைவு . 
இரண்டாவது உலகப் போரின்போது பத்திரங்கள் இன்சூரன்ஸ் 
கம்பெனிகளின் சொத்துக்களில் 25 சதவீதமாயிருந்தன . பின்னர் 
1959 - ல் இது மிகவும் உயர்ந்தது ; சுமார் 50 பில்லியன் டாலர் மதிப் 
புடைய பத்திரங்கள் இக்கம்பெனிகளிடம் இருந்தன . இவை பெரும் 
பாலும் தொழில் நிறுவனங்கள் , பொது வசதி ( Public utilities ) நிலை 
யங்கள் , இரயில்வே நிறுவனங்கள் ஆகியவற்றின் பத்திரங்கள் ஆகும் . 
இவை வெளியூர்களுக்கு விற்கப்படுவதில்லை. தொழிற் பங்குகள் , 
குறிப்பாகச் சலுகைப் பங்குகள் , மொத்த சொத்துக்களில் 4 சத 
வீதமாயிருக்கின்றன . அடைமானப் பத்திரங்களை முன்பு இன்சூரன்ஸ் 
கம்பெனிகள் ஏற்று வந்தன ; ஆனால் , இதில் பல நேரங்களில் இழப்பு 
நேர்ந்தமையால் , இவற்றில் முதலீடு செய்யும் அளவைக் குறைத்துக் 
கொண்டன . 


இவ்வாறாக , இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தமது வருவாயில் ஒரு 
சிறிய பகுதியை ரொக்கமாக வைத்துக்கொண்டு , மீதிப் பகுதி முழுவ 
தையும் முதலீடு செய்து இலாபமீட்ட முயன்று வருகின்றன . இலாப 
கர மான இனங்களில் மட்டுமே முதலீடு செய்கின்றன . நாட்டின் பல 
பாகங்களுக்கும் அவை கடன் வழங்குகின்றன. இதனால் நாட்டுச் 
சேமிப்புக்களுக்கு இடவாரிப் பெயர்ச்சித் தன்மை கிட்டுகிறது . 1950 
முதல் 1960 வரையிலான காலப் பகுதியில் இந்த இன்சூரன்ஸ் 
கம்பெனிகள் சுமார் 25 பில்லியன் டாலர்களைத் தொழில் நிறுவனங் 


அமெரிக்கப் பாங்குத் திட்டம் 

133 
கட்குக் கடனாக வழங்கின . பாலிசிதாரர்களின் நிதிகளை நாட்டுத் 
தொழில் பெருக்கத்திற்குப் பயன்படுத்த அமெரிக்க இன்சூரன்ஸ் 
கம்பெனிகள் எவ்வாறு உதவியளிக்கின்றன என்பதை இது தெளி 
வாக்குகிறது . பொருளாதார வளர்ச்சிக்கு இவற்றின் பங்கு சிறப் 
பானது . 


சேமிப்பு பாங்குகளும் (Savings Banks ) , சேமிப்பு மற்றும் கடன் வசதிக் 

கழகங்களும் : 

சேமிப்பு பாங்குகளின் அமைப்பு மா நிலத்திற்கு மாநிலம் வேறு 
படுகிறது . குறைவான சம்பாத்தியக்காரர்கள் ஒரு சில டாலர்களைச் 
சேமிப்பதற்கும் , அதைப் பத்திரமாக வைத்துக்கொள்வதற்கும் 
சேமிப்பு பாங்குகள் உதவியளிக்கின்றன . இவர்களைப் பொறுத்த 
வரை , சேமிப்புத் தொகைக்கு வட்டி வேண்டும் . அதோடு தேவைப் 
படும் போது பணத்தை உடனே எடுத்துக்கொள்ளும் வசதி வேண்டும் , 
இவ் வசதிகளைச் சேமிப்பு பாங்குகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன . 
தன் கணக்கிலிருந்து பணத்தை வைப்பாளன் எடுக்க விரும்பினால் 
பாங்குக்கு முன் அறிவிப்பு தரவேண்டும் என்பது விதி . ஆனால் , உண்மை 
யில் பெரும்பாலான பாங்குகள் இதை வற்புறுத்துவதில்லை . வைப் 
பாளர்கள் கேட்டவுடனேயே பணத்தைக் கொடுத்து விடுகின்றன . 
இவ்வேற்பாடு மிகவும் சௌகரியமாயிருப்பதனால் பலர் சேமிப்பு 
பாங்குகளில் கணக்கு வைத்துக்கொள்ள முன் வருகின்றனர் . வைப் 
பாளர் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே யிருக்கிறது . 1940 - ல் 
சேமிப்பு பாங்குகளிடம் இருந்த சொத்துக்கள் மற்றும் , ரொக்கம் 
12 பில்லியன் டாலர்கள் . இவை 1960 - ல் 38 பில்லியன் டாலர்களாக 
உயர்ந்தன . 1970 - ல் இவை 50 பில்லியன் டாலர்களைத் தாண்டி 
யிருக்கும் எனக் கருதப்பட்டது . சேமிப்பு பாங்குகள் தமது பணத்தை 
எவற்றில் முதலீடு செய்வது என்பதைப்பற்றி மாநில அரசுச் சட்டங் 
கள் வரையறுத்திருக்கின்றன . அரசு பத்திரங்கள் போன்றவற்றி 
லும் , தரமிக்க பாண்டுகளிலும் தான் சேமிப்பு பாங்குகள் முதலீடு 
செய்யவேண்டும் என்று இவை வற்புறுத்துகின்றன . 


சேமிப்புக்களை , சேமிப்பு பாங்குகள் ஏற்றுக் கொள்வதைப் 
போன்றுதான் சேமிப்பு , மற்றும் கடன் வசதிக் கழகங்கள் ( Savings 
and Loan Association ) ஏற்றுக்கொள்கின்றன . சேமிப்பு பாங்குகளை 
விடக் கூடுதலான வட்டி வீதங்களைக்கொடுத்து வாடிக்கையாளர்களை 
ஈர்க்க இவை முயன்று வருகின்றன . தம்மிடம் வைக்கப்படும் டெபா 
சிட்டுகளை அடைமானங்கள் ( mortgages ) பெற இவை பயன்படுத்து 
கின்றன . சேமிப்பு மற்றும் கடன்வசதிக் கழகங்களின் எண்ணிக்கை 
சுமார் 6000. இவற்றில் சில ஃபெடரல் அரசுக் கட்டுப்பாட்டிலும் , 


134 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


மற்றவை மாநில அரசுக் கட்டுப்பாட்டிலும் இருந்து வருகின்றன . 
இக்கழகங்கள் டெபாசிட் இன்சூரன்ஸ் வசதியைத் தற்போது அளித்து 
வருகின் றன . 


முதலீடு செய்யும் டிரஸ்டுகள் ( Investment Trusts ) : 

பாண்டுகள் மற்றும் பத்திரங்களைச் சொத்துக்களாகப் பெற்றிருக் 
கக்கூடிய முதலீட்டு டிரஸ்டுகள் , தமது பங்குகளையும் ( Shares ) விற்று 
வருகின்றன . சில டாலர்களை வைத்திருப்போர் முதலீடு செய்ய 
விரும்பினால் - சேமிப்பு பாங்குகளிடமிருந்து கிடைக்கும் வருமா 
னத்தைவிடக் கூடுதலான வருமானத்தை ஈட்ட விழைந்தால் - ஒரு 
தரகன், பாங்கு அல்லது முதலீடு செய்யும் நிறுவனத்திடம் சென்று , 
ஒரு முதலீட்டு டிரஸ்டின் பங்குகளை வாங்கிக்கொள்ளலாம் . ஒருவன் 
அவ்வாறு செய்கின்றபோது , சில முக்கியத் தொழில்களில் முதலீடு 
செய்துள்ள ஒரு கம்பெனிச் சொந்தக்காரர்களில் ஒருவனாகிறான் . 
சேமிப்பாளர்களின் பணத்தைச் சிறந்த முறையில் முதலீடு செய்வ 
தற்கு இந்த டிரஸ்டுகள் உதவி செய்கின்றன . அவர்களுக்குப் பணம் 
பின்னர் தேவைப்பட்டால் , இப்பங்குகளை விற்றுப் பணம் திரட்டிக் 
கொள்ளலாம் என்ற வசதியும் உண்டு . இந்த டிரஸ்டுகளிடம் 
13 பில்லியன் டாலர் சொத்துக்களும் பணமும் இருக்கின்றன . 
நம்பிக்கையான கம்பெனிகளின் பங்குகளை மட்டுமே இவை வாங்கு 


கின்றன . 


மேலே - விவரித்த நிதி நிலையங்களே அல்லாது வேறு பல நிதி 
யமைப்புக்களும் அமெரிக்காவிலிருக்கின்றன . சுமார் 18000 கூட்டுறவுக் 
கடன் வசதிக் கழகங்கள் , 10 பில்லியன் உறுப்பினர்களைக்கொண்டு 
செயலாற்றி வருகின்றன . உறுப்பினர்களிடமிருந்து இக்கழகங்கள் 
டெபாசிட்டுகளைப்பெற்று , அவர்களுக்குத் தேவையானபோது கடன் 
களை வழங்குகின்றன . ஒரு வாரம் அல்லது மாதத்திற்குள் திருப்பித் 
தரக்கூடிய மிகக் குறுங்காலக் கடன்களைத் தொழில் பாங்குகள் 
( Industrial Banks ) அளித்து வருகின்றன . புனரமைப்பு நிதிக் கார்ப்ப 
ரேஷன் ( Reconstruction Finance Corporation ) மூடப்பட்ட பின்னர் , 
சிறு தொழில் நிர்வாகத் துறையை ( Small Business Administration ) 
அரசு ஏற்படுத்தியது . இத்துறையின் பணி, சிறிய தொழில்களுக்குக் 
கடன் உதவி வழங்குதல் . விவசாயிகளுக்குக் கடன்களைத் தருவதற் 
கென பண்ணைக் கடன் வசதித்துறை ( Farm Credit Administration ) 
தோன்றியிருக்கிறது . இவ்வாறாக , சேமிப்பதற்கும் , சேமிப்புக்களை 
முதலீடு செய்வதற்கும் , கடன் வசதிகளைப் பெறுவதற்கும் மக்களுக்கு 
உதவிடக்கூடிய பலவகை நிதி நிலையங்கள் அமெரிக்க நாட்டில் 
இருக்கின்றன . 


10. தொழிலாளர் இயக்கம் 

( The Labour Movement ) 


19 ஆம் நூற்றாண்டின் முதற் பாதிப் பகுதியில் தொழிலாளர் 
அளிப்பு அமெரிக்காவில் குறைவாயிருந்தது . மிகவும் குறைவான 
அளவிலேதான் வெளி நாட்டுத் தொழிலாளர்கள் அங்கு வந்து 
குடியேறிக்கொண்டிருந்தனர் . இவர்களிடையே . இருந்த தொழி 
லாளர் அமைப்புக்கள் பெரும்பாலும் கைவினைஞர் சங்கங்களாகவே 
( Craft Unions ) அமைந்திருந்தன , வெளி நாடுகளிலிருந்து வந்து 
குடியேறும் தொழிலாளர் தொகை 1820 - ல் 10,000 - க்கும் குறை 
வாகவே இருந்தது . இவர்களில் பெரும்பாலோர் இங்கிலாந்து , அயர் 
லாந்து , ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து வந்தோராவர் . குடியேற் 
றத் தொழிலாளர் எண்ணிக்கை 1830 முதல் தொடர்ந்து அதிகரித 
தது ; ஆண்டுதோறும் சுமார் 50,000 தொழிலாளர்கள் அந்நாட்டிற்கு 
வந்து குடியேறத் தொடங்கினர் . இவர்களில் பெரும் பகுதியினர் 
அயர்லாந்து அல்லது ஜெர்மனியிலிருந்து வந்தனர் . 1840-1850 காலப் 
பகுதியில் ஆண்டுதோறும் சுமார் 150,000 தொழிலாளர் குடியேறினர் . 
இவர்களில் 50 சத விகிதத்திற்கு அதிகமானோர் அயர்லாந்தைச் 
சார்ந்தவர்கள் . 1850 - ல் அமெரிக்க மக்கள் தொகை 23 மில்லியன் .. 
இம் மக்கள் தொகையில் சுமார் 1 மில்லியன் ஐரிஷ்காரர்களிருந் 
தனர் . இவர்கள் பெரும்பாலும் வட அட்லாண்டிக் மாநிலங்களில் 
குடியேறியிருந்தனர் . ஜெர்மானியத் தொழிலாளர்கள் பெரும் 
பாலும் நாட்டின் மேற்கு மற்றும் வடக்குப் பகுதியில் குடியேறியிருந் 
தனர் . இவர்களது எண்ணிக்கை 50,000 . பொருளாதார , மத 
வேற்றுமைகள் காரணமாக இத் தொழிலாளர்களிடையே கருத்து 
வேற்றுமைகள் மிகுதியாயிருந்தன . பல நேரங்களில் மோதல்கள் 
ஏற்படவும் செய்தன . 


என்றாலும் , இவர்களனைவரையும் ஒன்றுபடுத்தி ஒரு தொழி 
லாளர் இயக்கத்தைத் தோற்றுவிப்பதற்குரிய முயற்சிகள் எடுத்துக் 


136 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கொள்ளப்பட்டன என்பது இங்கே நினைவுகூரத் தக்கது . உதாரண 
மாக 1851 - ல் , கார்ல் மார்க்ச் அவர்களது ஜெர்மானிய சீடரான 
ஜோசப் வெய்டிமெயர் (Joseph Weydemeyer) என்பார் , அமெரிக்கா 
விற்கு வந்து அங்கே ஒரு செய்தித் தாளை ஆரம்பித்து மார்க்சிய கருத் 
துக்களைத் தொழிலாளர் மத்தியில் பரப்பினார் . இதில் இவருக்கு 
வெற்றி அவ்வளவாகக் கிட்டவில்லை . அடுத்து , ஃபிரெஞ்சு சோசலிச 
வாதியான சார்லஸ் ஃபூரியர் ( Charles Fourier ) அவர்களது கருத்துக் 
களை ஏற்றுக்கொண்ட சிலர் சில சங்கங்களை அமைத்துக்கொண்டு 
1840 முதல் 1850 வரையில் சமுதாய மறுமலர்ச்சிக் கருத்துக்களைக் 
கூறி வந்தனர் . பிரிட்டிஷ் சோசலிசத்தின் தந்தையான ராபர்ட் 
ஓவன் ( Robert Owen ) 1830 - ல் அமெரிக்காவில் சுற்றுப் பயணம் 
செய்து , பல சொற்பொழிவுகளை ஆற்றியதோடு இந்தியானாவில் 
உள்ள நியூ ஹார்மனி என்ற இடத்தில் ஒரு சோசலிச சங்கத்தையும் 
ஏற்படுத்தினார் . தொழிலாளர்களிடையே உடன்பாடு ஏற்படவேண் 
டும் என்றும் , தொழிலாளரின் ஆக்க சக்திகள் அதிகரிக்க வேண்டு 
மெனில் சமுதாய அரசியல் மாறுதல்கள் நிகழவேண்டும் என்றும் 
ஓவன் எடுத்துக் கூறினார் . 


தொழிலாளர் கோரிக்கைகள் : 

உள் நாட்டுப் போருக்கு முந்திய காலங்களில் தொழிலாளர் 
தலைவர்கள் சமூகம் , பொருளாதாரம் , மற்றும் அரசியலோடு தொடர் 
புடைய பலவிதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர் . அரசிய 
லோடு தொடர்புடைய ஒரு முக்கிய கோரிக்கை , ஓட்டளிக்கும் உரிமை 
எல்லோருக்கும் விரிவு செய்யப்படவேண்டும் என்பது . ஆனால் நீக்ரோக் 
களுக்கோ அல்லது மகளிருக்கோ ஓட்டுரிமை வேண்டும் என்பதில் 
அவர்கள் அவ்வளவாக அக்கறை செலுத்தவில்லை . அவர்களது மற்ற 
கோரிக்கைகள் : இலவசப் பொதுக்கல்வித் திட்டம் அமல் செய்யப் 
பெற வேண்டும் ; தொழிலாளர் வேலை நேரம் நாள் ஒன்றுக்குப் பத்து 
மணி என்றிருத்தல் வேண்டும் ; கூட்டாக வேலை நிறுத்தம் செய்யும் 
உரிமை தொழிலாளர்களுக்குக் கிடைக்க வேண்டும் ; கூலிகள் டிரக் 
முறையில் ( Truck Systems ) தரப்படுவது நிறுத்தப்பட்டு , பணமாகக் 
கொடுக்கப் பெறவேண்டும் ; தொழிற்சாலைகளில் தொழிலாளரின் 
உடல் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப் பெறவேண்டும் . 
1827 முதல் 1832 வரையில் பெரும்பாலான கைவினைஞர் சங்கங்களும் 
நகரத் தொழிலாளர் சங்கங்களும் அரசியல் பிரச்சினைகளில் கவனம் 
செலுத்த ஓட்டுரிமைத் திட்ட சீர்திருத்தத்திற்கு முயன்றன . 1833 
முதல் 1837 வரையில் தொழிலாளர் சங்க வளர்ச்சியில் நல்லதொரு 
முன்னேற்றம் காணப்பட்டது . இக்காலப் பகுதியில் ஒயில்டுகேட் 
செழிப்பு ( Wild - Cat Prosperity ) நிலை நிலவியது : விலைப் பண வீக்கம் 


தொழிலாளர் இயக்கம் 


137 


மிகுதியடைந்து இறுதியில் நிதி நெருக்கடி உருவாயிற்று . 1837 முதல் 
1862 வரையில் தொழிலாளர் சங்க வளர்ச்சியில் தொய்வு காணப் 
பட்டது . தீவிரப் போக்குடைய பல சங்கங்கள் படிப்படியாக மறைந் 
தன . யுடோபியன் சோசலிச வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக் 
குப் பெற்றனர் . 


தொழிலாளர் சங்க வளர்ச்சிக்குத் தொடக்கக் காலத்தில் பல 
முட்டுக்கட்டைகள் இருந்தன . தொழிலாளருக்குக் கொடுக்கப்படக் 
கூடிய அதிகபட்சக் கூலிகள் சட்ட பூர்வமாக நிர்ணயிக்கப்பட முடி 
யும் என்றும் , தொழிலாளர்கள் வேலை செய்வதற்குக் கட்டாயப்படுத் 
தப்பட முடியும் என்றும் கூறிய மத்திய கால பிரிட்டிஷ் சட்டங்களை 
அமெரிக்கச் சட்டங்கள் பிரதிபலித்தன . ஒரு குறிப்பிட்ட வேலைக்குத் 
தரப்படும் சராசரி கூலிக்கு மிகுதியாகக் கூலி கேட்டுத் தொழி 
லாளர்கள் வற்புறுத்துவார்களேயானால் , அது சட்டப்படி குற்ற 
மாகும் . இந் நிலை 1810 ஆம் ஆண்டு வரைகூட நீடித்தது . என்றாலும் , 
தொழிலாளர்கள் இதனால் துவண்டு விடவில்லை ; துணிவை வளர்த்துக் 
கொள்ளத் தவறவும் இல்லை . தமக்குள் ஒற்றுமை தோன்றி , வேற்று 
மைகள் மறைந்து , வேதனை தரும் சூழ்நிலைகளைப் போக்கிடும் முறை 
யில் தொழிலாளர் சங்கங்கள் உருவாகவேண்டும் என்பதைத் தொழி 
லாளர்கள் மறந்துவிடவில்லை . என்றாலும் மெய்யான தொழிலாளர் 
சங்கம் தோன்றிடுவதற்கு அவர்கள் 1827 வரை காத்திருக்கவேண்டி 
யிருந்தது . 


கைவினைஞர் சங்கங்கள் : 


நாள் ஒன்றுக்கு 6 டாலர்கள் குறைந்தபட்ச கூலியாகத் தரப்பட 
வேண்டும் எனக் கோரி ஃபில டெல்ஃபியா அச்சுத் தொழிலாளர்கள் 
1786 - ல் வேலை நிறுத்தம் செய்தனர் . அமெரிக்காவில் முதன் முதலாக 
நடந்த வேலை நிறுத்தங்களில் முக்கியமானது இது . அடுத்து , 1791 , 
1795 , 1805 , 1807 ஆகிய ஆண்டுகளில் வேலை நிறுத்தங்கள் நடந்தன . 
இவற்றால் எந்தவிதமான நிலையான நன்மைகளும் விளையவில்லை . ஒரு 
குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென வேலை நிறுத்தத் 
திற்கு ஏற்பாடுசெய்து , பிறகு வேலை நிறுத்தம் முடிந்தவுடன் மறைந்து 
விடுவதாக ஒரு தொழிலாளர் சங்கம் இருத்தல் கூடாது என்றும் , அது 
தொடர்ந்து தொழிலாளர் நலத்திற்காகப் பாடுபடும் நிலையான 
அமைப்பாக அமைந்திருக்க வேண்டும் என்றும் 1792 - ல் ஃபிலடெல் 
ஃபியா ஷு தொழிலாளர்கள் வற்புறுத்தினர் . அவர்களுடைய 
சங்கம் 1794 முதல் 1806 வரையில் இந்தப் பாணியில் தான் செயல் 
பட்டது . இச்சங்கத்தால் 1799 - ல் நடத்தப்பெற்ற ஒரு வேலை நிறுத்த 
மானது மிகவும் திறம்பட நடத்தப்பெற்றது ; வேலை நிறுத்தம் சுமார் 


138 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பத்து வார காலம் நீடித்தது . சங்க உறுப்பினர்களே வேலைக்கு 
எடுத்துக்கொள்ளப் பெறவேண்டும் என்று வேலை யளிப்போரிடம் 
வன்மையாக எடுத்துக் கூறியதும் இச்சங்கமேயாகும் . 1794 - ல் உரு 
வான நியூயார்க் அச்சுத் தொழிலாளர் சங்கம் 1804 வரையில் நீடித் 
திருந்தது . 1830 - க்குள் போஸ்டன் , நியூயார்க் , பால்டிமோர் , 
ஃபிலடெல்ஃபியா ஆகிய இடங்களில் அச்சுத் தொழிலாளர் , ஷூ 
தொழிலாளர் , கண்ணாடி உற்பத்தித் தொழிலாளர் , மரச் சாமான் 
தொழிலாளர்கள் ஆகியோருக்குச் சங்கங்கள் தோன்றி விட்டன . 
வையனைத்தும் கைவினைஞர் சங்கங்களாக இருந்தன. 


தொழிலாளர் அமைப்பில் அரசியல் : 

1827 - ல் ஃபிலடெல்ஃபியா வர்த்தகக் கழக இயந்திரத் தொழி 
WUIT OTTİ FIRILD ( Mechanics Union Trade Association of Philadel 
phia ) உருவாகியது . பல்வேறு துறைகளில் ஈடுபட்டிருந்த தொழி 
லாளருக்கான மத்திய தொழிலாளர் அமைப்பு இது . இதில் பிறகு 
11 ஒன்றியங்கள் இணைந்தன . இம் மத்திய அமைப்பைத் தொடர்ந்து 
நியூயார்க் , போஸ்டன் நகரங்களில் வேறு சில மத்திய அமைப்புக்கள் 
உருவாயின . தச்சு வேலைத் தொழிலாளர் , அச்சுத் தொழிலாளர் , 
கைத்தறி நெசவாளர் ஆகியோருக்கான தேசீய சங்கங்கள் ( National 
Unions ) 1830 - ல் தோன்றின . தொழிலாளர் அமைப்பில் ஏற்பட்ட 
இந்த வளர்ச்சி தொழிலாளர் சங்கங்களை அரசியலுக்கு இழுத்துச் 
சென்றது . உதாரணமாக , 1828 - ல் நடந்த பொதுத் தேர்தலில் 
ஃபிலடெல்ஃபியா வர்த்தகச் சங்க இயந்திரத் தொழிலாளர் ஒன்றி 
யம் ஆனது , தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துமாறு மற்ற ஒன்றியங் 
களுக்கு ஆலோசனை வழங்கியது . இவ் வேட்பாளர்களில் சிலர் வெற்றி 
பெறவும் செய்தனர் . தொழிலாளர் அரசியல் கட்சிகள் பதினைந்து 
மா நிலங்களில் ஆரம்பிக்கப்பெற்றன . தொழிலாளருக்கென பல 
செய்தித் தாள்களும் தொடங்கப்பெற்றன. என்றாலும் , அரசியல் 
அனுபவம் குறைவாகப் பெற்றிருந்த தொழிலாளர் தலைவர்களால் 
சங்கங்களால் அரசியலில் தாக்குப் பிடிக்க முடியவில்லை . அரசியல் 
ஈடுபாடு தொடர்பாக அவர்களிடையே அபிப்பிராய பேதங்கள் 
முளைத்தன ; அரசியல் ஆர்வமும் ஈடுபாடும் குறைந்தன . 


அரசியல் தொடர்பிலிருந்து துண்டித்துக்கொண்ட தொழிலாளர் 
இயக்கம் 1833 முதல் 1837 வரையில் நன்கு பரவியது . தொழிலாளர் 
பிரதிநிதிகளைக்கொண்ட மாநாடு ஒன்று 1834 - ல் நடந்தது . 
முதல் 1837 வரையிலான பொருளாதாரப் பூரிப்பு நிலையைத் 
தொடர்ந்து தொழிலாளர் சங்கங்கள் சிறப்பான அளவில் வளர்ந் 
தன . தொழில் பெருகி , வாணிபம் தழைத்து , நாட்டு வருமானம் 


தொழிலாளர் இயக்கம் 


139 


உயர்ந்திடுவதைக் கண்ணுற்ற தொழிலாளர்கள் தமக்குக் கூடுத 
லான கூலிகள் தரப்படவேண்டும் என்றும் , தமது பொருளாதார 
நிலைமைகள் உயர்வதற்குரிய உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என் 
றும் சங்கங்கள் மூலம் வற்புறுத்தினர் . இக்காலப் பகுதியில் சில துறை 
களில் பெண்களையும் தொழிலாளர் சங்கங்கள் உறுப்பினர்களாகச் 
சேர்த்துக்கொண்டு அவர்களது நலன்களுக்காகப் போராடின . இச் 
சங்கங்கள் லின் ( Lynn ) மாசசூசெட்ஸ் பகுதியிலிருந்த பெண் தொழி 
லாளரிடையே - இவர்கள் பெரும்பாலும் ஷூ தயாரிப்புத் தொழி 
லாளர்கள்- அமைக்கப்பெற்றன . நியூயார்க்கில் மகளிர் ஒன்றியக் 
கழகம் (Female Union Association ) ஒன்றும் நிறுவப்பெற்றது . 
1835 - ல் அமெரிக்கப் பெண் தொழிலாளருக்கென ஃபிலடெல்ஃபியா 
வில் ஒரு கூட்டிணைப்பு ( Federation ) ஏற்படுத்தப்பெற்றது இங்கே 
குறிப்பிடத்தக்கது . தொழிலாளர் இயக்கத்தில் ஏற்பட்டுவந்த இந்த 
அருமையான வளர்ச்சி , 1837 ஆம் ஆண்டு நாட்டில் தோன்றிய 
வாணிப மந்த நிலைமை ( Depression ) காரணமாக மிகவும் பாதிக்கப் 
பட்டது ஒரு 

துரதிருஷ்ட நிகழ்ச்சியாகும் . வாணிய மந்தத்தால் 
தொழில் ஊனமுற்றது ; தொழிற்சாலைகள் மூடப்பெற்றன ; வேலை 
யின்மைப் பிரச்னை விஸ்வரூபமெடுத்தது : தொழிலாளர்கள் தளர்ச்சி 
யுற்றனர் ; தொழிலாளர் சங்கக் கருவூலங்கள் காலியாயின . ஆங்காங் 
கிருந்த சின்னஞ்சிறு சங்கங்களேயன்றி , நியூயார்க்கிலிருந்த தேசீயத் 
தொழிலாளர் அமைப்பு ப் ( National Trades Union ) போன்ற தேசீய 
அமைப்புக்கள் கூட நிலை தடுமாறி முறிந்துபோயின . தொழில் உலக 
முழுவதும் சோர்வு நிலை நர்த்தனமாடியது . 


வேலை நிர்ணயக் கோரிக்கை : 

பத்தொன்பதாம் நூற் றாண்டின் மத்தியப் பகுதியில் நடந்த 
அனேக வேலை நிறுத்தங்கள் வேலை நேர நிர்ணயக் கோரிக்கையோடு 
தொடர்புகொண்டிருந்தன . 1830 - ல் அமெரிக்கத் தொழிலாளர்கள் 
ஒரு நாளைக்கு 124 - மணி நேரம் உழைக்கவேண்டி யிருந்தது . தொழி 
லாளர்கள் இதனைக் கடுமையாக எதிர்த்தனர் . வேலை நேரம் குறைக் 
கப்பட வேண்டுமென 1830 முதல் 1840 வரையில் தொழிலாளர்கள் , 
தொழிலாளர் சங்கங்கள் மூலம் எடுத்துக் கூறினர் . கோரிக்கையில் 
நியாயமிருப்பதைக்கண்ட குடியரசுத் தலைவர் வான் பியூரன் ( Van 
Buren ) ஃபெடரல் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை நாள் ஒன் 
றிற்குப் பத்து மணி எனக் குறைத்தார் . 1844 - ல் போஸ்டனில் கூடிய 
நியூ இங்கிலாந்து மாநாடு , வேலை நேரம் எல்லா வேலைகளிலும் நாள் 
ஒன்றிற்குப் பத்து மணி என நிர்ணயிக்கப் பெறவேண்டும் என்று 
ஏகோபித்த குரலில் வற்புறுத்தியது . பல மாநில அரசுகள் இதற்கு 
மசிந்து கொடுப்பதாக இல்லை . ஆகவே , மாநில சட்ட மன்றங்களின் 


140 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


உதவிகளைத் தொழிலாளர் சங்கங்கள் நாடின . அம் முயற்சியும் பலிக் 
காமல் போகவே , நாடெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் , வேலை நிறுத் 
தங்கள் நடந்தன . இதன் விளைவாக , பல மாநில அரசுகளின் போக் 
கில் மாறுதல்கள் நிகழ்ந்தன . தொழிலாளரின் வேலை நேரங்கள் நாள் 
ஒன்றுக்குப் பத்து மணியே என்பதைத் தெளிவுபடுத்தும் சட்டங்கள் 
நியூ ஹாம்ஷயர் , பென்சில்வேனியா , மெய்ன் , ஓஹியோ , நியூ ஜெர்சி 
ஆகிய மாநிலங்களில் 1853 - க்குள் இயற்றப்பட்டன. ஆனால் இச் 
சட்டங்கள் நடை முறையில் சரிவர அமல் செய்யப் பெறவில்லை . 
ஒப்புக்கு இயற்றப்பட்ட சட்டங்களாக இருந்தனவே தவிர , ஒழுங்காக 
செயற்படுத்தப்படும் சட்டங்களாயிருக்கவில்லை. மாநில அரசுகள் 
இவ்விஷயத்தில் மிகவும் பாராமுகமாயிருந்தன . எனவே , 
மாநிலங்களில் மறுபடியும் கிளர்ச்சிகள் நடந்தன . 1860 ஆம் ஆண் 
டிற்குப் பிறகுதான் வேலை நேரம் 10 மணி என்பது நாடெங்கும் 
ஒப்புக்கொள்ளப்பட்டது ; தொழிலாளருக்கும் சற்று நிம்மதி கிடைத் 
தது . 1860 வரையில் தொழிலாளர்களது கோரிக்கைகளில் வேலை 
நேரப் பிரச்சினைதான் பிரதானமாயிருந்ததே தவிர , கூலிப் பிரச் 
சினைகள் அல்ல . கூலிப் பிரச்சினைகள் தலையெடுக்காமலிருந்ததற்குக் 
காரணம் , 1820 முதல் 1860 வரையில் தொழிலாளரின் மெய்க் கூலிகள் 
அதிகரித்தமையே என்று சில ஆசிரியர்கள் கருதுகின்றனர் . இக்காலப் 
பகுதியில் மெய்க்கூலிகள் சுமார் 13 சதவீதம் அதிகரித்தது என 
இவர்கள் சுட்டிக் காட்டுகின்றனர் , 


பல 


1850 முதல் 1900 வரையிலான வளர்ச்சி : 

இரயில்பாதை வளர்ச்சி , பொன்வயல் கண்டுபிடிப்புக்கள் , பொது 
வாணிப மீட்சி ஆகியவை காரணமாக 1850 - க்குப்பிறகு தொழிலாளர் 
இயக்கம் சுறுசுறுப்படைந்தது . சுமார் 10 தேசிய அமைப்புக்கள் 
தோன்றின . இவற்றில் அச்சுத் தொழிலாளர் அமைப்பு ( 1850 ) , 
தொப்பித் தயாரிப்புத் தொழிலாளர் அமைப்பு ( 1854 ) , இயந்திரத் 
தொழிலாளர் மற்றும் கொல்லர் தேசீய அமைப்பு ( 1859 ) , ஆகியவை 
முக்கியமானவை . தொழிலாளர் இயக்க வளர்ச்சி 1857 ஆம் ஆண்டின் 
வாணிய நெருக்கடியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டது . மூன்று அமைப் 
புக்கள் மட்டுமே நெருக்கடியின் கோரப்பிடியிலிருந்து தப்பின ; 
மற்றவை மறைந்தன . நெருக்கடியால் உண்டான அதிர்ச்சி நெடு 
நாட்களுக்குத் தொழிலாளர் இயக்கத்தை அலைக்கழித்தது . இதற் 
கிடையில் வேலை நிறுத்த உரிமை தொழிலாளர் சங்கங்களுக்கு உண் 
டென்பதை அமெரிக்க நீதிமன்றங்கள் ஒப்புக்கொண்டன . இது , 
தொழிலாளர் இயக்க வரலாற்றின் ஒரு முக்கிய நிகழ்ச்சி . என்றாலும் , 
வேலை நிறுத்தம் தொடர்பாகப் பல சங்கங்கள் அவ்வப்போது நீதி 
மன்றங்களுக்குச் செல்லவேண்டியே யிருந்தது . 


141 


தொழிலாளர் இயக்கம் 


இக் கட்டத்தில் உள் நாட்டுப் போர் தோன்றியது . நாட்டில் பல 
குழப்பங்கள் தலையெடுத்தன . தொழிலாளர் அமைப்பில் மாறுதல்கள் 
உண்டாயின . தொழிலாளர் இயக்கத் தலைவர்கள் அரசியலுக்கு 
முழுக்குப் போட்டுவிட்டுத் தொழிலாளர் அமைப்பை வலிவுபடுத்தும் 
பணியினை மேற்கொண்டனர் . உள்நாட்டுப் போரும் , பொருளா 
தாரப் புரட்சியும் மக்களின் குறுகிய எண்ணங்களை , கோட்பாடுகளைக் 
குழிதோண்டிப் புதைத்தன . 

தேசீய 

அளவில் தொழிலாளர் 
அமைப்பை வளர்க்கவேண்டும் என்ற ஆர்வம் தொழிலாளரிடையே 
அரும்பியது . அமைப்பின் உறுப்பினர்களாக ஆகவேண்டும் என்ற 
ஆவல் அவர்களிடையே அதிகரித்தது . கூட்டு முயற்சி , கூட்டு பேரம் - 
இவற்றின் மூலமே தமது தொல்லைகளுக்குப் பரிகாரம் காண முடியும் 
என்ற 

உணர்வு அவர்களிடையே மேன்மேலும் தீவிரமடைந்தது . 
1869 - ல் தொழிலாளர் சங்கங்களில் இருந்த தொழிலாளர் 
எண்ணிக்கை 170,000 . இது 1871 - ல் 300,000 ஆக உயர்ந்தது . 1872 - க் 
குள் 32 தேசீயத் தொழிலாளர் அமைப்புக்கள் தோன்றி விட்டன . 
சுரங்கத் தொழிலாளர் , ஷூ தயாரிப்புத் தொழிலாளர் , கட்டிடத் 
தொழிலாளர் போன்றவர்கள் இத் தேசீய அமைப்புக்களை ஏற்படுத் 
திக்கொண்டிருந்தனர் . இந்நேரத்தில் அமெரிக்க மக்கள் தொகையில் 
மிகுதியான பெருக்கம் ஏற்பட்டது . தொழிற்சாலைகள் , சுரங்கங்கள் , 
இரயில்பாதைப்போக்குவரத்து ஆகியவற்றில்பணிபுரிந்துவரும் தொழி 
லாளர் எண்ணிக்கை பெரிதும் அதிகரித்தது ; இவற்றில் ஈடுபட்டிருந்த 
தொழிலாளர் தொகை 1860-1900 காலப் பகுதியில் சுமார் 5 மடங்கு 
கூடுதலாகியது . பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வேலை 
யளிப்போருக்கும் தொழிலாளிகளுக்குமிடையில் பல மோதல்கள் 
ஏற்பட்டன . பல துறைகளில் வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றன . 
உதாரணத்திற்குச் சில : இரயில்பாதை வேலை நிறுத்தம் ( 1877 ) , சுரங்க 
வேலை நிறுத்தம் ( 1886 ), எஃகுத்தொழில் வேலை நிறுத்தம் ( 1892 ) , 
சிக்காகோ வேலை நிறுத்தம் ( 1894 ) . வர்க்கப் போராட்டம் வடிவ 
மெடுத்ததற்கான சான்றுகள் இவை . 


மீண்டும் வேலை நேர நிர்ணயப் பிரச்சினை : 

வில்லியம் சில்விஸ் என்பார் 1866 - ல் தொழிலாளர் சங்கக் கூட் 
டிணைப்பை ஏற்படுத்தவும் , தேசீயத் தொழிலாளர் சங்கத்தை 
( National Labour Union) மாற்றியமைக்கவும் முயன்றார் . தேசீயத் 
தொழிலாளர் சங்கம் ஒரு முக்கியத் தொழிலாளர் அமைப்பாக செயல் 
பட்டு வந்தது . அரசியல் சார்புடன் இயங்கிய இச்சங்கம் 1872 - ல் 
மறைந்தது . 1866 - க்குப் பிறகு வேலை நேர நிர்ணயப் பிரச்சினை 
மீண்டும் தலையெடுத்தது . பால்டிமோர் நகரில் நடந்த தொழிலாளர் 
பிரதிநிதிகள் மாநாடு ஒன்று , தொழிலாளர் வேலை நேரம் நாள் 


142 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


ஒன்றுக்கு எட்டு மணியாக இருத்தல் வேண்டும் எனத் தீர்மானம் 
போட்டது . வேலை நேரம் எட்டு மணி யாகத்தானிருக்கவேண்டும் 
என்று ஸ்டீவர்டு ( Steward ) போன்ற தொழிலாளர் இயக்கத் தலை 
வர்கள் வலியுறுத்தினர் . இதன் விளைவாக , 1688 - ல் குடியரசுத் தலைவர் 
ஆண்ட்ரூ ஜான்சன் , பொதுப்பணி வேலைகளில் ஈடுபட்டுள்ள ஃபெட 
ரல் தொழிலாளரின் வேலை நேரம் எட்டு மணியாக இருக்கும் என 
அறிவிக்கும் மசோதாவில் கையெழுத்திட்டார் . இதைத் தொடர்ந்து 
நியூயார்க் , இல்லினாய் , விஸ்கான்சின் , மிசௌரி , கனெக்டிகட் , 
கலிஃபோர்னியா போன்ற பல மாநிலங்கள் தொழிலாளர் வேலை 
நேரத்தை எட்டு மணியாகக் குறைத்தன . தொழிற்சாலைகளில் வேலை 
நேரம் உண்மையில் எட்டு மணியாகத்தான் இருக்கிறதா என்பதைக் 
கண்காணித்து வருவதற்கான ஏற்பாடுகள் இல்லாமையால் , பல 
தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் எட்டுமணிக் கதிகமாக வேலை 
செய்ய வேண்டி யிருந்தது . என்றாலும் , எட்டுமணி வேலை நேரம் பெய 
ரளவுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்ததே அவர்களுக்கு ஒரு பெரிய 
வெற்றியாக இருந்தது எனலாம் . 


தி நைட்ஸ் ஆஃப் லேபர் : 


நைட்ஸ் ஆஃப் செயின்ட் கிரிஸ்பின் ( Knights of St. Grispin ) 
என்றொரு சங்கம் 1867 ஆம் ஆண்டு மில்வாகியில் நிறுவப்பட்டது . 
1868 முதல் 1870 வரையில் இச்சங்கம் மிகவும் பயனுள்ள முறையில் 
செயல்பட்டது . 1870 - ல் இது உலகிலேயே மிகச் சிறந்த தொழிலாளர் 
சங்கமாக இருந்தது . யுரியா எஸ் . ஸ்டீஃபன்ஸ் ( Uriah S. Stephens ) 
என்ற தையல்காரர் , 1869 - ல் ஃபிலடெல்ஃபியாவில் தி நைட்ஸ் ஆஃப் 
லேபர் ( The Nights of Labour ) என்ற தொழிலாளர் அமைப்பை 
ஏற்படுத்தினார் . ஓர் இலக்கியச் சங்கமாக இருந்த இவ் வமைப்பின் 
மூன்று முக்கிய குறிக்கோள்கள் பின்வருவன : ( 1 ) தொழிலாளர் 
களால் உருவாக்கப்படும் செல்வத்தில் ஒரு நியாயமான பகுதி ஏன் 
தொழிலாளர்களுக்குக் கூலியாகக் கொடுக்கப்படவேண்டும் என் 
பதைப்பற்றிப் பொதுமக்களுக்கு எடுத்துக்கூறல் ; ( 2 ) தொழிலாளர் 
களின் வேலைப் பளுவைக் குறைப்பதற்கான சட்டங்களை இயற்றப் 
பாடுபடல் ; ( 3 ) உறுப்பினர்களுக்குத் துன்பம் நேர்கையில் உதவிகளை 
வழங்கல் . தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு எட்டுமணி நேர 
வேலையே தரப்படவேண்டும் என்பதையும் , வருமானம் , சொத்துப் 
பேறு , அஞ்சலகச் சேமிப்புப் பாங்குப் பணம் ஆகியவைமீது வரி 
விதிக்கப்படவேண்டும் என்பதையும் , வேலை 

செய்கின்றபோது 
தொழிலாளர்களுக்கு ஏற்படும் விபத்துக்களுக்கான இழப்பீட்டுப் 
பணம் அவர்களுக்கு அளிக்கப்படவேண்டும் என்பதையும் , நிலச் 
சொந்தக்காரர்கள் பெறும் உழைப்பிலா வருமானத்தை அரசே எடுத் 


தொழிலாளர் இயக்கம் 


143 


துக்கொள்ளவேண்டும் என்பதையும் இச்சங்கத்தினர் ஆதரித்தனர் . 
இரயில் போக்குவரத்து , குடி நீர் அளிப்பு , வாயு உற்பத்தி ஆகியவற்றை 
அரசே எடுத்துக்கொள்ள வேண்டும் என இவர்கள் வற்புறுத்தினர் . 
வேலை நிறுத்தங்களைத் தவிர்த்து , போராட்டங்களைச் செய்வதன் மூலமே 
தொழிலாளர்கள் தமது குறைபாடுகளை நீக்க முயலவேண்டும் என்று 
இவ்வமைப்பின் தலைவர்கள் சிலர் கருதினர் . தொழிலாளரிடையே 
ஒற்றுமையை வளர்ப்பதிலும் , அமைப்பைப் பலப்படுத்துவதிலும் 
இவர்கள் கண்ணும் கருத்துமாயிருந்தனர் . 

தொடக்கத்தில் நைட்ஸ் ஆஃப் லேபர் அமைப்பில் 11 உறுப்பி 
னர்களைக்கொண்ட ஒரு கிளைச் சங்கமே இருந்தது . 1873 - ல் 6 கிளைச் 
சங்கங்கள் உருவாயின . 1875 - ல் 80 கிளைச் சங்கங்கள் தோன்றின . 
1883 - ல் இவ்வமைப்பில் 52,000 உறுப்பினர்கள் இருந்தனர் . 1886 - ல் 
உறுப்பினர் எண்ணிக்கை 700,000 - க்குத் தாவியது . பிறகு இது 
1 மில்லியனாயிற்று . இரகசியமாகப் பணிபுரிந்து வந்ததால் இவ் 
வமைப்பின்மீது பலருக்குச் சந்தேகம் ஏற்பட்டது . எனவே , 1881 முதல் 
இரகசியமாகச் செயல்படும் பழக்கத்தை இவ்வமைப்பு கைவிட்டது . 
ஒரு மாபெரும் தொழிலாளர் அமைப்பாகத் திகழ்ந்துவந்த இச் 
சங்கத்தில் கருத்து வேற்றுமைகள் முளைத்தது ஒரு வருந்தத்தக்க 
சம்பவம் ஆகும் . கருத்து வேற்றுமைகள் விளைவாகப் பிளவு ஏற்பட்டு 
இரு பிரிவுகள் உண்டாயின . ஒரு பிரிவினர் அரசியல் வழிகளைப் பின் 
பற்றிச் சீர்திருத்தம் கொணர விரும்பினர் . மற்றொரு பிரிவினர் நேரடி 
நடவடிக்கை மூலம் சீர்திருத்தம் கொணர விரும்பினர் ; வேலை நிறுத் 
தம் போன்ற எல்லா முறைகளிலும் தொழிலாளர் நிலை உயரப் பாடு 
பட வேண்டும் என இவர்கள் விழைந்தனர் ; இவர்கள் கரமே ஓங்கி 
யது . ஒரு சில வேலை நிறுத்தங்களை வெற்றிகரமாக நடத்திய இவ் 
வமைப்பு , 1886 - ல் வலிவான சங்கம் என்ற வாழ்த்துக்களைப்பெற்றது . 
என்றாலும் , பயனற்ற வேலை நிறுத்தங்கள் இதன் பெயரைக் கெடுத் 
தன . மக்களது ஆதரவு படிப்படியாகக் குறைந்தது . 1888 ஆம் 
ஆண்டிற்குப் பிறகு ஆற்றல் குன்றி இவ்வமைப்பு மறைந்துபோயிற்று . 
தி அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர் என்ற அமெரிக்கத் 
தொழிலாளர் கூட்டிணைப்பின் தோற்றமும் இதன் மறைவுக்கு ஒரு 
முக்கியக் காரணம் ஆகும் , நைட்ஸ் ஆஃப் லேபர் அமைப்பின் 
தோற்றம் , வளர்ச்சி , வெற்றி , மறைவு ஆகிய எல்லாமே ஒரு குறுகிய 
காலத்தினுள் அடங்கிவிட்டன . என்றாலும் , அதன் சாதனைகள் மகத் 
தானவை என்பதை யாரும் மறுக்க முடியாது . இவ் வமைப்பின் 
முயற்சியால் பல சின்னஞ் சிறிய சங்கங்கள் மாற்றியமைக்கப்பட்டன ; 
தெம்புடன் செயல்படும் நிலையை அடைந்தன ; புதிய சங்கங்கள் 
தோன்றின; உழைப்பின் பெருமையும் , ஒற்றுமையின் நன்மைகளும் , 
அமைப்பின் அவசியமும் மக்களுக்கு நன்கு புலப்பட்டன . வேலை 


144 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நேரத்தை எட்டு மணியாகக் குறைப்பதற்கும் , தொழிலாளர் இயக் 
கத்திற்குச் சட்டப் பாதுகாப்பு கிடைப்பதற்கும் , தொழிற்சாலை 
மற்றும் சுரங்கச் சட்டங்களை இயற்றுமாறு செய்வதற்கும் , சிசு வேலை 
முறையை ஒழிப்பதற்கும் , கூட்டுறவை வளர்ப்பதற்கும் , தொழி 
லாளர் புள்ளி விவரக் கழகத்தை ( Bureau of Labour Statistics )) 
நிறுவுவதற்கும் , நைட்ஸ் ஆஃப் லேபர் அமைப்பு எடுத்துக்கொண்ட 
சிரமங்கள் அமெரிக்கர்களால் மறக்க முடியாதவை . 


தி அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர் : 

‘ தி அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர் 1881 - ல் தோன்றி 
யது . தோன்றிய இடம் பிட்ஸ்பர்க் . 5 ஆண்டுகளுக்குப் பிறகு இவ் 
வமைப்பு திருத்தியமைக்கப் பெற்றது . வர்த்தகர் மற்றும் தொழி 
லாளர் சங்கங்களே இந்த ஃபெடரேஷனின் உறுப்பினர்களாக இருக்க 
முடியும் ; ஒவ்வொரு சங்கத்தின் உறுப்பினர் அளவைப் பொறுத்து 
அச்சங்கத்திற்கு ஃபெடரேஷனில் பிரதிநிதித்வம் கிடைக்கும் . உறுப்பி 
னர்கள் தமது சங்கத்திற்குத் தலா மூன்று சென்ட் சந்தாத் தொகை 
யாகக் கொடுத்துவர வேண்டும் . இவ்வமைப்பில் 1884 ஆம் ஆண்டு 
50,000 உறுப்பினர்களிருந்தனர் ; 1890 - ல் இது 190,000 ஆகப் பெரு 
கிற்று . முதல் உலகப் போர் தொடங்கிய வேளையில் இதில் 2 மில்லியன் 
தொழிலாளர்கள் உறுப்பினர்களாயிருந்தனர் : பெரும்பாலான தேசீ 
யத் தொழிலாளர் சங்கங்கள் இதனுடன் இணைந்திருந்தன . 1890 - ல் 
இவ்வமைப்புக்குக் கடுமையான எதிர்ப்புக்கள் மூண்டன ; அவை 
யனைத்தையும் இது துணிவோடு சந்தித்தது . இரு எஃகுத் தொழில் 
வேலை நிறுத்தங்களில் தோல்வி கண்டது ; என்றாலும் , துவண்டுவிடாது 
மேலும் முன்னேறிச் சென்றது . எல் . எல் . லார்வின் ( L. L. I.orwin ) 
என்ற தொழிலாளர் இயக்க வரலாற்றாசிரியர் , ஃபெடரேஷன் நன்கு 
வளர்ந்த இக்காலப் பகுதியை , தொழிலாளர் இயக்கத்தின் வீரமான 
நாட்கள் என வருணிக்கிறார் . உயர்ந்த இலட்சியங்களைக்கொண்டு 
உன்னத முறையில் இவ்வமைப்பு செயல்பட்டதால் பல முதலாளிகள் 
இதனை அங்கீகரித்தனர் . அங்கீகாரப் பிரச்சினை ஒரு தொல்லையாக 
இருக்கவில்லை. முதலாளிகள் , தொழிலாளிகளுக்கிடையே சுமூகமான 
உறவு ஓரளவுக்கு நிலவியது . இதன் காரணமாக , இக் காலத்தை 
செலிக் QurwLDIGT ( Selig Perlman ) 

பொருளாதார 
வரலாற்றாசிரியர் முதலாளி, தொழிலாளி தேன் நிலவுக் காலம் எனக் 
கூறினார் . 


என்ற 


புதுக் கொள்கை ( New Deal ) காலத்திலும் , இரண்டாம் உலகப் 
போர்க் காலத்திலும் ஃபெடரேஷன் நன்கு வளர்ந்தது . சிறிய 
கைவினைத் தொழிலாளரும் , பேரளவுத் தொழிற்சாலைத் தொழி 


தொழிலாளர் இயக்கம் 


145 


லாளரும் இதில் சேர்ந்தனர் . 
சேர்ந்தனர் . உதாரணமாக , ஐக்கியச் 

, சுரங்க 
வேலைத் தொழிலாளர் சங்கமும் , பன்னாட்டு மதுபான உற்பத்தித் 
தொழிலாளர் சங்கமும் இதனுடன் இணைந்திருந்தன . இவை மிகப் 
பெருந் தொழிலாளர் சங்கங்களாகும் . ஃபெடரேஷன் ஒரு தலைவரை 
யும் , 15 துணைத் தலைவர்களையும் , ஒரு செயலாளரையும் கொண்டிருந் 
தது . ஆண்டுதோறும் நடக்கும் கூட்டங்களில் இவர்கள் தேர்ந் 
தெடுக்கப்படுவர் . ஃபெடரேஷனுக்கென வாஷிங்டனில் ஒரு செய 
லகம் இருந்தது . ஃபெடரேஷனின் மூன்று முக்கியக் குறிக்கோள்கள் : 
( 1 ) தொழிலாளர் நலன்களைப் பேணும் சட்டங்கள் உருவாகப் பாடு 
படுவதோடு , தீமை விளைவிக்கும் சட்டங்களை எதிர்த்துப் போராடல் ; 
( 2 ) தொழிலாளரைச் சூழ்ந்திருக்கும் தொல்லைகளை அகற்றி அவர் 
களுக்கு நியாயமான உரிமைகளும் சலுகைகளும் கிடைக்கச் செய்தல் ; 
( 3 ) தொழிலாளர் நலம் பெறும் வகையில் தொழிலாளர் அமைப்பை 
வளர்த்தல் . இன்னும் முக்கியமாகக் கூலிகளை உயர்த்தல் , வேலை 
நேரத்தைக் குறைத்தல் , வேலைச் சூழ்நிலைகளைச் சீர்ப்படுத்தல் , 
இன்சூரன்ஸ் திட்டங்கள் மூலம் தொழிலாளர்களுக்குப் பாதுகாப்பு 
அளித்தல் ஆகியவற்றில் ஃபெடரேஷன் மிகுந்த அக்கறை 
காட்டியது . 


அமைதி வழிகளில் தமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் 
கொள்ள ஃபெடரேஷன் முயன்றது . என்றாலும் , தம்முடன் இணைந் 
துள்ள சங்கங்கள் தீவிர வழிகளை நாடினால் அதை அனுமதிக்கவே 
செய்தது . தேசீய சங்கங்களில் இடம் பெற்றிருந்த வட்டாரச் 
சங்கங்கள் , தேசீய சங்கங்களின் ஒப்புதல் இன்றி வேலை நிறுத்தம் 
செய்ய முடியாது . ஒப்புதல் அளித்தால் , வேலை நிறுத்தத்தை வெற்றி 
கரமாகச் செய்து முடிப்பது தேசீய சங்கங்களின் பொறுப்பாகும் . 
ஃபெடரேஷன் வளர வளர , தொழிலாளர் பிரச்சினைகளையும் தொழிற் 
பூசல்களையும் தீர்ப்பதற்குரிய நல்ல வழிமுறைகள் நடைமுறைக்கு 
வந்தன . என்றாலும் வேலை நிறுத்தங்களும் , கதவடைப்புக்களும் 
எண்ணிக்கையில் அதிகரித்துக்கொண்டேயிருந்தன . இரண்டு நோக்கங் 
களுக்காகத் தொழிலாளர்கள் அவ்வப்போது வேலை நிறுத்தம் செய்து 
வந்தனர் . அவை : ( 1 ) தொழிலாளர் சங்கங்களை வேலையளிப்போர் 
அங்கீகரிக்க வேண்டும் . ( 2 ) கூலிகள் உயர்த்தப் பெறவேண்டும் . 
1881 - ல் நடைபெற்ற வேலை நிறுத்தங்களில் மூன்றில் இரண்டு மடங்கு , 
கூலி உயர்வு கோரி நடந்தவையாகும் . 1905 - ல் உண்டான பல வேலை 
நிறுத்தங்களுக்குக் கூலி உயர்வு கோரிக்கை , சங்க அங்கீகார வேண்டு 
கோள் ஆகிய இரண்டுமே முக்கியக் காரணங்களாக இருந்தன . சங்கங் 
களுக்கு அங்கீகாரம் வழங்க மறுக்கும் முதலாளிகளால் தயாரிக்கப் 
படும் பண்டங்களைப் பகிஷ்காரம் செய்வதன் மூலம் சங்கங்களுக்கு 


அ . 10 


146 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


அங்கீகாரம் கிடைத்திட , சில நேரங்களில் தொழிலாளர்கள் முயன்று 
அதில் வெற்றியும் கண்டனர் . பயன் மிகுந்த முறையில் செயல் 
பட்டதால் ஃபெடரேஷனுக்கு மக்களின் நல்லாதரவு கிட்டியது .. 
ஃபெடரேஷன் ஆனது , பல சங்கங்களை இணைத்து நின்ற ஒரு கூட்டுக் 
குழு ஆகும் . 1950 ஆம் ஆண்டில் ஃபெடரேஷனில் 108 தேசீய , சர்வ 
தேச சங்கங்கள் இருந்தன ; இவை சுமார் 9,000,000 உறுப்பினர்களைக் 
கொண்டிருந்தன . இவையே அல்லாது , 50 மாநிலக் கூட்டிணைப்புக்கள் , 
1000 நகர மத்திய குழுக்கள் இருந்தன . 


உலகத் தொழிலாளர் சங்கம் ( Industrial Workers of the World ) : 
ஹேவுட் (Haywood ) என்பார் உலகத் தொழிலாளர் சங்கத்தை 
1905 - ல் நிறுவினார் . ஃபிரெஞ்சு சிண்டிகாலிசக் ( Syndicalism ) 
கொள்கைகளில் இவர் ஈடுபாடு கொண்டிருந்தார் . மார்க்சிஸ 
சோசலிசவாதி டேனியல் டிலியன் ( Daniel Deleon ) , புல்மான் வேலை 
நிறுத்தப் புகழ் யூஜின் வி. டெப்ஸ் ( Eugene V. Debs ) ஆகியோர் 
ஆதரவு ஹேவுட்டுக்கு இருந்தது . உலகத் தொழிலாளர் சங்கத்தின 
ரின் கருத்துக்கள் : தொழிலாளர் வகுப்பைச் சூழ்ந்துள்ள துன்பங்கள் 
தொழிலாளா இயக்கம் மூலம்தான் அகல முடியும் ! இதை நன்கு 
உணர்ந்து எல்லாத் தொழிலாளர்களும் ஒரே இயக்கத்தில் சேர 
வேண்டும் உலகத் தொழிலாளர் சங்கம் , கைவினைத் தொழில்கள் , 
பேரளலத் தொழில்கள் ஆகியவை தமக்குரிய சுதந்திரத்தைப் பெறப் 
பாடுபடும் ; சர்வதேச அளவில் தொழில்களுக்குச் சுதந்திரம் கிடைக்க 
வும் போராடும் . நிலைமை சீர்ப்பட வேண்டுமெனில் தொழிலாளர் 
அனைவரும் ஒரே வகுப்பைச் சார்ந்தவர் என்ற எண்ணம் வளர 
வேண்டும் . வேலையளிப்போர் - தொழிலாளர் - இவர்களுக்கிடையே 
யான வர்க்கப் போராட்டத்தைத் தொழிலாளர்கள் மனத்தில் 
எப்போதும் வைத்திருக்க வேண்டும் . வெற்றிக்கு வழி நேரடி 
நடவடிக்கையே . நேரடி நடவடிக்கை என்றால் வேலை நிறுத்தம் , 
பகிஷ்காரம் , நாச வேலை ஆகியவற்றைக் குறிக்கும் . பூமியையும் 
உற்பத்திச் சாதனங்களையும் புயனத்துத் தொழிலாளர் கைப்பற்றி , 
கூலி வேலை முறையைக் கூண்டோடு அழிக்கும் வரையில் தொழிலா 
ளர் போராட்டம் தொடர்ந்து கொண்டேயிருக்கவேண்டும் . உலகத் 
தொழிலாளர் சங்கம் உண்மையில் புரட்சி சோசலிசத்தின் ஒரு வகை 
யாக இருந்தது . இச்சங்கத்தின் கொள்கைகள் நெசவுத் தொழி 
லாளர்கள் , அறுவடைத் தொழிலாளிகள் , கிழக்கு மற்றும் மேற்குப் 
பகுதியிலிருந்த தொழிலாளாகள் முதலியோரைக் கவர்ந்தன. ஒருவ 
ருக்குத் தீங்கு என்றால் , எல்லோருக்கும் தீங்கு என்பது பொருள் என்ற 
இச்சங்கத்தினரின் தாரகமந்திரம் பல தொழிலாளர்களின் மனத்தை 
மயூக்கியது . சங்க நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தகுந்தவை 1912 ஆம் 


147 


தொழிலாளர் இயக்கம் 


ஆண்டின் லாரன்ஸ் வேலை நிறுத்தமும் , 1912-13 - ல் நடந்த பேட்டா 
சன் வேலை நிறுத்தமும் ( Paterson Strike ) ஆகும் . லாரன்ஸ் வேலை 
நிறுத்தம் வெற்றியைக் கொடுத்தது . பேட்டர்சன் வேலை நிறுத்தம் 
தோல்வியினைத் தழுவியது . 1909 முதல் 1917 வரையில் இச் சங்கம் 
வன்சொற் போக்கினைக் கொண்டிருந்தது . இதன் புரட்சி மிகுந்த 
போக்கும் முறைகளும் பொதுமக்களிடம் வெறுப்புணர்ச்சியை உரு 
வாக்கின . அதோடு , 1914 - ல் தொடங்கிய போரில் அமெரிக்கா தலை 
யிட்டபோது , இச்சங்கம் அரசின் கொள்கையை ஆதரிக்க மறுத்த 
தால் , அரசின் 

அரசின் எதிர்ட்புக்கும் இலக்காகியது . உறுப்பினர்களுக் 
குள்ளும் கருத்து வேற்றுமைகள் முளைத்தன ; பிளவுகள் தலையெடுத் 
தன . அரசின் தொல்லை , உட்பூசல் , நிதிப் பற்றாக்குறை ஆகியவை 
காரணமாக உலகத் தொழிலாளர் சங்கம் அழிவுக்குள்ளாகியது . 
உயிரோடிருந்தபோது அது தொழிலாளர்களிடம் நல்ல செல்வாக் 
கைப் பெற்றிருந்தது . திறமைபெறாத தொழிலாளர்கள் ( unskilled 
workers ) இதன் மூலம் சில நன்மைகளைப் பெற்றனர் . தையல் 
துறைத் தொழிலாளர்கள் லாரன்ஸ் , பேட்டர்சன் . வேலை நிறுத்தங் 
களைச் சரிவர நடத்த முடியாது தவித்தபோது , இச்சங்கம் அவற்றில் 
தலையிட்டு வேலை நிறுத்தங்களைத் துணிவோடு நடத்த உதவியது . 
நீக்ரோ இனத்தவர்கள் சங்கத்தினால் சில உதவிகளைப் 
பெற்றனர் . 


நீதிமன்றத்தில் தொழிலாளர் சங்கங்கள் : 

பல வேளைகளில் தொழிலாளர் சங்கங்கள் நீதிமன்றங்களுக்கு 
இழுக்கப்பட்டன. தொடக்க காலத்தில் தொழிலாளர் சங்கங்கள் 
சட்ட விரோதமானவை என்றும் , பொதுமக்களின் நலன்களுக்கு 
ஊறுவிளைவிப்பவை என்றும் வேலையளிப்போர் கருதினர் . 19 ஆம் 
நூற்றாண்டின் துவக்கத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கள் தொழி 
லாளர்களுக்குப் பாதகமாக இருந்தன . ஆனால் நாளடைவில் நீதி 
கன்றத்தின் போக்கில் மாறுதல் தென்பட்டது . தொழிலாளர் 
சங்கங்கள் ஏற்படுவதை மறுக்காமல் , நோக்கங்களை நிறைவேற்றிக் 
கொள்ள அவை பயன்படுத்தும் வழிமுறைகளைப்பற்றி பரிசீலனை 
செய்ய முயன்றமை நீதிமன்றப் போக்கில் நிகழ்ந்த முக்கிய மாறுத 
லாகும் . தொழிலாளருக்குச் சாதகமாயிருந்த பல சட்டங்களை நீதி 
மன்றம் பல நேரங்களில் நிராகரித்துவிட்டது . உதாரணமாக , 
பொதுப்பணித்துறைத் தொழிலாளர் வேலை நேரத்தைக் கட்டுப்பாடு 
செய்யும் சட்டம் , டிரக் ( Truck ) முறையில் கூலி வழங்கும் பழக்கத் 
தைக் கண்டனம் செய்யும் சட்டம் , விபத்துக்குள்ளாகும் தொழி 
லாளர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் பற்றிய சட்டம் முதலியவற்றை 
அரசியலமைப்புக்கு முரணானவை என்று கூறி நீதியறம் நிரா 


148 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கரித்துவிட்டது . நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்புக்கள் தொழிலாளர் 
சங்கங்களின் நடவடிக்கைகளைப் பாதித்தன . தொழிலாளர்கள் மறி 
கல் செய்யும் உரிமையைக் கூட இழந்தனர் . தொழிலாளர்களுக்குச் 
சாதகமான எல்லாச் சட்டங்களும் அரசியலமைப்புக்கு முரண்பட் 
டவை எனத் தீர்ப்பளிக்கப்பட்டது 


1895 - ல் இல்லினாய் உயர் நீதிமன்றம் , மகளிர் ஒரு நாளைக்கு 
8 - மணி நேரமே வேலை செய்யலாம் என்ற சட்டத்தை நிராகரித்தது . 
ருக்குத் தொழிலில் தொழிலாளர் வேலை நேரம் நாள் ஒன்றுக்கு 
எட்டு மணியாக இருத்தல் வேண்டும் என்ற மற்றொரு சட்டத்தை 
கொலராடோ 1899 - ல் ரத்து செய்தது . அவ்வாறே , ரொட்டி உற்பத் 
தித் தொழிலில் உள்ள தொழிலாளர் வேலை நேரம் 10 - மணிக்கு 
மிகாமலிருக்க வேண்டும் என்ற சட்டம் அரசின் அதிகார வரம்பிற் 
குட்பட்டதன்று என்று அமெரிக்கத் தலைமை நீதிமன்றம் 1905 - ல் தீர்ப் 
பளித்தது . மகளிர் இரவு வேலை செய்வதைத் தடை செய்யும் சட்டத் 
தையும் தலைமை நீதிமன்றம் 1907 - ல் நிராகரித்தது . கொலம்பியா 
மாவட்ட குறைந்தபட்சக் கூலிச் சட்டத்தைத் தலைமை நீதிமன்றம் 
1923 - ல் செல்லாது என அறிவித்தது . இத்தீர்ப்புக்கள் தொழிலாளர் 
இயக்கத்தின் வளர்ச்சியைத் தடுத்தன . என்றாலும் , நீதிமன்றம் பிறகு 
தமது போக்கைச் சற்று மாற்றிக்கொண்டு தொழிலாளர் சட்டங் 
களை மாறுபட்ட கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து , பழைய தீர்ப்புக் 
களை மாற்றியது . அரசியலமைப்புக்கு முரண்பட்டவை எனத் தொழி 
லாளர் சட்டங்கள் தற்போது பெரும்பாலும் கருதப்படுவதில்லை . 


தொழிலாளர் சங்கங்களின் அடிப்படைக் குறிக்கோள்கள் , 

கொள்கைகள் : 


அமெரிக்கத் தொழிலாளர் சங்கங்கள் ஜனநாயக வழிமுறை 
களைப் பின்பற்றி வருகின்றன . வட்டார அளவிலும் சரி , அல்லது 
தேசீய அளவிலும் சரி ஜன நாயக மரபுகளுக்கே மதிப்புக் கொடுக்கப் 
படுகிறது . ஒவ்வொரு வட்டாரச் சங்கத்திற்கும் ஒரு தலைவர் , ஒரு 
செயலாளர்-- பொருளாளர் , ஒரு நிர்வாகக் குழு உண்டு . மாதத் 
திற்கு ஒருமுறை அல்லது இருமுறை உறுப்பினர் கூட்டங்கள் நடை 
பெறுகின்றன ; இதில் எல்லோரும் பங்கேற்பது ஒரு விசேஷ நிகழ்ச்சி , 
தேசீய ( அல்லது சர்வதேசச் ) சங்கங்கள் வட்டாரச் சங்கங்களுக்கு 
வழிகாட்டுகின்றன . வட்டாரச் சங்கங்களின் நடவடிக்கைகளைத் 
தேசீய சங்கங்களே நிர்ணயிக்கின்றன . தேசீய சங்க மா நாடு மிகவும் 
வலிமை மிகுந்தது . தேசீய சங்க அலுவலர்களும் நிர்வாகக் குழுவின 
ரும் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுவர் . தேசீய சங்க மாநாட்டுப் பிரதி 
நிதிகள் வட்டாரச் சங்கங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர் , தேசீய 


தொழிலாளர் இயக்கம் 


149 


சங்க மா நாடுகள் ஆண்டுக் கொருமுறை அல்லது இருமுறை நடக்கின் 
றன . அமெரிக்கத் தொழிலாளர் சங்கங்களின் அடிப்படைக் குறிக் 
கோள்கள் பின்வருவன : 


1. தொழிலாளர்களுக்கு வேலைப் பாதுகாப்பு . 


2. தொழிலாளர்களுக்குப் போதுமான கூலிகள் . 


3. இயலா நிலையினர் மற்றும் வயோதிகருக்குப் பாதுகாப்பு . 
4. நியாயமான வேலை நேரங்கள் , வேலைச் சூழ்நிலைகள் . 


5. தொழிலாளர்களுக்குக் கடமைகளைப் போதித்தல் . 


குறிக்கோள்களை அடைவதற்குத் தொழிலாளர் சங்கங்கள் ஆளு 
கின்ற கருவிகளில் மிகவும் முக்கியமானதாயிருப்பது கூட்டு பேரம் 
( Collective Bargaining ) . கூலிகள் , வேலைச் சூழ்நிலைகள் ஆகியவை 
பற்றி முடிவெடுக்க தொழிலாளர் சங்கங்கள் அடிக்கடி வேலை 
யளிப்போரோடு கூட்டு பேரங்களைச் செய்திருக்கின்றன . கூட்டு 
பேரத்தின் முடிவுகள் பிறகு ஓர் ஒப்பந்தத்தில் இடம் பெறுகின்றன . 
ஒப்பந்தம் சங்கத்திற்கும் வேலையளிப்போருக்குமிடையில் செய்யப்படு 
கிறது . ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் பிரச்சினை 
களைத் தீர்ப்பதற்கு அவ்வப்போது இரு பிரிவினருக்குமிடையில் 
பரஸ்பர பேச்சு வார்த்தைகள் நடக்கின்றன . தொழிலாளர்கள் தமக் 
குள் ஒற்றுமையை வளர்த்து , கூட்டுபேரம் மூலம் வலிமையைப் 
பெருக்கிக்கொண்டிருப்பதைக் கண்ட வேலையளிப்போரும் தொழி 
லதிபர்களும் தமக்குள்ளும் ஒற்றுமையை உருவாக்கி , கூட்டுபேரத்தை 
வளர்த்துத் தமது பலத்தைப் பெருக்க முயலுகின்றனர் . சங்கத்தை 
அங்கீகாரம் பெற வைப்பதற்கும் , சாதகமான கூட்டு உடன்படிக்கை 
களைப் பெறுவதற்கும் தொழிலாளர் சங்கங்கள் வேலை நிறுத்தம் , 
பகிஷ்காரம் , மறியல் ஆகியவற்றையும் கருவியாகப் பயன் படுத்து 
கின்றன . கூலிகள் , வேலை நேரங்கள் , வேலைச் சூழ்நிலைகள்- இவற 
றின் தொடர்பாகப் பல வேலை நிறுத்தங்கள் , பகிஷ்கரிப்புக்கள் 
நிகழ்ந்திருக்கின்றன . தொழிலாளர்களைப் பணிய வைப்பதற்கென்று 
தொழிலதிபர்களும் கதவடைப்பு முறைகளை நாடுவதுண்டு . 


தொழிலாளர் சங்கங்களைப் பொறுத்தவரையில் முக்கியமாயிருக் 
கின்ற ஒரு ஃபெடரல் சட்டம் டாஃப்ட் - ஹார்ட்லி சட்டம் ( Taft 
Hartly Act ) ஆகும் . தொழிலாளர் சங்கங்களின் நடவடிக்கைகளில் 
நியாயமற்றனவ எவை எவை என்பதை இச்சட்டம் தெரிவிக்கிறது . 
போராட்டங்களைச் செய்கின்றபோது சங்கங்கள் யாரையும் 


150 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பலவந்தம் செய்வதோ , அல்லது ஓரம் காட்டுவதோ கூடாது என்று 
இச் சட்டம் கூறுகிறது . இது வேலையளிப்போருக்கும் பொருந்தும் . 
இரண்டாந்தர பகிஷ்காரம் , அனுதாப வேலைநிறுத்தம் முதலியவற் 
றைச் சங்கங்கள் விருப்பம்போல் பயன்படுத்திட முடியாது என்றும் 
இச் சட்டம் எடுத்துரைக்கிறது . தொழிலாளர் சங்கங்களின் நடவடிக் 
கைகளைக் கட்டுப்படுத்துவதற்குப் பல மாநில அரசுகளும் சட்டங் 
களை இயற்றியுள்ளன . 


தொழிற் பூசல்களைத் தீர்ப்பதற்குத் தன்னிச்சை மத்தியஸ்தம் 
( Voluntary Arbitration ) , கட்டாய மத்தியஸ்தம் ( Compulscry Arbit 
ration ) , சமரசம் ( Conciliation ) முதலியவற்றை ஆள்வதற்கான 
ஏற்பாடுகளையும் அரசு செய்துகொடுத்துள்ளது . இவை யத்தனையும் 
தோல்வியுற்றால் தொழிற்சாலை அல்லது நிறுவனத்தை அரசே எடுத் 
துக்கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை . இரு தரப்பினருக்கிடையே 
சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு இது ஓர் அதிர்ச்சி வைத்தியமாகப் 
பயன்படுத்தப் பெறும் . 


II . முதல் உலகப் போரின் விளைவுகள் 


( The Effects of the First World War ) 


1917 ஆம் ஆண்டு ஏப்ரல் 2 ஆம் நாள் ஜனாதிபதி உட்ரோ வில்சன் 
தமது போர்ச் செய்தியை காங்கிரஸ் மன்றத்திற்குத் தெரிவித்தார் . 
நான்கு நாட்களுக்குப் பிறகு , ஜெர்மன் பேரரசுமீது போர் தொடுக் 
கப்படும் என்ற கூட்டுத் தீர்மானத்தைச் சட்டமன்றம் நிறைவேற்றி 
யது . முதல் உலகப் போரில் அமெரிக்கா ஈடுபட்டிருந்த காலம் 
17 மாதங்களே என்றாலும் , அப் போரின் விளைவாக அமெரிக்கப் 
பொருளாதாரத்தில் பலத்த மாறுதல்கள் தோன்றின . போரில் 
ஈடுபட்டிருந்த நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து பலவிதப் பண்டங் 
களை வேண்டி நின்றன . இதனால் அமெரிக்காவிலிருந்து யுத்தத் 
தளவாடங்கள் , இரும்பு , எஃகு , செம்பு மற்றும் பித்தளைப் பண்டங் 
கள் , கச்சாப் பொருட்கள் , மோட்டார் வண்டிகள் ஆகியவை மிகுதி 

ஏற்றுமதியாயின . 1914 - ல் ஏற்பட்டிருந்த வாணிப மந்த 
நிலைமை ஏற்றுமதி அதிகரிப்பைக்கொண்டு வெற்றிகரமாகச் சமாளிக் 
கப்பட்டது . 1916 - ல் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதியான பண்டங் 
களின் மதிப்பு 5500 மில்லியன் டாலர்கள் ஆகும் . அவ் வாண்டில் 
ஏற்றுமதிகளின் மதிப்பு இறக்குமதிகளின் மதிப்பைவிட 3000 மில்லி 
யன் டாலர்கள் அதிகமாயிருந்தது . 1917 - ல் செய்யப்பட்ட ஏற்றுமதி 
களின் மதிப்பு 6,200 மில்லியன் டாலர்கள் . இறக்குமதியான பண்டங் 
களின் மதிப்பு 2920 மில்லியன் டாலர்கள் . போர்த் தேவை காரண 

அமெரிக்க வெளிநாட்டு வாணிபம் வியத்தகு முறையில் 
அதிகரித்து சாதக வாணிப இருப்பு நிலை உருவாகியது . 


யாக 


மாக 


தேசியப் பாதுகாப்புக் குழு 

உலகப் போர் மத்தியில் நாட்டுப் பாதுகாப்பைப் பேணுவதற் 
கான நடவடிக்கைகளை அரசு மும்முரமாக மேற்கொண்டது . நாட்டுப் 
பாதுகாப்பையும் நலத்தையும் மேம்படுத்தும் முறையில் , பொருளா 


152 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தாரச் சாதனங்களைப் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளைச் செய்வ 
தற்கென தேசீயப் பாதுகாப்புக் குழு ( Council of National Defence ) 
ஒன்று 1916 - ல் ஏற்படுத்தப் பெற்றது . இராணுவம் , கப்பற்படை , விவ 
சாயம் , வணிகம் , தொழிலாளர் நலம் ஆகிய துறைகளின் செயலர் 
களும் , உள்துறைச் செயலரும் இக் குழுவில் இடம் பெற்றனர் . 
தேவையான உற்பத்திச் சாதனங்களை எந்த ஒரு நேரத்திலும் இக் 
குழு விரைவாகத் திரட்டிக் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது . 
தேசீயப் பாதுகாப்புக் குழுவிற்கு வேண்டிய தகவல்களைத் தருவதற் 
கென ஒரு துணைக் குழுவும் நிறுவப்பட்டது . இதில் ஏழு வல்லுநர்கள் 
இடம் பெற்றனர் . இவர்களை ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பார் . குழு 
உறுப்பினர்களுக்கு ஊதியம் கிடையாது . போரை முன்னிட்டுப் பிறகு 
ஏற்படுத்தப்பெற்ற பல கட்டுப்பாட்டு அமைப்புக்களுக்கு இக் குழுவே 
தாயமைப்பாக அமைந்தது . தேசீய நெருக்கடி ஒன்று உருவாகின்ற 
போது கூட்டு நடவடிக்கை எடுப்பது அவசியமாகிறது . அதிலும் 
உலகப் போர் போன்ற மிக முக்கிய நெருக்கடி தோன்றும்போது 
தனியார் பொருளாதார நடவடிக்கைகளையும் , அரசியல் நடவடிக்கை 
களையும் அரசு கட்டுப்பாடு செய்வது அத்தியாவசியமாகிறது . முதல் 
உலகப் போரின்போது அமெரிக்க அரசுக்கும் இந்த அவசியம் ஏற்பட் 
டது . மாபெரும் பொருளாதார அமைப்பைக் கட்டுப்படுத்துவதற் 
கும் , கண்காணித்து வருவதற்கும் , வழி நடத்திச் செல்வதற்கும் பல 
அமைப்புக்கள் நிறுவப்பட்டன . இவற்றில் முக்கியமாயிருந்தவை : 
போர்த் தொழில் வாரியம் ( War Industries Board ) , எரிபொருள் 
நிர்வாகத்துறை , கப்பற்றுறை வாரியம் , இரயில் பாதை வாரியம் , 
உணவு நிர்வாகத் துறை , போர்த் தொழிலாளர் வாரியம் , மற்றும் 
போர்நிதிக் கார்ப்பரேஷன் என்பன . 
போர்த் தொழில் வாரியமும் , தொழில் நிர்வாகமும் 

இவற்றில் மிகவும் முக்கியமானதாயிருந்தது போர்த் தொழில் 
வாரியம் . மத்திய ஒருங்கிணைப்பு அமைப்பாக இது செயல்பட்டது . 
நாட்டுப் பாதுகாப்புக்குழு இதனை 1917 ஆம் ஆண்டு ஜூலை 8 ஆம் தேதி 
ஏற்படுத்தியது . தொடக்கத்தில் இவ்வாரியத்திடம் போதிய அதிகா 
ரங்கள் இல்லாமையால் சரிவரச் செயலாற்ற முடியவில்லை . எனவே , 
ஜனாதிபதி வில்சன் இதனை நாட்டுப் பாதுகாப்புக் குழுவிடமிருந்து 
பிரித்துத் தனியே சுதந்திரமாகச் செயல்பட வைத்தார் . நாட்டின் 
தொழில் , விவசாயம் மற்றும் நிதித் துறைகளின் நடவடிக்கைகளை 
ஒருங்கிணைத்துச் செல்லும் அதிகாரத்தையும் இதற்கு வழங்கினார் . 
ஒவ்வொரு தொழிலுக்கும் போர்ப்பணிக் கமிட்டிகள் ( War Service 
Committees) நிறுவப்பட்டன . போர்த் தொழில் வாரியத்துக்கும் 
உற்பத்தியாளர்களுக்குமிடையில் இவை பாலங்களாக இருந்தன . 
விலைகளை நிர்ணயித்தல் , தொழில்களைத் தரப்படுத்தல் , அடிப்படைப் 


முதல் உலகப் போரின் விளைவுகள் 


153 


பண்டங்களின் உற்பத்தி , மற்றும் விநியோகத்தை உத்தரவாதப் 
படுத்தல் ஆகியவை மூலமாகத் தொழில்களைக் கட்டுப்படுத்துவதற்கு 
இவ்வாரியம் முயன்றது . வாரியத்தின் முயற்சிகளால் தொழில் 
பெருகியது . பல பண்டங்களின் உற்பத்தி கணிசமாக அதிகரித்தது . 
ஆனால் , வாரியத்தின் விலை நிர்ணயக் கைகோள் அவ்வளவாக 
வெற்றிபெறவில்லை என்றே கூறவேண்டும் . பணவீக்கத்தை வாரியத் 
தால் தடுச் திட முடியவில்லை . அவ்வாறே , சுலபமான வழிகளில் பல 
முதலாளிகள் இலாபம் குவித்ததையும் கட்டுப்படுத்த இயலவில்லை. 

உலகப் போர் தொடங்கிய இரண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகே 
அமெரிக்கா போரில் ஈடுபட்டது . போருக்குத் தேவையான பொருட் 
களைத் திரட்டுதல் எவ்வளவு சிரமமான செயல் என்பதை ஐரோப்பிய 
நாடுகளின் அனுபவத்தை அடிப்படையாகக்கொண்டு , அமெரிக்கா 
ஓரளவுக்குத் தெரிந்து கொண்டது எனலாம் . உற்பத்திச் சாதனங் 
களைக் கணக்கெடுத்து , அமைதிக்கால உற்பத்தி முறையிலிருந்து யுத்த 
கால உற்பத்தி முறைக்கு மாறவேண்டி யிருந்தது . எதையும் விரை 
வாகச் செய்து முடிப்பதும் அவசியமாயிருந்தது . . பண்டங்களையும் 
கச்சாப் பொருட்களையும் வாங்குவதற்கும் , அவற்றை உரிய அளவு 
களில் பல்வேறு துறைகளிடையே பகிர்வு செய்வதற்கும் ஏற்பாடு 
செய்யவண்டி, யிருந்தது . இதற்காகப் பல நிர்வாக அமைப்புக்கள் 
நிறுவப்பெற்றன . இவ் வமைப்புக்களின் பணிகளை ஒருங்கிணைக்துச் 
செல்வதில் பல சிரமங்கள் முளைத்தன . இராணுவம் மற்றும் குடி 
மக்கள் தேவைகளைப் பூர்த்திசெய்வதற்காகப் பல பண்டங்களின் 
உற்பத்தியைப் பேரளவில் அதிகப்படுத்த வேண்டியிருந்தது . நைட் 
ரேட் உற்பத்தி , கப்பல் தயாரிப்பு ஆகியவற்றில் அரசே ஈடுபட 
வேண்டியிருந்தது . தொழில்களிடையே கச்சாப் பொருட்களைப் 
பகிர்வு செய்வதற்குப் பங்கீட்டு முறையினையும் , முன்னுரிமைப் பட்டி 
யல் விதிகளையும் ( Priority rules ) கடைப்பிடிக்க வேண்டியிருந்தது . 
தனி நபர் சுதந்திரம் தழைத்திருந்த ஒரு மாபெரும் நாட்டில் இப் 
படிப்பட்ட அரசு நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு சோதனைகள் ஏற்பட் 
டிருக்கும் என்பதை நாம் விளக்கத் தேவையில்லை . குறிப்பிட்ட சில 
திட்டங்களில் தகுந்த ஏற்பாடுகளின்மை , திறமையின்மை , தவறுகள் , 
தோல்விகள் காணப்பட்டன என்றாலும் , மொத்தத்தில் நிலைமை 
சமாளிக்கப்படவே செய்தது என்கிறார் ஒரு பொருளாதார வரலாற் 
றாசிரியர் . 


எரிபொருள் நிர்வாகத் துறை ( Fuel Administration ) 

எரிபொருள் பிரச்சினையைக் கவனித்துக் கொள்வதற்கென , 
1917 ஆம் ஆண்டின் உணவு மற்றும் எரிபொருள் , கட்டுப்பாட்டுச் 
சட்டத்தின் ( Food and Fuel Control Act ) கீழ் , எரிபொருள் நிர்வாகத் 


154 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


துறை நிறுவப்பட்டது . இந்தத் துறையின் முன்னே இருந்த தலையாய 
பிரச்சினை நிலக்கரி பற்றாக்குறை . போர்க்காலத் தேவை , போக்கு 
வரத்து அதிகரிப்பு , சுரங்கத் தொழிலாளர் கிடைப்பருமை , நுகர்ச்சிக் 
கூடுதல் ஆகியவை காரணமாக நிலக்கரித் தட்டுப்பாடு மிகவும் 
கடுமையாக இருந்தது . சுரங்கத் தொழிலாளர் கிடைப்பது அரிதா 
யிருந்ததற்குக் காரணம் , சுரங்கங்களில் வேலைச் சூழ்நிலைகள் மிகவும் 
மோசமாயிருந்தமையால் பல தொழிலாளர்கள் இராணுவத்தில் 
சேர்ந்துவிட்டதேயாகும் . சாராயத் தொழிற்சாலைகளுக்குக் குறை 
வான அளவில் நிலக்கரியை வழங்குதல் , அவசியமற்ற தொழில் 
களுக்கு நிலக்கரி யளிப்பதை நிறுத்துதல் , சுரங்கத் தொழிற் பூசல்களை 
நல்ல முறையில் தீர்த்து வைத்தல் , சுரங்கத் தொழிலாளரை இராணு 
வத்திற்குச் செல்லாதிருக்கச் செய்தல் ஆகியவை மூலமாக , எரி 
பொருள் நிர்வாகத்துறை நிலக்கரி அளிப்பையும் உற்பத்தியையும் 
அதிகப்படுத்த முயன்று , அதில் போற்றத்தக்க வெற்றியையும் 
அடைந்தது . மொத்த உற்பத்தியே அல்லாது தொழிலாளரின் சராசரி 
ஆக்கத்திறனும் கூடியது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது . 1914 - ல் 
கரங்கத் தொழிலாளரின் சராசரி உற்பத்தி ஆண்டொன்றிற்கு 
833 டன்கள் என்றிருந்தது . ஆனால் , 1918 - ல் இது 1151 டன்களுக்கு 
உயர்ந்த ) . நிலக்கரி உற்பத்தி பெருகியது என்றாலும் , நிலக்கரி 
பற்றாக்குறை போர் முடியு மட்டும் நாட்டில் இருக்கவே செய்தது . 


கப்பற்றுறை வாரியம் 

1916 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதற்கொண்டு கப்பற் 
றுறை வாரியம் ( Shipping Board ) செயல்பட்டது . இதனிடம் மிகுதி 
யான அளவில் அதிகாரங்கள் இருந்தன . இவ்வாரியம் அரசிடமிருந்த 
கப்பல்களைக் கட்டுப்பாடு செய்தது ; கப்பல் கட்டுந் தொழிலை மேற் 
பார்வையிட்டது ; வர்த்தகக் கப்பல்களில் பணிபுரிவோருக்குப் பயிற்சி 
யளித்தது . அமெரிக்கா போரில் அடி எடுத்து வைத்த நேரத்தில் 
ஜெர்மனி அசுர வேகத்தில் கப்பல்களை மூழ்கடித்தவண்ணமிருந்தது . 
அமெரிக்காவை நோக்கியிருந்த முக்கியப் பிரச்சினை இந்த நிலைமையை 
மாற்பி , கப்பற் படையை வலிவுபடுத்திப் பெருக்கித் தடையற்ற 
முடி நயில் பாடங்களை வெளி நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான 
ஏற்பாட்டைச் செய்தல் . வர்த்தகக் கப்பல் கட்டும் பணியை மேற் 
கொள்வதற்கென ஓர் அவசரக் கப்பற்படைக் கழகத்தை ( Emergency 
Fleet Corporation ) 1917 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கப்பற்றுறை 
வாரியம் ஏற்படுத்தியது . வாரியத்தின் துணை நிறுவனமாயிருந்த 
இக்ரழகம் 50 மில்லியன் டாலர்களை மூலதனமாகக்கொண்டு செயல் 
பட்டது . அட்லாண்டிக் கடலின் குறுக்கே ஒரு கப்பல் பாலம் 
அமைக்கவேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டிய இக்கழகம் , 


முதல் உலகப் போரின் விளைவுகள் 


155 


கப்பல்களை மேன்மேலும் கூடுதலாகத் தயாரிப்பதில் ஈடுபட்டது . 
அத்துடன் பழைய கப்பல் தளங்களை விரிவுபடுத்தியது ; புதிய தளங் 
களை அமைத்தது . 1917 - ல் அமெரிக்காவில் 61 கப்பல் தளங்களிருந் 
தன ; 1918 - ல் இவை 341 - க்கு உயர்ந்தன . 1918 ஆம் ஆண்டு செப்டம் 
பர் மாதம் 8,693,579 டன்கள் எடையுள்ள கப்பல்கள் கப்பற்றுறை 
வாரியத்திடம் இருந்தன . கப்பற்றுறை வாரியமும் , அவசரக் கப்பற் 
படைக் கழகமும் எதையும் விரைவாகச் செய்து முடிக்கவில்லை என்று 
பலர் குறைபட்டுக்கொண்டார்கள் . என்றாலும் , தனியார் கப்பல் 
களை அரசு எடுத்துக் கொள்வதற்கும் , எதிரிக் கப்பல்களைக் கைப்பற்று 
வதற்கும் , நடுநிலை நாட்டுக் கப்பல்களை விலைக்கு வாங்கிக்கொள்வ 
தற்கும் இவை ஆற்றிய பணிகள் மிகவும் பயன் மிகுந்தவை என்பதை 
நாம் சுட்டிக் காட்டுதல் வேண்டும் . 


இரயில்வே நிர்வாகம் 

போர்க் காலத்தில் இரயில்வே நிறுவனங்கள் தம்மாலியன்ற 
வரையில் அரசுடன் ஒத்துழைக்க முயன்றன . தேசீயப் பாதுகாப்புக் 
குழுவின் ஆலோசனைக் கமிஷனின் ( Advisory Commission of the 
Council of National Defence ) போக்குவரத்துத்துறை நிபுணரான 
டேனியல் வில்லார்ட் ( Daniel Willard ) என்பார் தேசீயப் பாதுகாப் 
புத் தனிக் கமிட்டி என்ற குழுவை அமைத்தார் . ஐந்து உறுப்பினர் 
களைக்கொண்டிருந்த இக்குழு போர்க்கால இரயில் பாதை வாரியம் 
( Rail Roads War Board ) என அழைக்கப்பட்டது . இரயில்வே நிர்வா 
கத்தைப் பொறுத்தவரையில் அரசுடன் பரிபூரணமாக ஒத்துழைத்து 
அதன் தேவைகளை நிறைவேற்றவும் , ஆணைகளை அமல் செய்யவும் 
முயன்ற இவ்வாரியம் வெற்றிகரமாகச் செயல்பட முடியவில்லை . 
காலப்போக்கில் பல கடுமையான பிரச்சினைகள் தலையெடுத்தன . பல 
இரயில்வே நிறுவனங்கள் இக்கமிட்டியின் உத்தரவுகளுக்குக் கீழ்ப் 
படிய மறுத்தன . இராணுவத் தேவைகளைப் பூர்த்தி செய்வதில் 
சிரமங்கள் தோன்றின . போட்டி நிறுவனங்கள் கூட்டாகச் செயல் 
பட மறுத்தன . தொழிலாளர்கள் மிகுதியான கூலிகள் வேண்டு 
மென்று கூக்குரலிட்டனர் . இரயில்வே நிர்வாக அமைப்பு முழுவதும் 
திறமையின்மை காணப்பட்டது . இப்பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்குத் 
தனியார் இரயில்வே கம்பெனிகளை அரசே மேற்கொள்ளுவதைத் 
தவிர வேறு வழியில்லை . எனவே , மாநிலங்களுக்கிடையேயான 
வர்த்தகக் குழுவின் ஆலோசனைப்படி , 1917 ஆம் ஆண்டு டிசம்பர் 
மாதம் 26 ஆம் தேதி ஜனாதிபதி இரயில்வே நிறுவனங்களை அரசு எடுத் 
துக்கொள்கிறது என்று பிரகடனம் செய்தார் . 

ஜனாதிபதியின் பிரகடனத்தை ஒட்டி , 1918 ஆம் ஆண்டு மார்ச் 
மாதம் இரயில் பாதைக் கட்டுப்பாட்டுச் சட்டம் ( Rail Road Control 


156 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


Act) இயற்றப்பட்டது . இச்சட்டத்தின் முக்கிய ஷரத்துக்கள் 
அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு குறிப் 
பிட்ட தொகையை ஆண்டுதோறும் ஈட்டுப் பணமாகப் பெறும் ; 
1917 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30 ஆம் தேதி முடிவடையும் மூன் 
றாண்டு காலத்தில் இக்கம்பெனிகள் பெற்ற சராசரி நிகர வருமானத் 
திற்கதிகமாக ஈட்டுப் பணத்தொகை இருக்கக்கூடாது ; இரயில்வே 
நிறுவனங்களை நடத்திச்செல்வதற்கு 500 மில்லியன் டாலர் கொண்ட 
ஒரு நிதி ஏற்படுத்தப்பெறும் : சமாதான உடன்படிக்கைக்குப் பிறகு 
1 வருடத்திற்குள் கம்பெனிகள் அவற்றின் சொந்தக்காரர்களுக்குத் 
திருப்பிக் கொடுக்கப்படவேண்டும் ; திருப்பிக் கொடுக்கப்படும்போது 
இருப்புப் பாதைகளும் இன்ன பிற சொத்துக்களும் அரசு கட்டுப் 
பாட்டிற்கு முன்பு எவ்வாறிருந்தனவோ அதே நிலையில் இருக்க 
வேண்டும் . 


இரயில்வே நிர்வாகத்தை மேற்கொண்ட முதல் இரண்டாண்டு 
களில் அரசுக்குச் சில சிரமங்கள் ஏற்பட்டன . நிதிப் பற்றாக் குறையும் 
எழுந்தது . ஆனால் , நாளடைவில் 

இச்சிரமங்கள் மறைந்தன. 
இரயில்வே நிர்வாகத்தை அரசு தன் பொறுப்பில் வைத்துக்கொண்ட 
தால் போரை வெற்றிகரமாக நடத்த முடிந்தது . பயணிகள் வண்டி 
களைத் திறம்படக் கண்காணித்து வருவதும் , பொது மக்களுக்குத் 
தேவையான வசதிகளைச் செய்து கொடுப்பதும் எளிதாயிற்று . 
இரயில்வே தளவாடங்கள் நிறைய வாங்கப்பட்டன . நிர்வாகத்தில் 
தொழிற் சீரமைப்பு ( Rationalisation ) சிறந்த முறையில் ஏற்படுத்தப் 
பட்டது . 


உணவுப் பண்ட உற்பத்தியும் நிர்வாகமும் 

உணவு நிர்வாகத்துறை 1917 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 
உருவாக்கப்பட்டது . இதன் தலைவராக ஹெபர்ட் ஹூவர் ( Hebert 
Hoover ) பொறுப்பேற்றார் . உணவுப் பண்டங்களைப் பாதுகாப்பதும் 
உரிய முறையில் விநியோகம் செய்வதும் உணவு நிர்வாகத் துறையின் 
நோக்கங்களாக இருந்தன . சில்லறை விற்பனையில் பங்கீட்டு முறை 
யையோ அல்லது விலைக் கட்டுப்பாட்டையோ ஏற்படுத்த இவ் 
வமைப்பு விரும்பவில்லை . மாறாக , மொத்த விற்பனை விலைகளைக் 
கட்டுப்படுத்தவும் , மொத்த விற்பனை அங்காடிகளில் இருக்கக்கூடிய 
யூக வாணிபத்தைத் தடுக்கவும் , பண்டங்களின் விநியோகத்தைச் 
சீராக இருக்கச் செய்யவும் உணவு நிர்வாகத்துறை முயன்றது . 
இ.ாணுவம் , கப்பற்படை , நேச நாடுகள் , செஞ்சிலுவைச் சங்கம் 
ஆகியவற்றிற்கு உணவு நிர்வாகத்துறை கூடுதலான பொருட்களைப் 
பெறவேண்டியிருந்ததனால் , விலைகளைக் கட்டுப்படுத்துவது அவசிய 


முதல் உலகப் போரின் விளைவுகள் 


157 


மாயிற்று . என்றாலும் , விவசாயிகளுக்கு உற்பத்தியைப் பெருக்குவ 
தற்கு வேண்டிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கவேண்டும் 
என்ற குறிக்கோளில் இத்துறை உணவுப் பண்டங்களின் விலைகளைப் 
பெரும்பாலும் உயர் மட்டங்களில் நிலைப்படுத்தியது . 

1917 - ல் இயற்றப்பட்ட உணவு மற்றும் எரிபொருள் கட்டுப் 
பாட்டுச் சட்டத்தின் ( Food and Fuel Control Act ) படி . உணவுப் 
பண்டங்களைப் பதுக்கி வைத்தல் , வீணாக்குதல் , அவற்றை அநியாய 
விலைகளில் விற்றல் முதலியவை சட்ட விரோதச் செயல்களாகும் . 
ஆனால் , உணவு நிர்வாகத் துறை எதையும் கட்டாயப்படுத்திச் செய்ய 
விரும்பவில்லை . விளம்பரம் மற்றும் போதனை மூலமே எதையும் 
செய்ய முயன்றது . உணவுப் பண்டங்களைத் தயாரிப்போர் , இருப்பு 
செய்வோர் , விநியோகம் செய்வோர் லைசென்சுகளைப் பெற்ற பிறகே 
தமது தொழில்களைச் செய்ய வேண்டும் . எனவே , லைசென்சு வழங்கல் 
அதிகாரத்தைப் பயன்படுத்தி , உணவு நிர்வாகத்துறையானது சர்க் 
கரை , கோதுமை , இறைச்சி , வெண்ணெய் முதலிய உணவுப் பண்டங் 
களின் வாங்கற்பாடுகளையும் விற்பனைகளையும் நன்கு கட்டுப்பாடு 
செய்து முறைப்படுத்தியது . அத்துடன் உணவுப் பண்டங்களைச் 
சிக்கனமாகப் பயன்படுத்தவேண்டும் , அரிதாயுள்ள பண்டங்களுக்குப் 
பதிலாக வேறு பொருட்களைப் பயன்படுத்திக்கொள்ள மக்கள் முன் 
வரவேண்டும் என்றும் இத்துறை நாட்டினரைக் கேட்டுக்கொண்டடது . 
மக்களிடையே தன் - மறுப்பு ( Self denial ) வளரவேண்டும் என்று 
ஹுவர் வேண்டுகோள் விடுத்தார் . ஹுவர் என்ற பெயரைக் 
கேட்டவுடன் மக்களுக்குச் சிக்கனமே நினைவுக்கு வரக்கூடிய அளவுக் 
குச் சிக்கனத்தைப்பற்றி இத்துறை நாடெங்கும் எடுத்துக் கூறியது . 

கோதுமைக்கும் சர்க்கரைக்கும் இரு தனி அமைப்புக்கள் ஏற் 
படுத்தப்பட்டன . யுனைடெட் ஸ்டேட்ஸ் தானியக் கழகம் ( United 
States Grain Corporation ) என்றோர் அமைப்பு 150 மில்லியன் டாலர் 
களை மூலதனமாகக் கொண்டு நிறுவப்பட்டது . கோதுமை தானி 
யத்தை இக்கழகம் உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கி , பிறகு ஆலை 
களுக்கு விநியோகம் செய்தது . அரைப்புத் திறனுக்கேற்றவாறு ஆலை 
களுக்குக் கோதுமை வழங்கப்பட்டது . சர்க்கரை சமப்படுத்து வாரி 
யம் ( Sugar Equalisation Board) ஆனது அமெரிக்கா , கியூபா , 
ஹவாய் ஆகிய நாடுகளின் உற்பத்தியாளர்களிடமிருந்து கச்சாச் 
சர்க்கரையைப் பல்வேறு விலைகளில் வாங்கி , பிறகு அதனை அமெரிக்கச் 
சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விலையில் விற்றது . 


தொழிலாளர் பிரச்சினைகள் 

போர்க் காலத்தில் தொழிலாளரைப் பொறுத்த வரையில் அரசு 
என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதைப்பற்றி 


158 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நாம் இனி ஆராயவேண்டும் . இராணுவத்திற்கும் தொழில்களுக்கும் 
ஆட்கள் ஏராளமாகத் தேவைப்பட்டனர் . வேறு பல துறைகளுக்கும் 
ஆட்கள் வேண்டியிருந்தது . எனவே , உடலுழைப்பு வழங்கும் நிலையில் 
எத்துணைபேர் நாட்டிலிருக்கின்றனர் என்று அறிந்துகொள்வது 
அவசியமாயிற்று . 1917 ஆம் ஆண்டு மே 18 ஆம் தேதி இயற்றப்பட்ட 
தேர்வுப்பணிச் சட்டத்தின் ( Selective Service Act ) படி . , 25 முதல் 
30 வயது வரையிலிருக்கும் ஆண்கள் அனைவரும் தமது பெயர்களைப் 
பதிவு செய்துகொள்ளவேண்டும் எனக் கேட்டுக்கொள்ளப்பட்டது . 
10 மில்லியன் ஆண்கள் விரைவில் பதிவு செய்துகொண்டனர் . இவர் 
களில் 3 மில்லியன் பேர் உடனே இராணுவத்திற்கு எடுத்துக் கொள் 
ளப்பட்டனர் . உழைக்கும் சக்தி பெற்றிருந்து , ஆனால் அதே நேரத் 
தில் வேலை செய்யாதிருந்து வந்த ஆண்கள் அனைவரையும் ‘உழைக்க 
வாருங்கள் அல்லது படையில் சேருங்கள் அரசு கேட்டுக் 
கொண்டது . எந்தவித வேலையும் செய்யாமல் யாரும் நாட்டில் 
இருக்கக்கூடாது என்பதில் அரசு குறியாயிருந்தது . ஆண் உழைப் 
பாளர்களில் சுமார் 16 சதவிகிதம் படையில் சேர்த்துக்கொள்ளப் 
பட்டனர் . 


என 


இராணுவத்திற்கு ஆட்கள் சென்றுவிட்டமையாலும் , குடி 
யிறக்கம் ( Immigration ) நிறுத்தப்பட்டமையாலும் தொழில்களில் 
பணி புரிவதற்குத் தொழிலாளர்கள் கிடைப்பதில் சிரமங்கள் இருந் 
தன . மேலும் கூலிகளும் வேலைச் சூழ்நிலைகளும் திருப்திகரமாக 
இருக்கவில்லை . எனவே தொழிலாளர்களைத் தொழிற்சாலைகளுக்கு 
வரத் தூண்டுவதற்காகக் கூலிகளையும் வேலைச் சூழ்நிலைகளையும் அரசு 
தரப்படுத்த வேண்டியிருந்தது . காம்பர்ஸ் ( Gompers ) தலைமையி 
லான அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர் , போர்க்காலத்தில் 
அரசுக்குத் தமது ஒத்துழைப்பைத் தர முன்வந்தது . காம்பர்ஸ் , 
தேசீயப் பாதுகாப்பு ஆலோசனைக் கமிட்டி ( Advisory Committee of 
National Defence ) யின் உறுப்பினராகச் சேர்த்துக்கொள்ளப்பட்டார் . 
அவ்வாறே , மற்ற தொழிலாளர் தலைவர்களும் போர்க்கால வாரியங் 
களில் இடம் பெற்றனர் . காம்பர்ஸ் முயற்சியால் வேலையளிப்போர் 
தொழிலாளர் பிரதிநிதிகளைக் கொண்ட மாநாடு ஒன்று கூட்டப் 
பட்டது . அரசின் போர் நடவடிக்கையைப் பாதிக்கும் வகையில் தம் 
உரிமைகளை வலியுறுத்தப் போவதில்லை என்று இப்பிரதிநிதிகள் வாக் 
களித்தனர் . வாக்களித்தபடி நடந்தும் கொண்டனர் . போர் நடந்த 
19 மாதங்களில் 6000 வேலை நிறுத்தங்கள் நிகழ்ந்தன என்பது 
உண்மை . என்றாலும் , அவை தொழிலாளர்களின் முயற்சியாலேயே 
உடனுக்குடன் நிறுத்தப்பட்டுவிட்டன என்பது இங்கே நினைவு கூரத் 
தக்கது . 


முதல் உலகப் போரின் விளைவுகள் 


159 


1918 - ல் தேசீயப் போர் உழைப்பு வாரியமும் ( National War 
Labour Board ) , போர் உழைப்புக் கைகோள் வாரியமும் ( War 
Labour Policies Board ) நிறுவப்பட்டன . வேலை நேரங்கள் , வேலைச் 
சூழ்நிலைகள் , கூலிகள் , வேலையளிப்போர் - தொழிலாளர் உறவுகள் 
ஆகியவை பற்றிய அரசின் கொள்கைகளை நிர்ணயிப்பது போர் 
உழைப்புக் கைகோள் வாரியத்தின் பொறுப்பாக இருந்தது . போர் 
உழைப்பு வாரியம் ஒரு நீதிமன்றமாகச் செயலாற்றியது . வேலை 
யளிப்போருக்கும் தொழிலாளருக்குமிடையில் ஏற்படும் பூசல்களைப் 
பரிசீலனை செய்து முடிவு காண்பது இதன் பொறுப்பு . இவ் வாரியத் 
தில் 5 வேலையளிப்போர் பிரதிநிதிகளும் , 5 தொழிலாளர் பிரதிநிதி 
களும் இடம் பெற்றனர் . டபிள்யூ . எச் . டாஃப்ட் ( W. H. Taft ) 
என்பாரும் , ப்ராங்க் பி . வால்ஷ் ( Frank P. Walsh ) என்பாரும் இதன் 
இணைத் தலைவர்களாகப் பொறுப்பேற்றனர் . இதன் மத்தியஸ்தத் 
தீர்ப்புக்கள் பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 
சுமார் 1500 பூசல்கள் தீர்த்துவைக்கப்பட்டன. மேலும் பூசல்கள் 
ஏற்படாதிருப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன . 
பூசல்களைத் தடுப்பதற்காகப் பல கமிட்டிகள் நிறுவப்பட்டன. சில 
குறிப்பிட்ட தொழில்களுக்கெனச் சிறப்புக் குழுக்கள் அமைக்கப் 
பட்டன ; தொழிலாளர் பிரச்சினைகளைத் தீர்த்து வைப்பதற்காக 
அரசின் போர்த் துறையின் பல்வேறு பிரிவுகளில் தொழிற் பணிக் 
கழகங்கள் ஏற்பட்டன. இரயில் பாதை கூலிக் குழு ( Railroad Wage 
Commission ) , இரயில்வே தொழிலாளரின் கூலி சம்பந்தப்பட்ட பிரச் 
சினைகளைக் கவனித்துக்கொண்டது . போரில் நாடு வெற்றி பெறுவ 
தற்குத் தொழிலாளர்கள் பாடுபட்டனர் . இதை உணர்ந்த அரசும் 
அவர்களது நிலையை உயர்த்துவதற்கும் , அவர்களது குறைகளை அகற்று 
வதற்கும் முன் வந்தது ; போர் முடிந்தவுடன் சர்வதேசத் தொழிலா 
ளர் மாநாடு ( International Labour Conference ) ஒன்றை வாஷிங் 
டனில் நடத்தியது . இதன் விளைவாகத் தோன்றியது தான் சர்வ 
தேசத் தொழிலாளர் சங்கம் ( International Labour Organisation ) . 


போர் நிதி திரட்டல் 

முதல் உலகப் போரினால் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட செலவுத் 
தாகை சுமார் 32,700 மில்லியன் டாலர்கள் ஆகும் . இவ்வளவு 
பெரிய தொகையை ஃபெடரல் அரசு எவ்வாறு திரட்டியது ? செலவுத் 
தொகையில் 31 சதவிகிதத்தை வரி விதிப்பு மூலம் திரட்டியது . மீதி 
யைக் கடன்கள் மூலம் திரட்டியது . 


கருவூலச் செயலாளர் மக்அடூ ( McAdoo ) அவர்களின் முக்கியக் 
கருத்து : போர் நிதிகளைத் திரட்டுவதற்கு வரி விதிப்பே சிறந்த சாத 


160 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


னம் என்பது . ஏனென்றால் வரி விதிப்பானது நுகர்வோர் வாங்குந் 
திறனைக் குறைக்கிறது ; போட்டியை மிதப்படுத்துகிறது ; விலைகளைத் 
தாழ்த்துகிறது . போருக்குத் தேவையான நிதியின் 50 சதவிகிதத்தை 
வரிவிதிப்பு மூலமே பெற்றுவிட வேண்டும் என்று தொடக்கத்தில் 
மக் அடூ விரும்பினார் . ஆனால் , மக்கள் அதனை எதிர்த்தனர் . கடுமை 
யான வரி விதிப்பிற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் . எனவே , 
மக் அடூ தமது கருத்தைச் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது . 
30 சதவிகிதத் தொகை வரிவிதிப்பு மூலம் கிடைத்தால் போதும் 
என்ற நிலைக்கு அவர் வந்தார் . 


வரிவிதிப்பு மூலம் உடனடியாகப் பணம் பெறுதல் முடியாது . 
ஆகவே , தொடக்கத்திலிருந்தே வரி விதிப்போடு கடன்கள் மூலமும் 
நிதி திரட்டுவதில் அரசு ஊக்கம் காட்டியது ; ஆனால் , உள் நாட்டுப் 
போரின் போது செய்ததைப்போல் நோட்டுக்களை அச்சிட்டுச் செலா 
வணிப் பண வீக்கத்தை முதல் உலகப் போரின் போது அரசு உருவாக்க 
விரும்பவில்லை . 


புதிய வரிகள் விதிக்கப்பட்டன. சுங்க வரிகள் மீது அரசுக்கு 
நம்பிக்கை இருக்கவில்லை . ஆகையால் சுங்க வரிகள் மிதமாகவே 
இருந்தன . வரிகள் மூலம் பெறப்பட்ட வருவாயில் 5 சதவிகிதமே 
சுங்க வரிகள்மூலம் கிடைத்தது . வருமான வரிகள் அதிகப்படுத்தப் 
பெற்றன . திருமணமாகாதவர்கள் தமது வருமானத்தில் 1000 டாலர் 
களுக்கு வரிசெலுத்தத் தேவையில்லை ; அவ்வாறே , திருமணமான 
வர்கள் தமது வருமானத்தில் 2000 டாலர்களுக்கு வரி செலுத்தத் 
தேவையில்லை ; வரிவிதிப்புக்குட்படாத இவ் வருமானப் பகுதிக்கு 
எச்சமாயிருக்கும் முதல் 4000 டாலர்களுக்கு 6 சதவிகிதம் வரி 
செலுத்தப்பட வேண்டும் . ஒரு மில்லியன் டாலர்களை வருமான 
மாகப் பெறுவோர் 63 சதவிகிதம் வரியாகச் செலுத்தவேண்டும் .. 
ஆக , இவ்வருமான வரி ஒரு படித்தர வரியாக ( Graduated Tax) 
அமைந்திருந்தது . வருமான அளவுக்கேற்ப வரியானது 6 சதவிகிதத்தி 
லிருந்து 63 சதவிகிதம் வரை இருந்தது . 


வருமான வரியைத் தவிர , பின்வரும் வரிகளும் விதிக்கப்பட்டன : 
( 1 ) போர் எச்ச இலாப வரி . கம்பெனிகள் , கூட்டு வியாபாரிகள் 
மற்றும் தனி நபர்கள் இதனைச் செலுத்தினர் . வர்த்தகத்தில் முதலீடு 
செய்யப்பெற்ற மூலதன அளவைப் பொறுத்து இவ்வரி விகிதம் 
15 முதல் 60 சதவீதம் வரை இருக்கும் ; ( 2 ) மதுபானம் , புகையிலை 
மீது கூடுதல் வரிகள் ; ( 3 ) ஆடம்பரப் பொருட்கள் மற்றும் பொழுது 
போக்குமீதான வரிகள் ; ( 4 ) சொத்துப் பேறுமீது கூடுதல் வரிகள் ; 
( 5 ) ஆவணங்கள் மற்றும் செலாவணிப் பத்திரங்கள் மீதான வரிகள் . 


முதல் உலகப் போரின் விளைவுகள் 


161 


இவ்வரிகள் மூலம் அரசுக்கு 1917 , 1918, 1919 ஆம் ஆண்டுகளில் 
முறையே 1118 மில்லியன் டாலர்கள் , 4174 மில்லியன் டாலர்கள் , 
4648 மில்லியன் டாலர்கள் கிடைத்தன . 


ஏற்கனவே 


உடனே 


கூறியபடி , போர்ச் செலவுக்கு வேண்டியிருந்த 
பணத்தை அரசு பெரும்பாலும் கடன்கள் வாயிலாகவே திரட்டியது . 
குறுங்காலச் சான்றிதழ் ( Slhort term Certificates ) விற்பனை , நெடுங் 
கால விடுதலைப் பத்திர ( Long term Liberty Bonds ) விற்பனை என்ற 
இரு வழிகளில் அரசு கடன்களைப் பெற்றது . கடன் வாங்கல் விளை 
வாகப் பாங்குக் கடன் செலாவணிப் பணவீக்கம் ( Credit Inflation ) 
உண்டாயிற்று . 

பண்டங்களின் விலைகள் உயர்ந்தன . 
1915 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மொத்த விற்பனை விலைக் குறியீட் 
டெண் 106 ஆக இருந்தது . இது , 1917 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 
187 - க்குத் தாவியது . பணவீக்கச் சூழ்நிலைகளை அகற்றும் நோக்கத் 
தில் அரசு எடுத்துக்கொண்ட விலைக் சுட்டுப்பாடு முயற்சிகள் தோல்வி 
யுற்றன . 1918 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் குறியீட்டெண் 206 ஆக 
இருந்தது . பண்டங்களின் விலைகள் இரு மடங்கு உயர்ந்து கிடந்த 
உண்மையை இது பிரதிபலித்தது . போருக்கு முன் நாட்டின் மொத்தக் 
கடன் 1000 மில்லியன் டாலர்களாக இருந்தது ; 1919 - ல் இது 26600 
மில்லியன் டாலர்களாக இருந்தது . 


வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் உதவி புரிவதற்காக , காங் 
கிரஸ் மன்றமானது 1918 ஆம் ஆண்டு ஏப்ரல் 5 ஆம் தேதி போர் நிதிக் 
கழகத்தை ( War Finance Corporation ) நிறுவியது . அரசால் வழங்கப் 
பட்ட 500 மில்லியன் டாலர்களை இக்கழகம் மூலதனமாகக் கொண் 
டிருந்தது . பாங்குகள் , டிரஸ்ட் கம்பெனிகள் , வீடு கட்டிக்கொடுக்கும் 
கழகங்கள் , கடன் வழங்கு நிலையங்கள் முதலியவற்றிற்குக் கடன் 
உதவிகளைத் தருவது இக்கழகத்தின் நோக்கம் . 1916 ஆம் ஆண்டுச் 
சட்டப்படி ஏற்படுத்தப்பட்டிருந்த ஃபெடரல் பண்ணை நில பாங்குகள் 
( Federal Farm Land Banks ) விவசாயிகளுக்குக் கடன் உதவி தரும் 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டன . 


பொறிவழித் தொழிலும் விவசாயமும் : 

போரின் விளைவாக வர்த்தகக் கம்பெனிகள் பயனடைந்தன . 
முதலீடு செய்வோரின் இலாப ஈவுகள் பெருகியதோடன்றி , பங்கிடப் 
படா இலாபங்களும் கூடின . பிந்திய காலத்தில் ஏற்பட்ட, வாணிப 
மந்த நிலையின்போது இந்தப் பங்கிடப்படா இலாபங்களை வைத்தே 
பல வர்த்தகக் கம்பெனிகள் உயிர் வாழ்ந்தன . முதல் உலகப் போரி 
னால் தொழில் வட்டாரத்தில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிடத் தகுந்த 
மாறுதல் தொழிற்சாலைகளின் வளர்ச்சியும் , தொழிற்சாலைகளில் 

11 


162 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


ஆளப்படும் எந்திரம் மற்றும் தளவாடங்கள் பெருகியமையும் ஆகும் . 
இதன் மூலமாக நாட்டின் ஆக்கத்திறன் உயர்ந்தது . தொழில்வளம் 
பரவலாகக் காணப்பட்டது . மோட்டார்கார் உற்பத்தி நான்கு 
மடங்கு பெருகியது . ரப்பர் உற்பத்தி மூன்று மடங்கு பெருகியது . 
பால் டின் உற்பத்தி இரு ம ... ங்கு பெருகியது . இவைபோலவே இரும்பு , 
எஃகு , இறைச்சி , பெட்ரோலியம் முதலியவற்றின் உற்பத்தியும் 
பெருகியது . ஆனால் , குடியிருப்புக் கட்டுமானம் , கப்பல் மற்றும் 
விமானத் தயாரிப்பில் இத்தகைய அதிகரிப்புக்கள் இருக்கவில்லை . 


பொறிவழித் தொழில்களைப்போல் விவசாயமும் போரினால் பய 
னுற்றது . விவசாயத்தின் மொத்த உற்பத்தி பெரிதாகி அதிகரிக்க 
வில்லை என்றாலும் , உற்பத்தியளவு பழைய நிலைக்குக் குறைவாயிருக்க 
வில்லை . பண்ணைப் பண்டங்களின் விலைகள் போர்க்காலத்தில் விரை 
வாக உயர்ந்தன . உதாரணமாக , விவசாயக் கச்சாப் பொருட்களின் 
விலைகள் 1913 - ல் இருந்ததைவிட , 1918 - ல் 106 சத விகிதம் உயர்ந்து 
கிடந்தன . விலை ஏற்றம் காரணமாக விவசாயிகளின் வருமானங்கள் 
உயர்ந்தன. 1915-18 காலப் பகுதியில் விவசாயிகளின் உண்மை 
வருமானம் 29 சத விகிதம் அதிகரித்தது எனப் பொருளாதார 
வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர் . போரினால் இறுதி நிலை விவசாயி 
கள்கூட நிறைந்த நன்மைகளைப் பெற்றனர் என்றறிகிறோம் . ஆனால் , 
நிலக்கிழார்களைப்போல பண்ணைத் தொழிலாளர்கள் அந்த அளவுக் 
குப் பயனடையவில்லை . 1915--18 காலப் பகுதியில் இவர்களது 
உண்மை வருமானம் 2 சத விகிதமே அதிகரித்தது . கூடுதலாகக் 
கிடைத்த வருமானங்களை , விவசாயிகள் பெரும்பாலும் புதிய நிலங் 
களை வாங்கிச் சாகுபடி செய்யப் பயன்படுத்தினர் , 


முதல் உலகப் போரின் விளைவாக அமெரிக்கப் பொருளாதாரத் 
தைப் பொறுத்தவரையில் அக மாறுதல்களும் ஏற்பட்டன ; புற 
மாறுதல்களும் எற்பட்டன. கடனாளி நாடாக இருந்த அமெரிக்கா 
உலக நாடுகள் மத்தியில் கடன் வழங்கு நாடாக மாறியது . அதன் 
நிதித் தலைநகரான நியூயார்க் உலகின் நிதித் தலைநகராகியது . 
இறக்குமதிகள் ஏற்றுமதிகளை விடக் கூடுதலாயிருந்த காலம் மாறி , 
ஏற்றுமதிகள் . இறக்குமதிகளைவிடப் பன்மடங்கு மிகுதியாயிருக்கும் 
உருவாகியது . போர் முடிவில் ஐரோப்பிய 

நாடுகள் 
அமெரிக்காவுக்கு 12,600 மில்லியன் டாலர்களைக் கடனாகக் கொடுக்க 
வேண்டியிருந்தது . 


காலம் 


12 . 


சுங்கவரிக் கைக்கோள் வரலாறு 


( The History of Tariff Policy ) 


நிதி திரட்டுவதற்குச் சங்கம் : 1789 - ல் இயற்றப்பட்ட சுங்கவரிச் 
சட்டமே அமெரிக்காவின் முதல் சுங்கவரிச் சட்டம் ஆகும் . " அரசுக்கு 
நிதி திரட்டுவதற்கும் , உள்நாட்டுப் பொறிவழிப் பண்டங்களைப் பாது 
காத்து ஊக்குவிப்பதற்கும் வரிகளை விதிப்பது அவசியமாகிறது 
என்று அச்சட்டம் கூறியது . ஆனால் அச்சட்டத்தின் முக்கியக் குறிக் 
கோள் அரசுக்கு நிதி திரட்டு வதேயாகும் . பண்டங்களின் மதிப்பில் 
8 , சத விகிதம் வரியாக வசூலிக்கப்பட்டது . அமெரிக்கக் கப்பல்களில் 
வரும் பொருட்களுக்குச் சில வரிச் சலுகைகள் வழங்கப்பட்டன . நேர் 
முக வரிகள் அல்லது ஆயத் தீர்வைகள் ( Excise duties ) மூலம் , நிதி 
திரட்டுவதற்கு வாய்ப்புக்கள் இல்லாத நிலையில் சுங்க வரிகள் மூலம் 
நிதி திரட்ட அரசு முயன்றது . மேலும் அப்போதிருந்த சூழ்நிலையில் 
தொழில்களுக்குப் பாதுகாப்பு வழங்குவது என்பது அவசியமற்ற ஒரு 
செயல் . மக்களில் மிகப் பெரும் பகுதியினர் வேளாண்மையை நம்பி 
யிருந்தனர் . பொறிவழிப் பண்ட உற்பத்தித் தொழில்கள் அவ்வள 
வாகத் தலையெடுக்கவில்லை. திறம்பெற்ற தொழிலாளர்கள் கிடைப் 
பது அரிதாயிருந்தது . கூலிகள் உயர்வாயிருந்தன. இயந்திரங்கள் 
பழக்கத்தில் இல்லை . மூலதனம் குறைவாயிருந்தது . இவ்விதச் சூழ் 
நிலையால் தொழில்வளம் வேரூன்ற முடியவில்லை . எனவே தொழி 
லுக்குப் பாதுகாப்பு கொடுப்பதற்கான தேவையே உண்டாகவில்லை . 
விவசாயிகளும் , வணிகர்களும் மலிவான இறக்குமதிகளை விரும்பினர் . 
போக்குவரத்து வசதிகள் மிகவும் மோசமான நிலையிலிருந்தன . 
இதனால் பண்டங்களை எடுத்துச் செல்வதில் பல சங்கடங்கள் வர்த்தக 
மையங்களுக்கிடையில் நெருங்கிய தொடர்புகள் தோன்ற முடிய 
வில்லை . எனவே அங்காடிகள் திருப்திகரமாக அமைய முடியவில்லை . 
அங்காடிகள் சரிவர அமைந்திருந்தால்தானே தொழில்வளம் முன் 
னேற முடியும் ? இத்தகைய நிலவரங்களில் தலையிடா வாணிபக் 


164 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கொள்கையைப் பின்பற்றுவதே சரியான செயலாக அரசுக்குப் 
பட்டது . 

என்றாலும் அரசுக்கு வருமானம் வேண்டுமே ! அதற்காக 
சுங்கவரிகளை விதித்தது . அதே நேரத்தில் பாதுகாப்புக் கொள்கை 
யினரை அமைதிப்படுத்துவதற்காக வரிகளைக் குறைந்த அளவில் 
விதித்தது . 


1790 - ல் அரசுக்கு நிதி கூடுதலாகத் தேவைப்பட்டது . ஆகையால் 
சுங்க வரிகள் சற்று உயர்த்தப்பட்டன. அதே ஆண்டில் அத்தியா 
வசியப் பொருட்களில் நாடு தன்னிறைவு பெறவேண்டுமெனில் எந் 
தெந்தப் பொறிவழிப் பண்டங்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் 
என்பதைப்பற்றிய ஓர் அறிக்கை தயாரிக்குமாறு கருவூலச் செய 
லாளர் ஹாமில்டன் ( Hamilton ) அவர்களை அரசு கேட்டுக்கொண் 
டது . பொறிவழிப் பண்டங்களைப்பற்றிய தமது அறிக்கையை 1791 - ல் 
இவர் சமர்ப்பித்தார் . இவ் வறிக்கையில் பொறிவழிப் பண்டத் 
தொழில்களுக்குப் பாதுகாப்பு கொடுக்க வேண்டுவ தன் அவசியத் 
தைப் பெரிதும் வலியுறுத்தியிருந்தார் . அவ் வறிக்கையே பின்னர் 
அமெரிக்கப் பாதுகாப்புக் கொள்கைக்கான அடித்தளமாக அமைந் 
தது . என்றாலும் , அப்போதைக்கு அது அரசின் கவனத்திற்குள்ளாக 
வில்லை . அறிக்கை ஏட்டளவிலே நின்றது ; நடைமுறைப்படுத்தப் 
பெறவில்லை . 


1789 முதல் 1808 வரையில் 12 சுங்க வரிச் சட்டங்கள் இயற்றப் 
பட்டன . இவை சுங்க வரிகளை உயர்த்தின . இதனால் சுங்க வரிகள் 
சுமார் முன்று மடங்கு அதிகரித்தன . வரிகளை உயர்த்தியதன் 
நோக்கம் வருவாயைப் பெருக்குவதே . அரசின் செலவுகள் அதிகரித்து 
வந்தன . வேறு வழிகளில் வருவாயைத் திரட்டுவது என்பது முடி 
யாது . எனவே , சுங்க வரிகளை 

அரசு 

உயர்த்திற்று . காப்புக் 
கொள்கை பின்பற்றப்படாமலிருக்கும் நிலையிலே யே பாதுகாப்பள 
வுக்கு நிகராகச் சுங்க வரிகள் உயர்ந்து கிடந்தன ! 


காப்புக் கொள்கைக்கு ( Protection ) ஆதரவு : 

1814 ஆம் ஆண்டின் இறுதியில் அ.மரிக்காவுக்கும் இங்கிலாந் 
துக்குமிடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை கையெழுத்திடப் 
பட்டது . இதன் விளைவாக இறக்குமதிகள் பெருமளவில் அதிகரித் 
தன ; பிரிட்டிஷ் பண்டங்கள் அமெரிக்காவை நோக்கிப் படையெடுத் 
தன . 1814 - ல் இறக்குமதியான பண்டங்களின் மதிப்பு 12,000,000 
டாலர்கள் . 1816 - ல் 

இறக்குமதியான பண்டங்களின் மதிப்பு 
147,000,000 டாலர்கள் ! இறக்குமதியில் காணப்பட்ட இந்த அதி 
கரிப்பு நாட்டுப் பொறிவழிப் பண்ட உற்பத்தியை மிகவும் பாதித் 
தது . உள் நாட்டுப் பொருட்களின் விலைகள் சரிந்தன . இலாபங்கள் 


சுங்கவரிக் கைக்கோள் வரலாறு 


165 


குறைந்தன . பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டன . பொறிவழிப் 
பண்டத் தயாரிப்பாளர்கள் திவாலாகிப் போயினர் . இதற்கிடையில் 
அமெரிக்கக் கச்சாப் பருத்திக்கு அயல் நாடுகளில் தேவை அதிகரித் 
தது . இதனால் கச்சாப் பாத்தியின் விலை உயர்ந்தது . அமெரிக்கப் 
பஞ்சாலைகளுக்கு மலிவான விலையில் பருத்தி கிடைக்கவில்லை . 
தொழில் சுணக்கமுற்றது . இதைத் தொடர்ந்து உள்நாட்டுத் தொழி 
லுக்குப் பாதுகாப்பு வழங்கப்படவேண்டும் என்ற கோரிக்கை வலிமை 
பெற்றது அரசியல் நிபுணர்களும் , பொருளாதார அறிஞர்களும் , 
பொறிவழித் தொழிலதிபர்களும் காப்பு முறையை ( Protective 
System ) ஆதரித்தனர் . நாட்டின் சிற்றிளந் தொழில்கள் ( Infant 
Industries ) அழிந்துவிடுமோ என்ற அச்சம் நாட்டினரிடையே அரும் 

. தொழில்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு அளிக்கும் முறையில் 
1816 ஆம் ஆண்டின் சுங்கவரிச் சட்டம் இயற்றப்பட்டது . இது காப்பு 
முறை இயக்கத்தின் துவக்கமாக , அமெரிக்க அமைப்பு முறை யின் 
( American Systems ) ஆரம்பமாக அமைந்தது . இச் சட்டத்தின்படி 
73 முதல் 30 சதவிகிதம் வரையில் பெறுமான வீத ( Advalorem) 
வரிகள் விதிக்கப்பட்டன . பருத்தித் துணி வகைகள் , கம்பளி , இரும்பு 
மற்றும் ஏனைய பொறிவழிப் பொருட்கள் மீது இவ் வரிகள் விதிக்கப் 
பட்டன ; ஆனால் , இவ்வரிகளால் இறக்குமதிகள் குறையவில்லை . 
வரிகள் மேலும் உயர்த்தப் பெறவேண்டும் என்ற குரல் உடனே 
கிளம்பிற்று . காப்பு முறை ஏற்படுவதைத் தவிர வேறு வழியில்லை 
என்ற நிலை உருவாயிற்று . 


பியது . 


1816-1833 காலப் பகுதி சில் நாட்டின் வடக்குப் பகுதிக்கும் 
தெற்குப் பகுதிக்குமிடையில் பொருளாதார நலன்களைப் பொறுத்து 
விரோதம் நிலவியது . தெற்குப் பகுதி வேளாண்மை மிகுந்த ஒரு 
பகுதி . அங்கே அடி மகளை வைத்துப் பண்ணைகளை வளர்த்து வந்த 
னர் . அங்கே திறமைமிந்த தொழிலாளர் அளிப்பு குறைவாயிருந் 
தது . பொறிவழிப் பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கான சூழ்நிலை 
களோ அல்லது வாய்ப்புக்களோ கிடையா . எனவே , தொழில் 
களைப் பாதுகாப்பதற்காகச் சுங்க வரிகளை விதித்தலுக்கு அங்கே 
ஆதரவு இருக்கவில்லை. மேலும் , வரிகளை விதித்தால் தமது கச்சாப் 
பருத்தியை வாங்குவதில் பிரிட்டன் பதிலடி கொடுத்துவிடுமோ என்ற 
அச்சசும் தென்னக தினரிடம் இருந்து வந்தது . பாதுகாப்புக் கொள் 
கைக்குத்தென்னக தினரிடமிருந்த இந்த எதிர்ப்பின்காரணமாகவே , 
1828 வரையில் வளர்ந்துவந்த காப்பு முறை இயக்கம் பிறகு தெம் 
பிழந்தது . 1818 - ல் இரும்புக்குச் சற்றுக் கூடுதலான காப்பு வழங்கப் 

1824 ஆம் வருடத் தேர்தலுக்குப் பின்னர் , காப்புக் கொள் 
கையை ஆதரிக்கும் முறையில் சுங்க வரி விதிப்பில் சில திருத்தங் 


பட்டது 


166 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


களும் , மாற்றங்களும் செய்யப்பட்டன . இரும்பு , கம்பளி வகைகள் , 
ஈயம் முதலிய பண்டங்களுக்கும் , மற்றப் பொறிவழிப் பண்டத் 
தயாரிப்பாளருக்கும் இன்னும் மிகுதியான காப்பளிக்கப்பட்டது . 
சணல் உற்பத்தியாளருக்கு 25 சத விகித காப்பு கிடைத்தது . ஓகியோ 
மற்றும் மத்திய மாநிலங்களின் கம்பளித் தயாரிப்பாளர்களும் , 
பென்சில்வேனியாவின் இரும்பு உற்பத்தியாளர்களும் , கென்டக்கி 
யின் சணல் தயாரிப்பாளர்களும் இத்தகைய சுங்கவரிக் காப்பு முறை 
யைப் பெரிதும் ஆதரித்தனர் . ஆனால் வடக்குப் பகுதிக்காரர்கள் 
இதனை எதிர்த்தனர் . 


அருவருப்பு மிகுந்த சுங்கவரிச் சட்டம் : 

பிறகு , சுங்கவரிப் பிரச்சினை அரசியல் வட்டாரத்தில் பல விவா 
தங்களுக்கு வித்தூன்றியது . கூடுதலான காப்பு வேண்டும் என்று 
கோரி கம்பளித் தயாரிப்பாளர்கள் கிளர்ச்சி செய்தனர் . இதன் 
விளைவாக 1828 ஆம் ஆண்டில் ஒரு காப்புவரிச் சட்டம் இயற்றப் 
பட்டது . மிக அதிகமான வரிகளை விதித்த அச்சட்டம் அருவருப்பு 
மிகுந்த சுங்கவரி ச் ( Tariff of Abominations ) சட்டம் என வருணிக் 
கப்பட்டது . மிதமான சுங்க வரிகளை ஆதரித்து வந்த ஜாக்சன் கட்சி 
யினர் அந்தக் கடுமையான சட்டத்தைக் கொணர விரும்பியதன் உள் 
நோக்கம் , சுங்க வரிகளை ஆதரித்துவந்த ஆடம்ஸ் கட்சியினர் அச் சட் 
டத்தை ஏற்க மறுத்து , மக்களின் அவ நம்பிக்கைக்குள்ளாகி , தமது 
பெயரைக் கெடுத்துக்கொள்வர் என்பதே . ஆனால் சற்றும் எதிர் 
பாராதவகையில் ஆடம்ஸ் கட்சியினர் அச்சட்டத்திற்கு எதிர்ப்புத் 
தெரிவிக்கவில்லை. உடனே அச்சட்டம் நிறைவேறிவிட்டது . இவ்வளவு 
கொடுமையான சட்டத்தையா ஆடம்ஸ் கட்சியினர் ஆதரித்து ஓட் 
டளிப்பர் என்று ஜாக்சன் கட்சியினர் எண்ணியிருந்தனர் . சட்டம் 
நிறைவேறியது அவர்களுக்குப் பெரும் ஏமாற்றம் . அருவருப்பு 
மிகுந்த சுங்கவரி ச் சட்டம் நிறைவேறி விட்டதைக்கண்ட தெற்குப் 
பகுதியினர் கொதித்தெழுந்தனர் . சட்டத்தின் விளைவாகத் தெரிகின் 
செல்வம் வடக்குக்குச் சென்றுவிடும் என்று அவர்கள் பயந்தனர் . 
மேலும் , கூடுதலான சுங்க வரிகள் மூலம் பெறப்படும் வருவாய்கள் 
வடக்குப் பகுதியில் உள்ள சாலை , மற்றும் கால்வாய் முன்னேற்றத் 
திற்குச் செலவழிக்கப்படும் என்ற நிலை அவர்களுக்கு வேதனையைக் 
கொடுத்தது . வடக்கின் அபிவிருத்திகளுக்குத் தாம் ஏன் பணம் 
கொடுக்கவேண்டும் என்ற வினா அவர்களிடையே எழுந்தது . ஏற்று 
மதித் தொழிலைப் பிரதானமாக நம்பியிருந்த தென்னகத்திற்கு இச் 
சட்டம் பாதகமாக அமைந்தது . எனவே தெற்குப் பகுதியினர் இச் 
சட்டத்தை முழுமூச்சாக எதிர்த்தனர் . 


சுங்கவரிக் கைக்கோள் வரலாறு 


167 


சுங்கவரிக் கைக்கோளில் உறுதிப்பாடின்மை : 

ஹென்றி கிளே ( Henry Clay ) , ஜார்ஜ் மக்டஃபி ( George McDufie ) 
முதலியோர் இர்சட்டத்திற்குத் திருத்தங்களைக் கொண்டு வந்தனர் . 
இவர்களின் திருத்தங்கள் 1830 - ல் நிராகரிக்கப்பட்டன. 1832 - ல் 
காங்கிரஸ் வரிகளைக் குறைத்தது 1824 - ல் எவ்வாறிருந்தனவோ 
அவ்வாறே அப்போது சுங்க வரிகள் இருந்தன . சுங்க வரிகள் அறவே 
நீக்கப்படுவதைத் தலையிடா வாணிபக் கொள்கையினர்கூட விரும்ப 
வில்லை . அரசுக்குத் தேவையான வருவாய் ஏதோ ஒரு வழியில் 
பெறப்படவேண்டும் . அதுவும் அந்நிய இறக்குமதிகளின் மீது வரிகளை 
விதிப்பதன் மூலம் கிடைத்தால் நல்லது தானே என்று அமெரிக்கர்கள் 
கருதினர் . 1832 - ல் சுங்க வரியில் செய்யப்பட்ட மாறுதல்கள் தென் 
னகத்தவருக்குத் திருப்தியளிக்கவில்லை . காப்புக் கொள்கை இன்ன 
மும் சுங்க வரிகளில் இழையோடுவதாக அவர்களுக்குப் பட்டது . 
இதற்கிடையில் 1832 ஆம் ஆண்டின் நவம்பர் மாதத்தில் தள்ளுபடி 
அவசரச் சட்டம் ( Nullification Ordinance ) ஒன்றினைத் தென் கரோ 
லினா இயற்றியது. இச் சட்டத்தின்படி 1828 ஆம் வருடச் சுங்க வரிச் 
சட்டமும் , 1832 - ல் திருத்தம் பெற்ற சட்டமும் செல்லுபடியாகாது 
என்றும் , அது தென் கரோலினா மக்களைக் கட்டுப்படுத்தாது என்றும் 
அறிவிக்கப்பட்டது . ஃபெடரல் அதிகாரிகள் பலவந்தமாகச் சட்டங் 
களைத் திணிக்க முயன்றால் , தான் யூனியனிலிருந்து பிரிந்துபோக 
நேரிடும் என்றும் தென் கரோலினா எச்சரிக்கை விடுத்தது . தென் 
கரோலிவைன் போக்கு நாட்டின் ஒற்றுமையைக் குலைக்கும் எனக் 
கருதிய ஜனாதி . தி ஜாக்சன் , தள்ளுபடி அவசரச் சட்டத் திற்கு 
மறுப்புத் தெரிவிக்கும் பிரகடனம் ஒன்றை டிசம்பர் மாதம் வெளி 
யிட்டார் . சுங்கவரிச் சட்டங்களை அமல் செய்வதற்கும் , நாட்டின் 
ஒற்றுமையைப் பாதுகாப்பதற்கும் தேவையானால் இராணுவம் , 
மற்றும் கப்பற் படையைப் பயன்படுத்திக்கொள்ளும் அதிகாரம் 
தம்மிடம் உள்ளது என ஒவர் அறிவித்தார் . நிலைமை முற்றுவதற் 
குள் , ஹென்றி கிளே , ஜனாதிபதியும் தென் கரோலினாவும் ஏற்றுக் 
கொள்ள கூடிய ஒரு பொதுவான சட்டத்தை ( Compromise Act )) 
1833 - ல் இயற்றினார் . இச் சட்டத்தின்கீழ் , 1832 - ல் 20 சத விகிதத் 
திற்குக் கூடுத பாயிருந்த வரிகளெல்லாம் குறைக்கப்பட்டன . 


1833 முதல் 1860 வரை அமெரிக்கச் சுங்க வரிக் கைக்கோளில் 
அடிக்கடி மாறுதல்கள் ஏற்பட்டு வந்தன . 1837 , 1857 ஆம் ஆண்டு 
களில் நிதி நெருக்கடிகள் தோன்றி , வாணிபத்தில் மந்த நிலைமை 
உருவாகியது . இம் மந்த கட்டங்களின் போது கூடுதலான சுங்க வரிகள் 
விதிக்கப்பட்டு , உள்நாட்டுத் தொழில்கள் பாதுகாக்கப் பெறவேண்டு 
மென்ற கொள்கைகள் எழுந்தன . இக் காலத்தில் அமெரிக்கத் 


168 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தொழில்கள் நன்கு வளர்ந்தன . பருத்தி மற்றும் கம்பளித் தொழில் 
கள் சிற்றிளந் தொழில்களாக இல்லாமல் , நல்ல முதிர்ந்த தொழில் 
களாக மாறின . இருந்தபோதிலும் பொறிவழிப் பண்டத் தயாரிப் 
பாளர்கள் காப்புக் கொள்கையை ஆதரித்தனர் . அவர்களது முக்கிய 
விண்ணப்பம் : குறைவான கூலிகளைப்பெற்று வேலைசெய்யத் தயாரா 
யிருக்கும் வெளிநாட்டுத் தொழிலாளரின் போட்டியிலிருந்து அமெ 
ரிக்கத் தொழிலாளர் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் , காப்புக் 
கொள்கை பின்பற்றப்படவேண்டும் ; வரி வீதங்களை உயர்த்துவதன் 
மூலமே வெளிநாட்டுத் தொழிலாளர் போட்டியைத் தவிர்க்க முடி 
யும் ; உள் நாட்டுத் தொழிலாளர் கூலிகளை உயர் மட்டத்தில் வைத் 
திருக்க முடியும் . சுங்க வரிகள் அடிக்கடி மாறுவதாயிருக்கக்கூடாது 
என்பது சுங்க வரிக் கைக்கோளின் ஓர் அடிப்படைத் தத்துவம் . சுங்க 
வரி வீதங்கள் உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ இருக்கலாம் . 
ஆனால் , ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடுவது என்பது ஆபத்தை விளை விக் 
கக்கூடியது . அமெரிக்கச் சுங்க வரிகள் உண்மையில் அடிக்கடி உயர்வ 
தாகவும் , தாழ்வதாகவுமிருந்தன . “ அமெரிக்கச் சுங்க வரிகளின் ஓர் 
அம்சமாக உறுதிப்பாடின்மை இருந்தது என்கிறார் நோல்ஸ் 
( Knowles ) . 1832 , 1842 ஆம் ஆண்டுகளில் சுங்க வரி வீதங்கள் உரி 
வாக இருந்தன ; 1846 , 1857 ஆம் ஆண்டுகளில் தாழ்வாக இருந்தன . 


பாங்கு பரவலாக்கல் திட்டத்தின் விளைவு : 

1833 ஆம் ஆண்டின் சுங்க வரிச் சட்டத்திற்குப் பின்னர் நாடு 
தடையிலா வாணிபக் கொள்கையினை ஏற்றுக்கொள்ளப் போகிறது 
என்று பலர் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் , 1837 - ல் வாணிப 
நெருக்கடி ஒன்று திடீரென்று ஏற்பட்டு , நாட்டு வருவாய்த் திட்டம் 
நிலை தடுமாறிப்போயிற்று பாங்குகளைப் பரவலாக்க ( Dcentralisa 
tion ) வேண்டும் என்ற ஜனாதிபதி ஜாக்சனின் கொள்கையாலே தான் 
இந்த நெருக்கடி நிலைமை உருவாயிற்று . பாங்கு பரவலாக்கல் 
திட்டம் மூலமாக மாநில பாங்குகளின் எண்ணிக்கையும் , முதலும் , 
நோட்டுப் புழக்கமும் விரைவில் பெருகின . அதோடு , 1837 - ல் 
ஃபெடரல் ) அரசிடமிருந்த உபரித் தொகையாகிய 28 000 000 டாலர் 
கள் மாநிலங்களுக்குக் கடனாக வழங்கப்பட்டன . புழக்கத்திலிருந்த 
பணத்தின் அளவு பெருகியது . விலைகள் உயர்ந்தன . உற்பத்தி அதி 
கரித்தது . நில ஊக வாணிபம் எல்லைமீறி வளர்ந்தது . இறுதியில் 
அமித உற்பத்தி ( Over production ) காரணமாகப் பருத்தி விலைகள் 
அடிமட்டத்திற்குச் சரிந்தன . அரசின் வருவாய்கள் குறைந்தன . ஆறு 
மா நில அரசுகள் திவாலாகிவிட்டன . அரசின் வருவாயைப் பெருக 
கும் கருத்தில் 1842 - ல் சுங்க வரிகள் உயர்த்தப்பெற்றன . பருத்தி , 
மற்றும் இரும்புப் பொருட்கள் சராசரியாக 33 சத வீகிதம் வரி 


சுங்கவரிக் கைக்கோள் வரலாறு 


169 


செலுத்தவேண்டியிருந்தது . பொறிவழிப் பண்டங்கள் இன்னும் சிறிது 
கூடுதலான வரிகளைச் செலுத்தின . வரி வீத உயர்வைத் தொடர்ந்து 
வாணிபத்தில் மீட்சி அரும்பியது . அந்நியப் பண்டங்களின் மீதான 
வரிகள் உயர்த்தப்பெற்றமையால் பருக்கி , இரும்பு முதலி2 : தொழில் 
களில் இலாபங்கள் பெருகி , செழிப்பு நிலை தோன்றியது . இச் செழிப்பு 
நிலை , பிறகு , மற்ற தொழில்களுக்கும் பரவியது . வாணிபம் நெருக் 
கடியிலிருந்து மீண்டது . 


வாக்கர் சுங்க வரிச் சட்டம் ( Walker Tariff Act ) : 

அனால் , 1842 - ன் சுங்க வரிகள் நெடு நாட்களுக்கு நீடிக்கவில்லை. 
1844 - ல் ஜனநாயக வாதிகள் ஆட்க்ெகு வந்தனர் . ஜனாதிபதி போக் 
( Polk ) பின்வருமாறு தமது கருத்துக்களைத் தெளிவுபடுத்தினார் : 
“ வருவாய்களைத் தருவதற்குச் சுங்கவரிகள் இப்பது நல்ல தே . ஆனால் , 
இறக்குமதிகளைக் குறைக்கும் மன றயில் எந்த வரியும் அளவுக்கு மீறி 
உயர்த்தப்படக்கூடாது . உள் நாட்டு , வெளிநாட்டுப் பண்டங்களுக் 
கிடையில் பேதங் காட்டலாம் . ஆனால் அன்றாடம் மக்களுக்குத் 
தேவைப்படும் பொறிவழிப் பண்டங்களின் அளிப்பை அது பாதிப் 
பதாயிருக்கக்கூடாது . “ ஜதிைபதியின் இர் சருத்துக்களின் அடிப் 
படையில் 1846 - ல் வாக்கர் சுங்க வரிச் சட்டம் ( Walker Tariff Act ) 
இயற்றப்பட்டது . இச்சட்டம் இறக்சமதிப் பண்டங்களை A , B , C , D , 
என நான்கு வகுப்புக்களாகப் பிரித்தது . போகப் பொருட்கள் A வ தப் 
பைச் சார்ந்தவை ; அவைமீது 100 சத விகிதம் சுங்க வரி விதிக்கப் 
பட்டது . வசதிப் பொருட்கள் B வகுப் " பச் சார்ந்தவை ; அவை மீது 
40 சத விகிதம் வரி விதிக்கப்பட்டது வர்த்தகப் பொருட்கள் மற்ற 
வகுப்புக்களைச் சார்ந்தவை ; அவைமிது 5 முதல் 30 சதவிகிதம் வரை 
யில் வரி விதிக்கப்பட்டது . தனித்த ( Specific ) வரிகளுக்குப் பதிலாக 
பெறுமான விகித வரிகளை இச்சட்டம் புகுத்தியது 

மேலும் , வரிகள் 
செலுத்தப்படும் வரையில் பண்டங்களைக் கிடங்குகளில் பூட்டி வைக் 
கும் முறை இச்சட்டத்தின் மூலமே நடை முறைக்கு வந்தது . சுங்க 
வரிகள் பொதுவாக 1842 - ல் இருந்ததைவிடத் தாழ்வான வீதங்களில் 
இருந்தன . வரி வீதக் குறைப்புக்களைத் தொடர்ந்து வாணிபம் 
தழைத்தது . தொழில் பெருகியது குறிப்பாக இரும்பு உற்பத்தித் 
தொழில் அமெரிக்காவில் ஒரு முக்கிய போ ளவுந் தொழிலாக உரு 
வெடுத்தது . 


மோரில் சுங்க வரிச் சட்டம் ( Morill Tariff Act ) : 

பொறிவழிப் பொருள் உற்பத்தியாளர்கள் நல்ல இலாபங்களைப் 
பெற்றனர் . காப்பு முறை வேண்டு மென்று அவர்கள் கேட்கவில்லை 
அதற்கான அவசியமும் எழவில்லை. ஆகவே , 1857 ஆம் ஆண்டிலும் 


1701 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


சுங்க வரி வீதங்கள் குறைக்கப்பட்டன . மேலும் , வரியிலிருந்து 
விலக்குப் பெற்ற படங்களின் பட்டியலும் நீண்டது . 1846 ஆம் 
ஆண்டு முடல் 1857 வரையில் வாணிபம் செழித்திருந்தமையாலும் , 
வரிகளினின்று பெறப்பட்ட வருமானம் பெருகியமையாலும் வரிக் 
குறைப்பு செய்வதில் அரசுக்கு எந்தவிதத் தயக்கமும் இருக்கவில்லை . 
ஆனால் , சில நாட்களுக்குள் அதே ஆண்டில் வாணிப நெருக்கடி ஏற் 
பட்டுப் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டபோது மக்கள் அதிர்ச்சிக் 
குள்ளாயினர் . 1857 - ன் நெருக்கடிக்குச் சுங்க வரிக் குறைப்பே மூல 
காரணம் என அவர்கள் கருதினர் . எனவே , 1861 ஆம் ஆண்டு மோரில் 
சுங்க வரிச் சட்டம் ( Morril Tarif Act ) இயற்றப்பட்டது . இதன் 
விளைவாக 1846 -ல் இருந்த நிலைல மக்கு வரி வீதங்கள் உயர்த்தப் 
பெற்றன . அரசின் நிதிப் பற்றாக்குறையை நீக்குவதே இச்சட்டத்தின் 
குறிக்கோள் . ஆனால் , இக் குறிக்கோள் நிறைவேறுவதற்குள் தென் 
னக மாநிலங்கள் யூனியனிலிருந்து பிரிந்துசெல்லும் நிலைமை உரு 
வாகி , உள் நாட்டுப் போர் ஏற்பட்டு , அமெரிக்க சுங்க வரித் திட்டம் - 
அடியோடு மாற்றி யமைக்கப்படவேண்டிய அவசியம் உண்டாகி 
விட்டது . மோரில் சுங்க வரிச் சட்டத்தின்படி பெறுமான விகித 
வரிகள் கைவிடப்பட்டன ; தனித்த வரிகள் மீண்டும் புகுத்தப்பட்டன . 
வரி விதிப்புக்குள்ளாகும் பண்டங்களின் எண்ணிக்கை 1861-1865 
காலப் பகுதியில் மிகவும் அதிகரித்தன . பாராளுமன்றத்தின் ஒவ் 
வொரு கூட்டத் தொடரின்போதும் இறக்குமதிமீதான வரிகள் 
உயர்த்தப்பட்டன . காண்கின்ற பொருள் மீதெல்லாம் கடுமையான 
வரிகளைப் போடும் பழக்கம் நடைமுறைக்கு வந்தது . இரும்பு , எஃகு , 
காகிதம் , தோல் முதலியவை மீது 1812 - ல் தனித்த வரிகள் விதிக்கப் 
பட்டன . வருமான வரித் திட்டமும் அமல் செய்யப்பட்டது . வரி 
வீதங்கள் உயர்த்தப்பட்டதன் விளைவாக அரசின் வருவாய்கள் 
மிகுதியாயின . பொறிவழி உற்பத்தியாளர்களுக்கு நல்ல பாதுகாப்பு 
கிடைத்தது . 


1864 ஆம் ஆண்டின் சுங்க வரிச் சட்டம் : 


1864 - ல் கொண்டுவரப்பெற்ற ஒரு சுங்க வரிச் சட்டம் வரி விதங் 
களை அளவுக்குமீறி உயர்த்தியது . உலகின் வேறு எந்தப் பகுதியிலும் 
அந்த அளவுக்கு அப்போது வரி வீதங்கள் உயர்த்தப்படவில்லை என 
லாம் . உள்நாட்டுப் போரினால் ஏற்பட்ட அதிகப்படியான செலவு 
களைச் சமாளிப்பதற்காக அரசு சுங்க வரிகளை உயர்த்தியது . போர் 
முடிந்தவுடன் வரி விதங்கள் குறைக்கப்பட்டன . நிதித் திட்டம் 
மாற்றியமைக்கப்பட்டது . உள் நாட்டுப் போரின்போது பல தொழில் 
கள் வளர்ச்சியடைந்தன . இவை போர் முடிந்தவுடன் பாதுகாப்புக் 
கேட்டன . உள் நாட்டுத் தொழில்களை வளர்ப்பதற்காக மீண்டும் 


சுங்கவரிக் கைக்கோள் வரலாறு 


171 


சுங்க வரிகளை உயர்த்தவேண்டியது அரசுக்கு அவசியமாயிற்று. 1867 - ல் 
இயற்றப்பட்ட கம்பளிச் சட்டத்தின் ( Wollens Act ) கீழ் , பொறிவழிக் 
கம்பளிப் பொருட்கள் மீதான வரிகள் 100 சதவிகிதம் வரை உயர்த் 
தப்பட்டன . செம்பு (Copper ) மீதான வரிகள் 1869 - ல் உயர்த்தப் 
பட்டன . எஃகுத் தண்டவாளங்கள்மீது விதிக்கப்பட்டு வந்த வரிகள் 
1870 ஆம் ஆண்டில் அதிகப்படுத்தப்பட்டன, 1877 - ல் இவைமீது 
100 சத விகிதம் சுங்க வரி விதிக்கப்பட்டது . இதுதான் அமெரிக்க 
எஃகுத் தொழில் வளர்ச்சியின் ஆரம்பக் காலமாகும் . சுங்க வரிக் 
கூடுதல் இதன் வளர்ச்சியை மிகவும் உற்சாகப்படுத்திற்று . 
மக்கின்லி சுங்க வரிச் சட்டம் ( Mekinley Tariff Act ) : 

1873 - ல் அமெரிக்கப் பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி நிலைமை 
தோன்றியது . கச்சாப் பொருட்களை உற்பத்தி செய்துவந்த எல்லா 
நாடுகளுக்கும் இந்த நெருக்கடி நிலைமை பொதுவானது . நெருக்கடி 
நிலைமை காரணமாக அமெரிக்க நாட்டு இறக்குமதிகள் கணிசமாகக் 
குறைந்தன . சுங்க வரிகளிடமிருந்து பெறப்பட்ட வருவாய்களும் 
குறைந்தன . 1875 முதல் 1883 வரையில் சுங்க வரித் திட்டத்தில் எந்த 
வித மாறுதலும் நிகழவில்லை . 1883 - ல் காப்பு முறை மும்முரமாகப் 
பின்பற்றப்பட்டது . இதைத் தொடர்ந்து வரலாறு காணாத வகை 
யில் தொழில் பெருகியது . அமெரிக்கப் பொறிவழிப் பண்டங்களுக்கு 
உலகில் பல புதிய அங்காடிகள் கிடைத்தன . நாட்டில் ட்ரஸ்ட் முறை 
செழித்து வளர்ந்தது . உலகின் மிக முக்கிய எஃகு உற்பத்தி நாடாக 
அமெரிக்கா உருவெடுத்தது . 1890 - ல் குடியாசுக் கட்சியினர் மக்கின்லி 
சுங்க வரிச் சட்டத்தை ( Mekinly Tarif Act ) இயற்றினர் . இச் 
சட்டத்தின்படி சராசரி சுங்க வரி 49-5 சத விகிதம் உயர்ந்தது . உயர் 
ரகக் கம்பளி, கண்ணாடிச் சாமான்கள் , ஆடைகள் , எஃகு , வெள்ளீயத் 
தகடுகள் முதலிய பண்டங்கள் மீது மிகுதியான வரிகள் விதிக்கப்பட் 

அமெரிக்காவில் இறக்குமதியாகும் விவசாயப் பொருட்கள் 
மீதும் கூடுதலான வரிகள் போடப்பட்டன . ஆனால் சர்க்கரைமீது 
விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்பட்டது . அதோடு , உள் நாட்டுச் 
சர்க்கரை உற்பத்தியாளருக்கு உற்பத்தியான சர்க்கரைக்கு ஒரு 
பவுண்டுக்கு இரு செண்டுகள் என்று அரசுக் கொடைகள் ( Bounties ) 
கிடைத்தன . 1879 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட வில்சன் சுங்க வரிச் 
சட்டத்தின் ( Wilson Tarill Act ) படி செம்பு , மரம் , கம்பளி முதலிய 
பண்டங்களுக்கு விதித்த வரி நீங்கியது மற்ற பண்டங்கள் மீதான 
வரிகள் 39-9 சத விகிதம் குறைந்தன . இதனால் குறையும் வருவா 
யைச் சரிக்கட்டுவதற்கு , 4000 டாலர்களுக்கு மேற்பட்ட ஆண்டு வரு 
மானம் உடையவர்கள்மீது இரண்டு சத விகித வருமான வரி விதிக் 
கப்பட்டது . இச்சட்டத்தை நீதிமன்றம் அரசியலமைப்புக்கு முரண் 
பட்டது என்று 1895 - ல் தீர்ப்பளித்தது . 


டன . 


172 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பெய்ன் - ஆல்ட்ரிஷ் சுங்க வரிச் சட்டம் ( Payne - Aldrich Tariff Act) : 

மற்றெல்லாச் சுங்க வரிச் சட்டங்களையும்விட 1897 - ல் இயற்றப் 
பட்ட டிங்லி சுங்க வரிச் சட்டமே ( Dingley Tariff Act ) அமெரிக்கா 
வில் நீண்ட காலம் ( 12 ஆண்டுகள் ) அமலில் இருந்தது . இது சுங்க வரி 
களைச் சராசரி 57 சத விகிதத்திற்கு உயர்த்தியது . தோல் பொருட் 
கள்மீது மீண்டும் வரி விதிக்கப்பட்டது . சுங்க வரிகள் வாழ்க்கைச் 
செலவை அதிகப்படுத்தின . ஆகையால் , மக்கள் இவ் வரிகள் மீது 
ஓரளவிற்கு வெறுப்புக் காட்ட வாரம்பித்தனர் . மேலும் டிரஸ்டு 
களைச் சுங்க வரிகள் வளர்க்கின்றன என்கிற குற்றச்சாட்டும் எழுந் 
தது . மக்களைத் திருப்தி செய்வதற்குச் சுங்க வரித் திட்டத்தில் சில 
மாறுதல்களைச் செய்ய குடியரசுக் கட்சியினர் முயன்றனர் . 1909 - ல் 
கொண்டு வரப் பெற்ற பெய்ன் - ஆல்ட்ரிஷ் ( Payne - Aldrich ) சுங்க வரிச் 
சட்டம் தோல் , பெட்ரோலியம் முதலிய பொருட்களுக்கு வரிவிதிப்பி 
லிருந்து விலக்களித்தது ; சுங்க வரி வாரியம் ( Tarif Board ) ஒன்றை 
ஏற்படுத்தியது : மேலும் , ஆண்டொன்றிற்கு 5000 டாலர்களுக்கதிக 
மான நிகர வருமானத்தைப் பெற்றுவரும் கம்பெனிகள் மீது 1 சத 
விகிதம் வரி விதித்தது . குடியரசுக் கட்சியினரிடமிருந்து மக்கள் பல 
பெரிய சாதனைகளை எதிர்பார்த்தனர் ; சுங்க வரித் திட்டத்தில் பல 
அடிப்ப -ை- மாறுதல்கள் நிகழும் எனக் கனவு கண்டனர் . எனவே 
1909 ஆம் ஆண்டின் சட்டம் அவர்களை ஏமாற்றத்திலாழ்த்தியது . 
சட்டத்தின் பொ ( ர , ளாதார , சமூக விளைவுகள் எவ்வா திருந்தன என் 
பது சரியாகப் புலப்படுமுன்னர் , இச்சட்டத்தின் விளைவாகக் குடியர 
சுக் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டது . 1912 - ல் நடைபெற்ற தேர்தலில் , 
உட்ரோ வில்சன் தலைமையின்கீழ் ஜன நாயகக் கட்சியினர் வெற்றி 
வாகை சூடினர் . சுங்கவரி யமைப்பில் மாறுதல்களைக் கொணர 
வில்சன் விரும்பினார் . அதற்கான சட்டத்தை இயற்றவும் முனைந்தார் . 
போட்டியின் அடிப்படையில் அமைந்த சுங்க வரிகளையே ( Competi 
tion Tarifl ) இவரது கட்சியினர் ஆதரித்தனர் . ஜன நாயகக் கட்சி 
அரசு 1913 - ல் அண்டர்வுட் -சிம்மன்ஸ் சட்டத்தை ( Underwood 
Simmons Act ) இயற்றியது . நாற்றுக்குமேற்பட்ட பண்டங்கள் வரி 
விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்பட்டன . 

உணவு , 

உடை , கச்சாப் 
பொருட்கள் முதலிய அத்தியாவசியப் பொருட்கள் உட்பட 1000 
பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்பட்டன . இரசாயனப் பண் 
டங்கள் மீது கூடுதலான வரிகள் விதிக்கப்பட்டன . வரிகள் சராசரி 
யாக 29 சதவிகிதம் குறைந்தன . வரிக் குறைப்புக்களால் ஏற்பட்ட 
இழப்பை ஈடுசெய்ய அரசு வருமான வரியை உயர்த்தியது . சுங்க 
வரிகளைக் குறைப்பதற்கு ஜனநாயகக் கட்சியினர் உண்மையிலேயே 
முயன்றனர் என்றாலும் , வரிகள் என்னவோ காப்பு வரிகளுக்கு நிக 
ரானவையாகவே இருந்தன . சுங்க வரி வாரிய நடவடிக்கைகள் 


113 


சுங்ககரிக் கைக்கோள் வரலாறு 


காங்கிரஸ் மன்றத்திற்குத் திருப்தியளிக்கவில்லை. எனவே 

எனவே 1912 - ல் 
வாரியம் மூடப்பட்டது . 


ஃபோர்ட்னி - மக்கும்பர் சுங்க வரிச் சட்டம் ( Fordney - McCumber 
Tarif Act ) : முதல் உலகப் போருக்குப் பின்னர் 1921 - ல் குடியரசுக் 
கட்சியினர் ஆட்சிக்கு வந்தனர் . சுங்க வரிகளை மீண்டும் உயர்த்த 
வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் தலையெடுத்தது . 1922 ஆம் 
வருடம் அவர்களால் இயற்றப்பட்ட ஃபோர்ட்னி - மக்கும்பர் சுங்க 
வரிச் சட்டம் ( Fordney - McCumber Tariff Act ) , சுங்க வரிகளை மிக 
அதிகமாக உயர்த்தியது . புதிய வரிகளும் விதிக்கப்பட்டன . விவசா 
யமும் தொழிலும் நல்ல பாதுகாப்பினைப் பெற்றன . அமெரிக்காவிற் 
கும் , மற்ற போட்டி நாடுகளுக்கும் இடையிலான உற்பத்திச் செலவு 
வேறுபாடுகளைச் சமப்படுத்துவதற்குரிய வகையில் வரி வீதங்களை 
50 சத விகிதம் வரை குறைக்கவோ அல்லது உயர்த்தவோ ஜனாதி 
பதிக்கு அதிகாரம் உண்டு என்று இச்சட்டம் கூறியது . இவ்வதிகாரம் 
வரிகளை உயர்த்துவதற்கே பெரும்பாலும் ஆளப்பட்டது . ஃபோர்ட்னி - 
மக்கும்பர் சட்டம் உயர் இறக்குமதி வரிகளை விதித்திருந்த பாதி 
லும் , விலைகள் உயரவில்லை ; மாறாகத் தாழ்ந்தன . 


ஹாலி - ஸ்மூட் சுங்க வரிச் சட்டம் : 


1930 - ல் அமலுக்குவந்த ஹாலி - ஸ்மூட் சுங்க வரிச் சட்டம் 
( Howley - Smoot Tariff Act ) வரிகளை மேலும் உயர்த்தியது . 890 
பண்டங்கள் மீதான வரிகள் உயர்ந்தன . 30 பொருட்கள் புதிதாக 
வரி விதிப்புக்குள்ளாயின . 75 பண்டங்கள் வரி விதிப்பிலிருந்து விடு 
பட்டன . 235 பண்டங்களின் மீதான வரிகள் குறைக்கப்பட்டன . 
விவசாயப் பண்டங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளின் சராசரி 
வீதம் 19-9 சத விகிதத்திலிருந்து 33-6 சத விகிதத்திற்கு உயர்ந்தது . 
உலோகங்களின் மீதான வரிகளின் சராசரி வீதம் 337 சத விகிதத்தி 
லிருந்து 35 சத விகிதத்திற்கு உயர்ந்தது . கம்பளிப் பொருட்கள் 
செலுத்திவந்த வரிகளின் சராசரி வீதம் 49 5 சத விகிதத்திலிருந்து 
59.8 சத விகிதத்திற்கு உயர்ந்தது . ஃபோர்ட்னி - மக்கும்பர் சட்டம் , 
ஹாலி - ஸ்மூட் சட்டம் ஆகியவை காரணமாகப் பல பாதக விளைவுகள் 
ஏற்பட்டன . உள் நாட்டில் சர்வாதீன சக்திகள் வலுப்பெற்றன. 
அமெரிக்காவுக்குத் தரவேண்டிய கடன்களை அடைப்பதற்குப் பண்டங் 
களை அனுப்புவதில் ஐரோப்பிய நாடுகளுக்குப் பல சிரமங்கள் முளைத் 
தன . இதனால் வெளிநாடுகள் அமெரிக்கச் கங்கவரிக் கொள்கையை 
வெறுத்தன. சில நாடுகள் பதிலடி கொடுக்கவும் தயாராயின . உதா 
ரணமாக , ஃபிரான்ஸ் , இங்கிலாந்து ஆகிய நாடுகள் , அமெரிக்கப் 
பண்டங்கள் மீதான சுங்க வரிகளை 1927 - ல் அதிகப்படுத்தின. இவற் 


174 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


றைத் தொடர்ந்து வேறு பல நாடுகளும் அமெரிக்கப் பண்டங்களிட 
மிருந்து கூடுதலான வரிகளை வசூலிக்க வாரம்பித்தன . இதன் விளை 
வாக அமெரிக்க வர்த்தகம் குன்றியது . 


பரஸ்பர வாணிய ஒப்பந்தங்கள் : 

1932 - ல் ஃபிராங்க்ளின் டி , ரூஸ்வெல்ட் ( Franklin D. Roosevelt ) 
ஜனாதிபதியாகப் பதவியேற்றதற்குப் பின்னர் , சுங்க வரிகளைக் 
குறைத்து ஏற்றுமதிப் பொருட்களுக்கான அங்காடிகளை விரிவு செய்வ 
தற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. உள்துறைச் செய 
லாளராக இருந்த கார்டல் ஹல் என்பார் சுங்க வரிகளைக் குறைக்க 
ஏற்பாடுகளைச் செய்தார் . பிற நாடுகளுடன் பரிமாற்ற வாணிப 
ஒப்பந்தங்களைச் செய்வதில் மிகுந்த அக்கறை காட்டினார் . 1934 ஆம் 
ஆண்டில் இயற்றப்பட்ட பரஸ்பர வாணிப ஒப்பந்தச் சட்டத்தின் 
( Reciprocal Trade Agreements Act ) படி அமெரிக்க ஜனாதிபதி மூன் 
றாண்டு காலத்திற்கு காங்கிரஸ் மன்றத்தைக் கலந்து ஆலோசிக்காம 
லேயே சுங்க வரிகளை 50 சதவிகிதம் வரை உயர்த்தவும் , தாழ்த்தவும் 
அதிகாரம் பெற்றார் . ஹாலி - ஸ்மூட் சட்டத்திற்கு இது ஒரு திருத்த 
மாக அமைந்தது . மேலும் , நாட்டின் வர்த்தகத்தைப் பெருக்குவதற் 
காகவும் , பொருளாதார மந்த நிலைமையைப் போக்குவதற்காகவும் 
சட்டத்தைத் தேவையான நேரத்தில் மாற்றிக்கொள்வதற்கான 
அதிகாரமும் ஜதிைபதிக்கு வழங்கப்பட்டது . தேவையைப் பொறுத்து 
வர்த்தக ஒப்பந்தங்கள் அவ்வப்போழ்து புதுப்பிக்கப்பட்டு வந்தன . 
1948 - ல் ஐந்தாவது முறையாக வர்த்தக ஒப்பந்தம் ஓராண்டுக் காலத் 
திற்கு நீட்டிக்கப்பட்டது . 1934 முதல் 1948 வரை சுமார் 29 நாடு 
களுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன . பரஸ்பர வாணிப 
ஒப்பந்தங்களின்படி அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் சுங்க வரிகளைக் 
குறைத்தன . சில பொருட்களைக் குறிப்பிட்ட அளவுகளில் ஏற்றுமதி , 
இறக்குமதி செய்வதற்குச் சம்மதித்தன . அத்துடன் , மேலும் வரிகளை 
உயர்த்துவதில்லை என்றும் , வரி விதிப்பில்லாப் பண்டப் பட்டியலி 
லிருந்து எதனையும் நீக்குவதில்லை என்றும் ஒப்புக்கொண்டன . 
னால் , உலக நாடுகள் மேலும் சுங்க வரிகளை உயர்த்துவது தடை செய் 
யப்பட்டது . நாடுகளிடையே பரஸ்பர வாணிப உறவுகள் தோன் 
றின . ஒப்பந்தங்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு நிறைந்த நன்மைகள் 
கிடைத்தன என்று நம்பப்படுகிறது . உதாரணமாக , 1934-35 முதல் 
1938-39 வரையில் ஒப்பந்த நாடுகளுக்கு அமெரிக்கா செய்த ஏற்றுமதி 
63 சத விகிதம் அதிகரித்தது ; மற்ற நாடுகளுக்குச் செய்த ஏற்றுமதி 
32 சத விகிதமே அதிகரித்தது . " வர்த்தக ஒப்பந்தங்களைச் செய்து 
கொள்ளாமலிருந்தால் , நாடு , எந்த நிலையிலிருந்திருக்குமோ , அதை 
விடச் சிறந்த நிலையை நாடு எய்துவதற்கு இவ் வொப்பந்தங்கள் 


சுங்கவரிக் கைக்கோள் வரலாறு 


175 


துணை நின்றன என்று கிரேஸ் பெக்கட் ( Grace Becket ) என்பார் 
கூறியது இங்கே நினைவுகூரத் தக்கது . 

பரஸ்பர வாணிப ஒப்பந்தத் திட்டம் , தலையிடா வாணிபக் 
கொள்கையினை ஆதரிக்கவில்லை . வாணிபத்தில் ஏற்படும் பரஸ்பர 
நலன்களைப் பேணுவதைவிட ஏற்றுமதிகளைப் பெருக்குவதில் தான் 
அத்திட்டம் ஆர்வம் காட்டியது . உள் நாட்டுப் பண்டங்களோடு 
போட்டியிடாதிருக்கும் வெளிநாட்டுப் பண்டங்களுக்கே சலுகைகள் 
காட்டப்பட்டன . எந்தெந்தப் பண்டங்கள் உள்நாட்டுத் தயாரிப் 
பாளரின் விற்பனைகளைப் பாதிப்பனவாயிருந்தனவோ அவைமீது 
வரிகள் விதிக்கப்பட்டன . சுருங்கக்கூறின் , நாட்டுப் பொருளாதார 
நிலையைக் கருத்தில்கொண்டு பரஸ்பர வாணிய ஒப்பந்தத் திட்டம் 
செயற்படுத்தப்பட்டது . 


1958 - ல் சுங்க வரி விதிப்பில் சில மாறுதல்கள் செய்யப்பட்டன . 
பின்வரும் ஏதாவது ஒரு முறையில் வரிகள் குறைக்கப்படலாம் என 
அறிவிக்கப்பட்டது : ( 1 ) 1958 ஆம் ஆண்டு ஜூலை முதல் தேதி நில 
விய சுங்க வரிகள் , நான்காண்டு காலத்திற்கு ஆண்டுதோறும் 5 சத 
விகிதம் குறைக்கப்படலாம் ; ( 2 ) பெறுமான விகித வரிகள் 8 சத 
விகிதத்திலிருந்து 6 சத விகிதத்திற்கு - அதாவது இரண்டு சதவிகிதம் 
- தாழ்த்தப்படலாம் ; ( 3 ) சுங்க வரி வீதங்கள் 50 சத விகிதத்திற்கு 
உயர்வாயிருப்பின் அவற்றை 50 % பெறுமான விகித வரிகளாக 
ஜனாதிபதி குறைக்கலாம் . ஆனால் , இவ்வரிக் குறைப்புக்கள் , பிற 
நாடுகள் வழங்கும் பரஸ்பர வாணிபச் சலுகைகளை அடிப்படையாகக் 
கொண்டே செய்யப்படவேண்டும் . ஆக , ஒப்பந்த நாடுகளிடமிருந்து 
கிடைத்துவரும் வரிச் சலுகைகளைக் கவனத்திற்கு எடுத்துக்கொண்ட 
பிறகு தான் அமெரிக்க அரசு அந்தந்த நாடுகளுக்கு வரிச் சலுகைகளை 
வழங்க முன் வந்தது . 


அபாய முனை மற்றும் விலகல் வாசக ஏற்பாடுகள் : 

வரிக் குறைப்புச் செய்வதற்கு ஜனாதிபதியிடம் உள்ள அதிகாரம் 
அண்மைக் காலங்களில் இரு வரையறைகளுக்குட்பட்டது . அவை : 
( 1 ) அபாய முனை ( Peril Point ) ஏற்பாடு ; ( 2 ) விலகல் வாசக 
( Escape Clause ) ஏற்பாடு . இறக்குமதிகளால் உள் நாட்டுத் தொழில் 
கள் பாதிக்கப்படாமலிருப்பதற்கு இவ்விரு ஏற்பாடுகள் செய்யப் 
பட்டன . 


* அபாய முனை ஏற்பாட்டின்படி , உள் நாட்டு உற்பத்தியாளர் 
களுக்குத் தீங்கு ஏற்படாத வகையில் ஒரு பண்டத்தின் மீதான சுங்க 
வரி எந்த அளவுக்குக் குறைக்கப்படமுடியும் என்பதற்கான அறிக்கை 


116 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


யைச் சுங்க வரிக் குழு ( Tariff Commission ) ஜனாதிபதிக்குச் சமர்ப் 
பிக்கவேண்டும் . இந்த நடைமுறை 1948 - ல் அமலுக்கு வந்து , பிறகு 
1949 - ல் கைவிடப்பெற்றது . ஆனால் 1951 - ல் மீண்டும் அமலுக்கு வந் 
தது . 

சுங்க வரிகள் உள் நாட்டுத் தொழில்களுக்கு ஆபத்து விளைவிப் 
பனவாயிருக்கின்றன என்று அபாய முனை விசாரணை தெரிவித்தால் 
உடனே விலகல் வாசக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண் 
டும் என்று 1958 ஆம் ஆண்டுத் திருத்தச் சட்டம் கூறியது . 

விலகல் வாசக ஏற்பாட்டின்படி , இறக்குமதிகள் காரணமாக 
ஓர் உள்நாட்டுத் தொழில் ஆபத்துக்குள்ளாகிறது என்று சுங்க வரிக் 
குழு கருதினால் வரிச் சலுகைகள் நிறுத்தப்படலாம் . உற்பத்தி , 
வேலை வாய்ப்பு , விலைகள் , கூலிகள் , இலாபங்கள் , விற்பனைகள் 
ஆகியவை குறைந்தால் உள் நாட்டுத் தொழிலுக்கு ஆபத்து ஏற்படு 
கிறது என்பது பொருள் . சுங்க வரிக்குழுவின் பரிந்துரைகளை ஜனாதிபதி 
பொதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் . அவ்வாறு அவர் ஏற்றுக் 
கொள்ள மறுப்பின் , காங்கிரஸ் அவரது முடிவை நிராகரித்து விட 
லாம் . இதற்குக் காங்கிரசின் இரு சபைகளில் மூன்றில் இரு பங்குப் 
பெரும்பான்மை வேண்டும் . 

நாட்டுத் தொழில்களைப் பாதுகாக்கும்பொருட்டு இறக்குமதி 
களை உரிய அளவுகளில் குறைப்பதற்கான அதிகாரத்தை ஜனாதிபதி 
1954 - ல் பெற்றார் . இவ் வதிகாரத்தைப் பயன்படுத்தி 1958 - ல் ஜனாதி 
பதி ஈயம் , துத்தநாகம் ஆகியவற்றின் இறக்குமதிகளில் பங்கு வீத 
முறைகளை ( Quota ) நடைமுறைப் படுத்தினார் . 

பரஸ்பர வாணிப ஒப்பந்தச் சட்டமே அமெரிக்க நாட்டுச் சுங்க 
வரிக் கைகோளின் அடிப்படையாக இருக்கிறது என்றாலும் , வரிக் 
குறைப்புக்களுக்கான வாய்ப்புக்கள் எதிர்காலத்தில் மிகவும் குறை 
வாகவே இருக்கும் என நம்பப்படுகிறது . ஏனென்றால் , வரிக் குறைப் 
பைச் செய்வதற்குப் பல தடைகள் இருந்தன . அமெரிக்காவிடமிருந்து 
வரிச் சலுகைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்மையில் பல 
நாடுகளுக்குக் கிடையாது . அமெரிக்காவின் தற்போதைய சுங்க வரி 
களை மனத்தில் கொண்டு அந்நாட்டிற்குப் பண்டங்களை ஏற்றுமதி செய் 
வதற்கான திட்டங்களைத் தீட்டும் அயல் நாட்டு உற்பத்தியாளர் 
களிடம் ஓர் அச்சம் உண்டு . அமெரிக்க நாட்டு அங்காடிகளில் வெற்றி 
கரமாகப் போட்டியிட்டால் , அமெரிக்க அரசு ‘ விலகல் வாசக அல் 
லது தேசீயப் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இறங்கக்கூடும் என்பதே 
அவ் வச்சம் . அமெரிக்கச் சுங்க வரிகள் அதிகமாயிருப்பதைப்பற்றி 
அவர்கள் கவலைப்படவில்லை , சுங்க வரிச் சட்டங்களில் அடிக்கடி 
மாறுதல்கள் ஏற்படுவதைப்பற்றியே அவர்கள் கவலை கொள் 
கின்றனர் . 


13. வாணிபப் பெருமந்தம் 

( Great Depression ) 


மந்தம் என்பது வாணிபச் சுழலின் ( Trade cycle ) ஒரு கட்டம் . 
முதலாளித்துவப் பொருளாதாரங்கள் அவ்வப்போது மந்தத்திற்குட் 
படுவது இயற்கை . அமெரிக்காவில் பல நேரங்களில் மந்தங்கள் 
தோன்றி யிருக்கின்றன. 1819 , 1837 , 1857 , 1873 , 1884 , 1893 , 1903 , 
1907 , 1913 , 1920 , 1929 ஆகிய ஆண்டுகளின்போது அமெரிக்காவில் 
மந்தங்கள் ஏற்பட்டன . பலவிதக் காரணங்களின் விளைவாக மந்தங் 
கள் ஏற்பட்டன . போக்குவரத்து வசதிகள் அளவுக்கு மீறிப் பெருகிய 
மையாலும் , நில விற்பனையில் யூக வாணிபம் தோன்றியமையாலும் 
அமைக்காவில் மந்தங்கள் ஏற்பட்டன என்கிறார் ஃபால்கனர் . இக் 
கூற்றல் ஓரளவிற்கு உண்மை உண்டு . உதாரணமாக , தேவைக்கு 
மிகுதியாகக் கால்வாய் வளர்ச்சி அமைந்ததால் 1837 - ல் மந்தம் 
உண்டாயிற்று . இருப்புப் பாதைகள் அளவுக்கு மீறிப் போடப்பட்ட 
தால் 1857 , 1873 , 1893 ஆம் ஆண்டுகளில் மந்தம் தோன்றியது . மந்தம் 
ஏற்படுவதற்கு வேறு பல காரணங்களும் உண்டு என மற்றப் 
பொருளாதார அறிஞர்கள் கூறுகின்றனர் . சிலர் பாங்குச் செலாவணி 
பெருகுவதால்தான் மந்தம் உண்டாகிறது என்கின்றனர் . வேறு சிலர், 
இலாபமீட்டுவதற்காக முதலாளிகள் செய்யும் முயற்சியாலேயே 
மந்தம் உருவாகிறது என்கின்றனர் . உளச்சார்பான காரணங்களால் 
மந்தம் விளைகிறது என்று கூறுவோரும் உளர் . 


1929 - ல் தோன்றிய மந்தம் ஒரு மாபெரும் மந்தமாகும் . அமெ 
ரிக்க நாட்டு வரலாற்றில் இது ஒரு கடுமையான பொருளாதார 
வீழ்ச்சி . இதனால் அமெரிக்கப் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட் 
டது . இப் பெரு மந்தத்திற்குப் பலர் பல காரணங்களைக் காட்டினர் . 
மெய் சேமிப்பு ( Real Saving ) மிகவும் குறைவாயிருந்த நிலையில் பாங் 
குக் கடன் செலாவணியளிப்பை நம்பி , முதலீடு எல்லை மீறிப் பெருகி 


அ . 12 


178 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


யமையாலேயே மந்தம் உண்டாயிற்று என்றார் லயனல் ராபின்ஸ் . 
1920 - க்குப் பின்னர் யூக வாணிடம் தீவிரமடைந்து வந்ததைக் கண் 
ணுற்ற வர்த்தகர்கள் முதல் அங்காடி விரைவில் முறிந்து வாணிபத் 
தில் நெருக்கடி நிலை தோன்றும் என்றஞ்சி தமது பண்ட இருப்புக் 
களையும் முதற் செலவீடுகளையும் குறைத்துக்கொண்டமையாலேயே 
மந்தம் ஏற்பட்டது என்றார் சம்மர் ஸ்லிட்டர் ( Summer Slichter ) . 
ஆனால் , ஷம்பீட்டரோ , புத்தாக்கங்கள் காரணமாகத் தோன்றிய 
போக்குவரத்து , மற்றும் விவசாயப் புரட்சிகளால் நெடு நாட்களுக்கு 
நிலைத்திருக்க முடியாமல் போனமையால் மந்தம் உருவாகியது 
என்றார் . பெரு மந்தத்திற்கான 

உண்மையான 

காரணங்கள் 
வருமாறு : 


1920 - க்குப் பின்னர் , அமெரிக்கப் பொருளாதாரத்தில் பல புதிய 
கண்டு பிடிப்புக்கள் மலர்ந்தன . புதிய தொழில் நுட்ப முறைகள் 
புழக்கத்திற்கு வந்தன . புதிய இயக்க சக்திகள் நடை முறைக்கு 
வந்தன . இவற்றால் நாட்டின் உற்பத்தியளவு பெருகிற்று . 1920-29 
காலப் பகுதியில் நாட்டின் மொத்த உற்பத்தி சுமார் 46 சத வீதம் 
அதிகரித்தது . நாட்டு வருமானம் 30 சத விதம் அதிகரித்தது . 
எந்திரங்களின் உற்பத்தி நாளுக்குநாள் அதிகரித்து வந்தது . அதோடு , 
மோட்டார்கார்கள் , தொலைபேசிக் கருவிகள் , மின்விசைக் கருவிகள் 
முதலிய உறுதிப் பொருட்கள் பேரளவில் உற்பத்தியாயின . மின் சக்தி 
உபயோகம் அதிகரித்தது . இதனால் போக்குவரத்துத் துறையிலும் , 
பொறிவழிப் பண்ட உற்பத்தித் தொழிலிலும் ( Manufacturing 
Industries ) செலவுகள் குறைந்தன . மக்களின் வாழ்க்கைத் தரங்கள் 
உயர்ந்தன . நாட்டின் வருமானம் உயர் நிலையிலிருந்தது . ஆக்கத் 
திறன் அதிகமாயிருந்தது . உற்பத்தி மிகுதியாயிருந்தது . வேலை 
வாய்ப்புக்கள் பரவாயில்லை . பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமா 
யிருந்தது . தொழிலமைப்புத் திறன் கூடியிருந்தது . அமெரிக்கப் 
பொருள்களுக்கான அங்காடிகள் பெருகியவண்ணமிருந்தன. இச் சூழ 
லில் மந்தம் எப்படி நுழைந்தது ? அமெரிக்கப் பொருளாதாரம் 
செழித்தோங்கி வளர்ந்தபோதிலும் , அதில் சில அடிப்படைக் குறை 
பாடுகள் இருந்தன என்றார் ஃபால்க்னர் . இவ் வடிப்படைக் குறை 
பாடுகள் யாவை என்பதை இனி ஆராய்வோம் . ஏனென்றால் இக் 
குறைபாடுகள் தான் மந்தத்திற்குக் காரணங்கள் , 


அங்காடிச் சுதந்திரத்திற்குத் தடைகள் ஏற்பட்டு , பொருளா 
தாரத்தில் குழப்ப நிலை உண்டாகியது அமெரிக்கப் பொருளாதாரத் 
தின் முதற் குறைபாடு ஆகும் . 19 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 
பெருங் கம்பெனிகள் தொழிலில் பிரபலமாயின . இருபதாம் நூற் 
றாண்டின் தொடக்கத்தில் ஆலிகாப்பலி அமெரிக்க விவசாயம் 


வாணிபப் பெருமந்தம் 


119 


சுணங்கியது . விவசாயப் பண்ட விலைகள் மிகவும் தாழ்ந்தன . 

வரு 
வாய் குறைந்தது . 


செழிப்புற்றிருந்த சில தொழில்களில் கூட குறைபாடுகள் மலிந் 
திருந்தன . தொழிற் பெருக்கம் விளைவாக மக்களின் வருமானங்கள் 
அதிகரித்தமை உண்மையே என்றாலும், வருமான அதிகரிப்பின் பெரும் 
பகுதியைத் தொழிலதிபர்களே இலாபமாக அனுபவித்துக்கொண் 
டனர் . நாட்டின் ஆக்கம் அதிகரித்த அளவிற்குத் தொழிலாளர் 
கூலிகள் அதிகரிக்கவில்லை . இலாபம் உயர்ந்த விதத்தில் கூலிகள் 
உயர வில்லை . நாம் பெற்ற இலாபங்களை மேலும் உற்பத்தியைப் 
பெருக்குவதற்குத்தான் தொழலதிபர்கள் பயன்படுத்திக்கொண்டார் 
கவே தவிர , கூலிகளை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டவில்லை . தலை வீத 
உற்பத்தி ஆண்டுதோறும் 2 + சதவீதம் அதிகரித்தது . ஆனால் சராசரி 
உண்மைக் கூலிகள் ( Real wages ) 1 4 சதவீதமே அதிகரித்றது . அலுவ 
லகப் பன் யாளரின் சம்பளங்கள் கூடிய அளவுக்குக்கூட தொழிலாள 
ரின கூலிகள் கூடவில்லை . 1922-29 காலப் பகுதியில் அலுவலகப் 
பணியாளர் சம்பளங்கள் 42 சதவ தம் அதிகரித்தன ; ஆனால தொழி 
லாளர் கூலிகள் 33 சதவீதமே அதிகரித்தன . இக் காலப் பகுதியில் 
இலாபங்கள் 76 சதவீதம் அதிகரித்தன . கூலிகள் உயராது 
போனமையால் மக்களின் வாங்கும் திறன் உயர 

முடியாமல் 
போயிற்று . 


அமெரிக்கப் பொருளாதாரத்தில் காணப்பட்ட மற்றொரு குறை 
பாடு , மக்கள் தொகை அதிகரித்ததற்கேற்றவாறு வேலை வாய்ப் 
புக்கள் அதிகரிக்காது போனமை . ஏற்கனவே கூறியதைப் போன்று 
விவசாயம் , சுரங்கம் , இரயில்வே முதலிய துறைகளில் வேலவாய்ப்புக் 
கள் குறைந்தன . உதாரணமாக , 1922-29 காலப் பகுதயல 5 லட்சம் 
தொழிலாளாகளுக்கான வேலை வாய்ப்புக்கள் பொற செய் தொழில் , 
சுரங்கத்தொழில், போக்குவரத்துத்துறை ஆகியவற்றால் குறைந்தன . 
வேளாணமையில் 25 லட்சம் தொழிலாளருக்கான வேலை வாய்ப் 
புக்கள குறைந்தன . அதே நேரத்தல் மக்கள் தொகையும் பெருகி 
வந்தது . தொழில் நுட்ப முன்னேற்றப் பாதையில் பலவகையான 
எந்திரங்கள் நடை முறைக்கு வந்தமையாலும் , தொழிற் சீரமைப்பு 
பரவலாக அமல் செய்யப்பட்டமையாலும் வேலை வாய்ப்புக்கள் 
குறைந்தன . 


யமை . 


பொருளாதாரத்தின் மற்றொரு குறைபாடு கடப்பாடு பெருகி 

1920 - க்குப் பின்னர் தனியார் மற்றும் அரசுக் கடன்கள் 
மிகுதியாயின . குழங்காலக் கடன்கள் , நெடுங்காலக் கடன்கள் , 
கிராமியக் கடன்கள் , நகர்ப்புறக் கடன்கள் ஆகிய எல்லாமே அதி 


180 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கரித்தன . 1930 - ல் பண்ணை அடைமானக் கடன்கள் ( Farm mortgage 
debts ) 9200 மில்லியன் டாலர்களுக்கும் , நகர்புற அடை மானக் 
கடன்கள் 26,000 மில்லியன் டாலர்களுக்கும் உயர்ந்திருந்தன . தனி 
யார் கடன்கள் 200,000 மில்லியன் டாலர்களாயிருந்தன. மக்களில் 
பெரும்பாலோர் கடன்பட்டிருந்தனர் . அரசின் கடன்களும் அதிகரித் 
திருந்தன . சாலைகள் , பாலங்கள் , அலுவலகங்கள் . மருத்துவமனைகள் 
முதலியவற்றைக் கட்டுவதற்குத் தேவையான நிதிகளைத் திரட்ட 
அரசு கடன்களைப் பெற்றது . நாட்டின் கடன்பாட்டுப் பெருக்கத்தால் 
பொருளாதாரம் பலவீனமுற்றது ; எந்த நேரத்திலும் நொறுங்கிப் 
போகும் நிலையில் அது இருந்தது . 


1920 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் யூக வாணிபம் மிகுதியடைந்தது . 
தொழில் முன்னேற்றத்தைத் தொடர்ந்து நாட்டின் செல்வமும் மக்க 
ளின் மெய் வருமானமும் பெருகின . ஆலிகாப்பலி ( Oligopoly ) யின் 
ஆட்சி அதிகரித்தது . சில நிறுவனங்கள் அங்காடியினைத் தம் பீடிக்குள் 
வைத்துக்கொண்டு கட்டுப்பாடு செய்துவரும் நிலை உருவாகியது . 
தமக்குள் கலந்து பேசி உடன்படிக்கை ஏற்படுத்திக்கொண்டு விலைகளை 
நிர்ணயித்துக்கொண்டனர் . இதனால் விலைகள் மாறாமலிருந்தன. அதா 
வது விலைகள் நெகிழ்ச்சியற்றிருந்தன. போட்டி நிலவும்போது மக்களின் 
வாங்குந் திறன் குறைந்தால் விலைகள் குறையும் . ஆனால் , ஆலிகாப் 
பலி நிலவும் போது விலைகள் அவ்வாறு குறையாமல் மாறாமலிருக்ம் . 
20 ஆம் நூற்றாண்டின் முதற் கால் பகுதிக்குப் பின்னர் அமெரிக்கத் 
தொழிலின் சில பிரிவுகளில் - துறைகளில் - சுணக்கம் தலைகாட்டிய 
போது ஆலிகாப்பலி நிலவரம் காரணமாகப் பண்டங்களின் விலைகள் 
மாறாமலிருந்தன . பெருங் கம்பெனிகள் தமது பண்டங்களின் விலை 
களைக் குறைப்பதற்கு உடன்படவில்லை . எனவே , பொருளாதாரத் 
தில் குழப்பம் மிகுந்து , வேலை வாய்ப்பின்மை பெருகி , நெருக்கடி 
தீவிரமடைந்தது . 


அடுத்து , இரயில்வேத் தளவாடத் தயாரிப்புத் தொழில் , பருத்தி 
ஆலைத் தொழில் , நிலக்கரிச் சுரங்கத் தொழில் முதலியன சரியாக 
வளர்ச்சியுறவில்லை . மேலும் விவசாயத் தொழில் முதல் உலகப் 
போருக்குப் பின்னர் செழிப்புறவில்லை. வெளி நாட்டினர் அமெரிக்க 
விவசாயப் பொருள் உற்பத்தியாளருடன் போட்டியிட ஆரம்பித்த 
னர் . பல ஐரோப்பிய நாடுகள் தன்னிறைவுக் கொள்கையைப் பின் 
பற்றின . இதனால் அமெரிக்க விவசாயப் பொருள் ஏற்றுமதி குறைந் 
தது . தவிரவும் 1922 , 1930 ஆம் ஆண்டுகளில் அரசு விதித்த சுங்க 
வரிகள் அமெரிக்க விவசாயப் பொருட்களின் ஏற்றுமதியை மிகவும் 
பாதித்தன . ஆகையால் தொழில் நிறுவனங்கள் கூடுதலான 
இலாபத்தைப் பெற்று வருவதைக் கண்ணுற்ற மக்கள் அந்த 


181 


வாணிபப் பெருமந்தம் 


இலாபத்தைப் பகிர்ந்துகொள்ளும் வேட்கையில் பங்குகளை மிகுதி 
யாக வாங்கத் தலைப்பட்டனர் . ஏற்கனவே யூக வாணிபர்களும் , 
முதலீடு செய்வோரும் பங்குகளை வாங்கி வந்தனர் . தற்போது பொது 
மக்களும் பங்கு வாங்கற்பாட்டில் ஆர்வம் கொண்டனர் . இப்படிப் 
புதிதாக பங்குகளை வாங்க ஆரம்பித்தோர் எண்ணிக்கை 1 மில்லிய 
னுக்கும் கூடுதலாயிருந்தது . இவர்களில் பெரும்பாலோர் முதலீடு 
செய்வதற்காகவே பங்குகளை வாங்கினார்களே தவிர , யூக வாணிபத் 
திற்காக அன்று . ஆனால் , இலட்சக்கணக்கானோர் இவ்வாறு பங்குகளை 
வாங்கத் துடித்தமையால் பங்குகள் மற்றும் பத்திரங்களின் விலைகள் 
மிகுதியாயின. பங்குகள் மற்றும் பத்திரங்களுக்கான தேவை அடுத் 
தடுத்து உயர்ந்து வருவதைக்கண்ட... தொழிலதிபர்கள் பத்திரங்களை 
நிறைய வெளியிட்டனர் . அதிகப்படியான முதல் தேவைப்படும் 
போது , பொதுவாக வர்த்தகக் கம்பெனிகள் பங்குகளையும் பத்திரங் 
காயும் வெளியிடும் . ஆனால் , சோப்புக் கட்டிகளைத் தயாரித்து வெளி 
யிடுவதைப் போன்று அப்போது புதிய பத்திரங்களை வெளியிட்டனர் . 
இலாபம் பெறவேண்டும் என்பதே முக்கிய நோக்கம் . ( ஜார்ஜ் 
சோல் ) , 


யூக வாணிபத்தில் இலாபங்களை எளிதாகப் பெற முடிந்ததால் 
பலர் இதில் அதிகமான ஊக்கம் காட்டினர் . சிலர் தம் தொழிலைப் 
புறக்கணித்துவிட்டு யூக வாணிபத்தில் ஈடுபட்டனர் . நாடெங்கும் 
எல்லோரும் பங்குகளைப்பற்றிப் பேச வாரம்பித்தனர் . பங்குகளின் 
விலைகள் புத்தகத்தில் பதிவுசெய்யப்பட்டதைப்போல் மூன்றிலிருந்து 
20 மடங்கு வரை உயர்ந்தன . உற்பத்திப் பெருக்கம் குறைந்துவிட்ட 
பிறகுகூடப் பங்கு மாற்று நிலையங்கள் பங்குகளைக் கூடுதலாக விற்றுக் 
கொண்டே இருந்தன . 1929 ஆம் ஆண்டின்போது ஒருசமயம் 37 நாட் 
களுக்குள் 5,000,000 பங்குகளுக்கு மேல் விற்பனை செய்தன . யூக 
வாணிபம் எல்லைமீறிப் போனால்-- பங்கு விற்பனை அளவுக்குமீறிச் 
சென்றால் - தீமை விளையும் என்பதைப்பற்றி யாரும் கவலைப்பட 
வில்லை . காரணம் , செழிப்புக் காலம் வரம்பின்றி நீடிக்கும் என்ற 
நன்னம்பிக்கையை (Optimism ) பெரும்பாலானோர் 

பெரும்பாலானோர் வளர்த்துக் 
கொண்டிருந்தனர் . அரசு , இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கு 
முன்னர் நிலைமை கட்டுமீறிப் போய்விட்டிருந்தது . 1929 - ல் ஃபெடரல் 
ரிசர்வ் சபை பாங்குகளுக்கு யூக வாணிபத்திற்குக் கடன் கொடுக்கக் 
கூடாது என எச்சரிக்கை விடுத்தது . அதோடு கழிவு வீதத்தையும் 
உயர்த்தியது . ஆனால் , இது நிலைமையைக் கட்டுப்படுத்தவில்லை . 
ஏனென்றால் , வாணிப பாங்குகள் வர்த்தகக் கம்பெனிகளிடமிருந்து 
ஏராளமான அளவில் நிதிகளை வாங்க முடிந்தமையால் , வழக்கம் 
போல் அவை யூக வாணிபத்திற்குக் கடன் வசதிகளையளித்துவந்தன . 
வட்டி வீதங்கள் 20 சத வீதத்திற்கு உயர்ந்தன . தீவிரமான நெருக் 


182 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கடி தோன்றும்வரை யூக வாணிபத்திற்கு நிதிப் பற்றாக்குறை சிரமமே 
ஏற்படவில்லை . 1929 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29 ஆம் நாள் 
நெருக்கடி உச்ச கட்டத்தை அடைந்தது . பங்குகளின் விலைகள் திடீ 
ரென்று சரிந்தன . இலட்சக்கணக்கானோர் பேரதிர்ச்சிக்குள்ளாயினர் . 
இழப்புக்களால் நிலை தடுமாறிப் போயினர் . இப்படிப்பட்ட பேரிடியினை 
அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை . எளிய வழியில் பணத்தைச் சம்பா 
திக்க நினைத்தோர் இன்னலுக்கிரையாயினர் . பெருமந்தம் பொருளா 
தாரத்தைச் சூழ்ந்தது . 


1929 - ல் தொடங்கிய இப் பெருமந்தம் 1933 ஆம் ஆண்டு வரை 
நீடித்தது . உச்சத்தில் இருந்துவந்த பங்கு விலைகள் அடிமட்டத் 
திற்கு வீழ்ந்தன . " டோவ் - ஜோன்ஸ் (Dow - Jones ) குரியீட்டெண் 
படி , 1929 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து 1933 ஆம் ஆண்டு 
ஜனவரி மாதத்திற்ஈள் , 30 கம்பெனிகளின் பங்குகளின் சராசரி 
மதிப்பு 364-9 டாலர் : ளிலிருந்து 28 • 0 டாலர்களுக்குக் குறைந்தது . 
20 பொது வசதிக் சம்பெனிகளின் ( Public Utility Companies ) பங்கு 
கள் ஒவ்வொன்றின் மதிப்பும் 141 : 9 டாலர்களிலிருந்து 28-0 டாலர் 
களுக்குக் குறைந்தது . 20 இரயில்வே நிறுவனங்களின் பங்குகள் ஒவ் 
வொன்றின் மதிப்பும் 1801 டாலர்களிலிருந்து 28-1 டாலர்களுக்குக் 
குறைந்தக!. ( ஃபால்க்னர் ) . பாங்குகளின் பங்குகளுக்கும் இதே 
கதிதான் நேர்ந்தது . 1929 - ல் பெற்றிருந்த மதிப்பில் 5/6 பாசதை 
அவை இழந்தன. மந்தத்தின் போக்கில் மற்ற பண்டங்களின் விலை 
களும் தாழ்ந்தன . வேலை வாய்ப்பின்மை பெருகியது . வருமானங்கள் 
குறைந்தன . 1926 - ஐ அடிப்படை ஆண்டாகக் ( Base Year ) கொண்டு 
பார்க்கின்றபோது 1929 - ல் 95-3 ஆக இருந்த மொத்த விலைக் குறியீட் 
டெண் . 1933- ல் 65-9 - க்சச் சரிந்தது . அமெரிக்காவில் 1930 - ல் வேலை 
யில்லாமல் அவதியுற்றோரின் எண்ணிக்கை 4-6 மில்லியன் -9! கும் . 
இது 1933 - ல் 13 மில்லியனுக்குத் தாவியது . வேலை வாய்ப்பின்மை 
அதிகரித்து வந்தோடல்லாமல் தொழிலாளரின் சம்பளங்களும் 
குறைந்தன . 1929 - ல் 100-5 ஆக இருந்த சம்பளப் பட்டியல் குறியீட் 
டெண் 1933 - ல் 44 - க்குக் குறைந்தது . 


மக்களின் வருமானங்கள் குறைந்ததன் விளைவாக அவர் தம் 
வாங்குந் திறனும் குறைந்தது . விற்பனைகள் தடைப்பட்டன . உற்பத்தி 
குறைந்த ; வாணிபம் சுகங்கியது . 1932 - ல் தொழில் உற்பத்தி 
வழக்கமான அளவுக்கு 47 சதவீதம் குறைவாயிருந்தது . விவசாயப் 
பண்ட உற்பத்தி அவ்வளவாகப் பாதிக்கப்படவில்லையென்றாலும் 
விவசாயிகளின் வருமானம் குறையவே செய்தது . 1929 - லிருந்து 
1932 - க்குள் விவசாயப் பொருள்களின் விலைகள் 33 சதவீதம் குறைந் 
தன . இதனால் விவசாயிகளின் மொத்த வருமானம் 57 சதவீதம் 


வாணிபப் பெருமந்தம் 


183 


குறைந்தது . இது தொழில் உற்பத்தியை மேலும் குறைத்தது . இந்தப் 
பெரு மந்தத்தால் அயல் நாட்டு வாணிபம் பெரிதும் பாதிக்கப்பட் 
டது எனலாம் . இறக்குமதிகள் , ஏற்றுமதிகள் ஆகிய இரண்டுமே 
குறைந்தன . 1929 - ல் ஏற்றுமதிகள் , இறக்குமதிகள் ஆகியவற்றின் 
மதிப்பு முறையே 5241 மில்லியன் டாலர்கள் , 4399 மில்லியன் டாலர் 
கள் ஆகும் . ஆனால் 1933 - ல் இவற்றின் மதிப்பு முறையே 1611 மில்லி 
யன் டாலர்கள் , 1323 மில்லியன் டாலர்கள் ஆகக் குறைந்தன . 
அமெரிக்க நாட்டுப் பாங்குத் திட்டத்தை மந்தம் அடியோடு அசைத் 
தது . 1931 - ல் , 2294 பாங்குகளும் , 1932 - ல் 1456 பாங்குகளும் திவா 
லாயின. இப்படி நாட்டுப் பொருளாதாரத்தின் எல்லாக் கூறு 
களையும் இந்த மந்தம் பேரளவில் பாதித்ததால் 1790 - க்குப் பின்னர் 
உண்டாகிய 20 மந்தங்களுக்குள் இந்த மந்த மே கடுமையானது என் 
றார் அயர்ஸ் ( Ayers ) . இம்மந்தம் இவ்வாறு கடுமையாயிருந்ததற்குப் 
பலர் பலவிதக் காரணங்களைக் கூறினர் . விலைகள் பொருத்தமற்ற 
அளவுகளில் இறங்கியமையும் , பாங்குச் செலாவணித் திட்டத்தில் 
அடுத்தடுத்து நெருக்கடிகள் தோன்றியமையும் காரணமாகவே 
மந்தம் கடுமையாயிருந்தது என்றார் அயர்ஸ் . நாட்டு வருமானத் 
திற்குப் பொருத்தமற்ற அளவில் தனியார் மற்றும் அரசுக் கடன் 
பாடு அதிகரித்தமையைக் காரணமாகக் காட்டினர் சி . ஏ . பியர்டு , 
ஜி . எச் . ஈ . ஸ்மித் ஆகியோர் . மந்தத்திற்கு முந்திய காலப் பகுதியில் 
உறுதிப் பொருள் உற்பத்திக்காக நிறைய நிதிகளை முதலீடு செய் 
தமையே மந்தம் தீவிரமாயிருந்ததற்குக் காரணம் என்றார் ஜே . பி . 
க்ளார்க் ( J. B. Clark ) . 


மந்தம் தீவிரமாயிருந்தமைக்கு இவையேயல்லாமல் வேறு பல 
காரணங்களும் இருந்தன . அவை வருமாறு : உலகப் பொருளாதார 
நிலவரங்கள் மந்தமாயிருந்தமை ; அமெரிக்க விவசாயிக்கு உலகத்தின் 
மற்ற பாகங்களிலிருந்து போட்டி எழுந்தமை ; விலைகள் நெகிழ்ச்சி 
யற்றுப் போனமை ; அமெரிக்கப் பண்டங்களுக்கு வெளி நாடுகளில் 
அங்காடிகள் குறைந்ததினால் முதலீட்டு வாய்ப்புக்கள் மறைந்தமை 
ஆகியவை . 


பங்குமாற்று நிலையத்தில் உண்டான நெருக்கடிக்குப் பின்னர் 
குடியரசுத் தலைவர் ஹூவர் தனது வெள்ளை மாளிகையில் பல மாநாடு 
களைக் கூட்டி தொழிலதிபர்கள் , இரயில்வே கம்பெனித் தலைவர் 
கள் , தொழிலாளர் தலைவர்கள் , கட்டுமானம் மற்றும் பொதுவசதித் 
துறை முக்கியஸ்தர்கள் , நிலக்கிழார்கள் ஆகியோருடன் பேச்சு 
வார்த்தை நடத்தினார் , தொழிலை நிலைப்படுத்தவேண்டும் என்பது 
அவர் விருப்பமி . பர்தாழில் நடவடிக்கையையும் கூலிகளையும் இயல் 
பான அளவில் இருந்து வருவதற்கு ஆவன செய்யுமாறு அவர்களைக் 


184 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கேட்டுக்கொண்டார் . உற்பத்தியைப் பெருக்கி நிலைமையைச் சீர்ப் 
படுத்த முன் வரவேண்டும் என்று அவர்களையும் காங்கிரஸ் மன்றத் 
தையம் வற்புறுத்தினார் . குடியரசுத் தலைவரின் கோரிக்கைக்கிணங்கி 
காங்கிரஸ் மன்றமும் உடனே பொதுப்பணித் திட்டங்களுக்குக் கூடுத 
லான நிதிகளை ஒதுக்கிற்று . வரிக் குறைப்பு , மந்தத்தைக் கட்டுப் 
படுத்தும் என்ற சருத்தில் வருமான வரி வீதங்களைக் குறைக்குமாற 
குடியரசுத் தலைவர் காங்கிரஸ் மன்றத்தைக் கேட்டுக்கொண்டார் . 
அதற்கும் அம்மன்றம் இசைந்தது . மந்தத்தைப் போக்குவதில் அது 
பேரார்வம் காட்டியது . 


மந்தம் தோன்றுவதற்குச் சில மாதங்களுக்கு முன்பேயே விவ 
சாய விற்பனைச் சட்டம் ( Agricultural Marketing Act ) இயற்றப் 
பட்டு , அச்சட்டப்படி ஃபெடரல் பண்ணைச் சபைக் கூட்டுறவுக் கழகங் 
களுக்கு 500 மில்லியன் டாலர்களைக் கடனாகக் கொடுத்து , விவசாயப் 
பண்டங்களைச் சிறந்த முறையில் விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு 
செய்தது . கோதுமை விலையையும் பருத்தி விலையையும் நிலைப்படுத்துவ 
தற்குரிய தானியக் கார்ப்பரேஷன்களையும் இச்சபை ஏற்படுத்தியது . 
இவற்றின் விலைகளைத் தாழ்வடையாமலிருக்கச் செய்ய இக் கார்ப்ப 
ரேஷன்கள் பாடுபட்டன . அரசும் இதற்கென பல லட்சம் டாலர்களைச் 
செலவிட் ....து . இக்கார்ப்பரேஷன்கள் அங்காடியில் கோதுமையை 
யும் பருத்தியையும் உயர் விலைகளில் வாங்கி , அவற்றின் விலைகளை 
இறங்காமலிருக்கச் செய்ய முயன்றன. ஆனால் இது நெடு நாட் 
களுக்கு நீடிக்கவில்லை . நிலைமையும் உடனே சீர்ப்படவில்லை . 1933 - ல் 
ரூஸ்வெல்ட் ஒரு சட்டமியற்றி ஃபெடரல் பண்ணைச் சபையைக் 
கலைத்துவிட்டார் , 


மந்தத்தைக் கட்டுப்படுத்துவதற்கு அரசு மேற்கொண்ட நடவடிக் 
கைகளில் , புனரமைப்பு நிதிக்கார்ப்பரேஷனை ( Reconstruction Finance 
Corporation ) ஏற்படுத்தியது முக்கியமாகும் . 1932 - ல் சுமார் 500 மில்லி 
யன் டாலர் மூலதனத்துடன் இக்கார்ப்பரேஷன் ஆரம்பிக்கப்பட்டது . 
தனது மூலதனத்தைப்போல் மூன்று மடங்குத் தொகையை இக் 
கார்ப்பரேஷன் கடனாகப் பெற்றுக்கொள்ளலாம் . உரிய அடைமானப் 
பத்திரங்களைப் பெற்றுக்கொண்டு பாங்குகள் , டிரஸ்டுகள் , கட்டு 
மானத் தொழில்கள் , இன்சூரன்ஸ் கம்பெனிகள் , விவசாயப் பண்ணை 
கள் இரயில்வே கம்பெனிகள் ஆகியவற்றிற்கு இது கடன் வழங்க 
லாம் . முதல் ஆண்டில் இக்கார்ப்பரேஷன் 3000 மில்லியன் டாலர் 
களைக் கடனாக வழங்கிற்று . நெருக்கடியைச் சமாளிக்க டியாம 
லிருந்த பல பாங்குகளும் , தொழில் நிறுவனங்களும் , இன்சூரன்ஸ் 
கம்பெனிகளும் கார்ப்பரேஷன் நீட்டிய உதவிக்கரத்தைத் துணையா 
கக்கொண்டு அழிவினின்று தம்மைக் காப்பாற்றிக்கொண்டன . இக் 


வாணிபப் பெருமந்தம் 


1851 


பல 


கார்ப்பரேஷன் ஏற்பட்டிருக்கவில்லையென்றால் வர்த்தகக் 
சம்பெனிகள் , பல தொழில் நிறுவனங்கள் இருந்த இடம் தெரியாமல் 
மறைந்துபோயிருக்கும் . மந்த காலத்தில் தொழில்களுக்குப் புத்துயிர் 
வழங்கும் நோக்கத்தில் அரசு மேலும் இரு சட்டங்களை இயற்றியது . 
முதலாவது சட்டப்படி ஃபெடரல் நிலப் பாங்குகளின் மூலதனம் 
அதிகப்படுத்தப்பட்டது . இரண்டாவது சட்டப்படி எட்டுக்குக் 
குறையாமல் பன்னிரண்டுக்கு மிகாமல் வீட்டுக் கடன் பாங்குகளை 
ஏற்படுத்துவதற்கு வழிசெய்யப்பட்டது . புனரமைப்பு நிதிக் கார்ப்ப 
ரேஷனும் , வீட்டுக் கடன் பாங்குகளும் அவசரக் கடன் உதவியளிப் 
பதற்காக ஏற்படுத்தப் பெற்றவையாகும் . இவற்றின் பணிகளால் 
பண்டங்களின் விலைகள் சற்று உயரும் என எதிர்பார்க்கப்பட்டது . 
அந்த எதிர்பார்ப்பு ஓரளவிற்கு வீணாகவில்லை . ஆனால் , இவற்றின் 
பணிகளால் மட்டும் மந்தத்தைக் கட்டுப்படுத்திவிட முடியாது என் 
பதைப் பலர் சிலநாள் கழித்துணர்ந்தனர் . இதன் விளைவே புதுக் 
கொள்கை ( New Deal ) யின் வருகை , 


14 . 


புதுக் கொள்கை 
( The New Deal ) 


புதுக் கொள்கையின் துவக்கம் : 

1933 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4 ஆம் நாள் அமெரிக்க நாட்டுக் 
குடியரசுத் தலைவராக ரூஸ்வெல்ட் பதவியேற்றபோது அமெரிக்கப் 
பொருளாதாரம் நலிவுற்றுக் கிடந்தது. ஏமாற்றமும் இன்னலும் 
மக்களைச் சூழ்ந்து நின்றன . பண்டங்களும் முதற் பொருள்களும் 
அளவுக்கு மீறி , தயாரிக்கப்பட்டுக் கிடந்தன . சுழல் வகை , மற்றும் 
தொழில் நுட்ப வகை வேலையின்மைப் பிரச்சினை , தொழிலாளர்களை 
அலைக்கழித்துக் கொண்டிருந்தது ; நாட்டு வருமானத்தில் அவர்க 
ளுக்குக் கிடைக்கவேண்டிய பங்கு கிடைத்திடவில்லை . சர்வாதீன 
நடவடிக்கைகள் தொழிலை ஆக்ரமித்துக்கொண்டிருந்தன . விவசா 
யம் , வீட்டு வசதி முஈலியவை கேடுற்று , பொருளாதாரத்தின் கரும் 
புள்ளிகளாகக் காட்சியளித்து வந்தன . சுங்கச் சுவர்கள் மற்றும் அயல் 
நாட்டுச் செலாவணிச் சிக்கல்கள் காரணமாகப் பன்ட்ைடு அங்காடி 
களில் பண்டங்களை விற்பதில் சிரமங்கள் தலையெடுத்தன . இறுதி 
யாக , செலாவணி மற்றும் பாங்கு கட்டமைப்பு சீர்குலைந்து கிட-ந் 

1932 - ல் சுமார் 1400 பாங்குகள் திவாலாகியிருந்தன ; 1933 - ல் 
4004 பாங்குகள் கவிழ்ந்தன . இதனால் அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் 
பாங்கு அமைப்பு தடம் புரண்டது . நாட்டின் மொத்த ஆக்கம் 
( Gross National Product ) குறையத் துவங்கிற்று . 1929 - ல் 103800 
மில்லியன் டாலராகவிருந்த நாட்டின் மொத்த ஆக்கம் , 1933 - ல் 
55800 மில்லியன் டாலராகக் குறைந்தது . ஏற்றுமதிகளும் இறக்கு 
மதிகளும் 31 சதவிகிதம் குறைந்து போயின . 1929 - ல் இவற்றின் 
மொத்த மதிப்பு முறையே 5241 மில்லியன் டாலர் , 4399 மில்லியன் 
டாலர் ஆகும் . ஆனால் 1933 ஆம் ஆண்டு இவை முறையே 1611 மில்லி 
யன் டாலர் , 1323 மில்லியன் டாலர் எனக் குறைந்தன . விவசாயப் 


புதுக் கொள்கை 


187 


பண்டங்களின் மொத்த விலைக் குறியீட்டெண் 104 9 லிருந்து 48.2 க் 
குச் சரித்து கிடந்தது . 


நாட்டு நிலைமையை நன்குணர்ந்த ரூஸ்வெல்ட் தீவிரமாகச் 
செயல்பட ஆரம்பித்தார். காங்கிரஸ் மன்றத்தை உடனே கூட்டி , 
னார் . கடன் வசூல் செய்வது நாடெங்கணும் நிறுத்திவைக்கப்படுகிறது 
என்றும் , செலாவணிக்குப் பதிலாகத் தங்கம் முன்புபோல் தரப்படுவ 
தற்கில்லை என்றும் , தங்கத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது 
தடை செய்யப்படுகிறது என்றும் 1933 ஆம் அண்டு மார்ச் மாதம் 
6 ஆம் நாள் ரூஸ்வெல்ட் ஆணை பிட்டார் . பிறகு மார்ச் மாதம் 
9.5 ம் நாள் கூடிய காங்கிரஸ் மன்றம் ஓர் அவசர பாங்குச் 
சட்டத்தை ( Emergency Banking Act ) இயற்றி குடியரசுத் தலைவரின் 
ஆணைய அங்கீகரித்தது . மேலும் , க ... ன் திட்டம் , செலாவணி 
முறை , தங்கம் , வெள்ளி , அயல் நாட்டுச் செலாவணி முதலிய 
வற்றைக் குடியரசுத் தலைவர் கட்டுப்பாடு செய்யலாம் என்றும் 
கூறிற்று . இச்சட்டத்தின்படி கருவூலச் செயலாளர் ( Secretary of 
the Treasury ) நாட்டில் 2.ள்ள தங்கக்தையும் , தங்கப் பத்திரங்களை 
யும் கைப்பற்றலாம் . நெருக்கடியைச் சந்திக்க முடியாத பாங்க 
களைக் காப்பாற்றவும் , அவற்றைத் திருத்தியமைக்கவும் பாதுகாப்பா 
ளர்களை நியமிக்கும் அதிகாரம் கம்ட்ரோலருக்கு ( Comptroller ) 
வழங்கப்பட்டது . ஃபெடரல் ரிசர்வ் திட்டத்தின் ( Federal Reserve 
System ) உறுப்பினர்களான தேசீய மற்றும் மாநில பாங்குகள் 
ஃபெடரல் ரிசர்வ் திட்டத்தின் அன மதியுடன் தான் மீண்டும் செயல் 
( டியும் . கடன் 

வழங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் , 
ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகளுக்கு மிகதியான அளவில் தாள் நாண 
யத்தை வெளியிடும் அதிகாரம் அளிக்கப்பட்டது . நாட்டுப் பொரு 
ளாதாரத்தைச் சீர்ப்படுத்திடும் நோக்கக்தில் 73 வது காங்கிரஸ் 
மன்றச் சிறப்புக் கூட்டத்தில் மேலும் பல முக்கிய சட்டங்கள் இயற் 
றப்பட்டன. இச்சட்டங்களில் இடம் பெற்றிருந்த கொள்கைகளைத் 
தான் நாம் புதுக் கொள்கை என வழங்குகிறோம் . 


புதுக் கொள்கையின் நோக்கங்கள் 


புதுக் கொள்கையின் முதல் நோக்கம் கொடிய மந்தத்திலிருந்து 
( Depression ) நாட்டை விடுவித்தல் , இரண்டாவது நோக்கம் நாட் 
டுப் பொருளாதார வீழ்ச்சிக்குக் காரணமாயிருந்த பொருளாதாரக் 
குறைபாடுகளை அறவே நீக்குதல் . மூன்றாவது நோக்கம் பல 
வீனமாயுள்ள தொழிலாளர் துறை , வேளாண்மைத் 

துறை 
முதலியவற்றை வலுப்படுத்துதல் . அதோடு நிதித் துறையையும் 
தொழில் துறையையும் ஃபெடரல் அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட் 


188 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


படுத்துதல் . ரூஸ்வெல்ட் கூறினார் : நமது பொருளா தார அமைப் 
பில் சமநிலை ஏற்படுத்த முயலுகிறோம் . வேளாண்மைக்கும் தொழி 
லுக்குமிடையே சமநிலை - கூலி சம்பாத்தியக்காரர் , வேலையளிப்போர் , 
நுகர்வோர் ஆகியோருக்குமிடையே சமநிலை உருவாகுதல் வேண்டும் . 
நமது உள் நாட்டு அங்காடிகள் செல்வம் கொழிப்பனவாய் , விசால 
மானவையாய் அமைத்தல் வேண்டும் . நமது ஏற்றுமதிகளும் இறக்கு 
மதிகளும் பெருகிட வேண்டும் , 


படை 


இந் நோக்கங்களை அடைவதற்கு விரிவான அளவில் திட்டமிடு 
வது அவசியமாயிற்று . இதனால் அரசின் கண்காணிப்பு , கட்டுப்பாடு 
நடவடிக்கை முதலியவை அதிகரித்தன . இவ்வாறு அரசின் அதிகா 
ரங்கள் அதிகரித்தன என்றாலும் , முதலாளித்துவ அமைப்பின் அடிப் 

அம்சங்கள் இதனால் பாதிக்கப்படவில்லை . உற்பத்தி சாத 
னங்கள் தனியார் இடமே இருந்துவந்தன . இலாப நோக்குடன் 
உற்பத்தி செய்வது தொடர்ந்து நடை முறையில் இருந்து வந்தது . 
உண்மையில் முதலாளித்துவத்தைக் காப்பாற்றவே புதுக் கொள்கை 
முயன்றது எனலாம் . துவக்கக் கட்டத்தில் தனிப்பட்ட உற்பத்தியாள 
ருடைய ஒத்துழைப்பைக்கொண்டே பொருளாதார மீட்சியைத் 
துவக்க அரசு முயன்றது . இக்கட்டத்தில் , விலைகளை உயர்த்துவதற்கு 
அரசினர் ஏற்பாடுகளைச் செய்தனர் . விலைகள் உயர்ந்தால் இலாபங் 
களும் , கூலிகளும் உயரும் . வருமானம் மிகுதியடைவதால் மக்கள் 
கூடுதலாகப் பொருள்களை வாங்குவர் . பொருளாதார மீட்சிக்கான 
ஒரு துண்டு தலை இது வழங்கும் . பாசில் ராஷ் ( Basil Rauch ) . 
பிந்திய கட்டத்தில் நிலையான சீர்திருத்தங்களைச் செய்தி ... அரசு 
முயன்றது . சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளோரின் நலனை 
மேம்படுத்தவும் , அவர்களுக்குப் பொருளாதாரப் பாதுகாப்பினை 
வழங்கிடவும் அரசு முயன்றது . அரசின் இத்தகைய நடவடிக்கை 
களால் பொருளாதார அமைப்பில் நாட்டு மக்களது நம்பிக்கை 
மீண்டும் வளர்ச்சியுற்றுப் பொருளாதார மீட்சி மலர்ந்தது . 


செலாவணி மற்றும் கடன் முறையில் சீர்திருத்தங்கள் : 

புதுக் கொள்கையின் ஒரு முக்கிய அம்சம் செலாவணியையும் 
கடன் முறையையும் சீர்ப்படுத்தும் திட்டமாகும் . இத்திட்டம் மூன்று 
குறிக்கோள்களைக் கொண்டிருந்தது . ( 1 ) நாட்டில் பணவீக்கத்தைத் 
தோற்றுவித்தல் ; ( 2 ) பாங்கு முறையைச் சீர்ப்படுத்துதல் ; ( 3 ) பண் 
டங்களை விற்பனை செய்துவரும் நிறுவனங்களை மாற்றியமைத்தல் , 


பண வீக்கம் நாட்டில் ஏற்பட வேண்டுமென நாட்டு மக்கள் 
விரும்பினர் . மக்கள் தொகையின் பெரும் பகுதியினர் கடன்பட் 


189 


புதுக் கொள்கை 


டிருந்தனர் . இவர்கள் கடன் வாங்கியபொழுது டாலரின் மதிப்பு 
குறைந்திருந்தது . ஆனால் மந்த காலத்தில் டாலரின் மதிப்பு உயர்ந்து 
விட்டது . ஆகையால் இவரது கடன் சுமை மிகுதியடைந்து பல 
தொல்லைகளுக்குள்ளாயினர் . டாலருடைய மதிப்பைக் குறைக்கா 
விடில் சமுதாயத்தின் பலதரப்பட்ட வகுப்பினரிடையே சம நிலையினை 
நிலவச் செய்தல் இயலாது . எனவே பணவீக்கம் ஏற்படுத்தப் பெற 
வேண்டும் என்ற விருப்பம் மக்களிடையே பரவலாகக் காணப் 
பட்டது . மேலும் பொருளாதார வீழ்ச்சியைத் தடுத்து நிறுத்துவதற் 
கும் பணவீக்கம் ஓரளவுக்கு உதவிசெய்ய முடியும் என்றும் நம்பப் 
பட்டது . இக் கருத்துக்களை அரசு ஏற்று 1933 ஆம் ஆண்டு , மார்ச் 
மாதம் 9 ஆம் நாள் ஓர் அவசர பாங்குச்சட்டத்தை இயற்றி , இன்னும் 
சற்றுக் கூடுதலான கடன் வசதிகளை மக்களுக்கு வழங்கிட ஏற்பாடு 
செய்தது . பொன்னையும் பொன் பத்திரங்களையும் 

பதுக்குவது , 
பொன்னை வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது முதலியவை இச் 
சட்டத்தின்கீழ் தடை செய்யப்பட்டன . மே மாதம் இயற்றப்பட்ட 
பண்ணை நிவாரணம் மற்றும் பணவீக்கச் சட்டம் ( Farm Relief and 
Inflation Act ) விவசாயிகளுக்கு உதவி வழங்குவதற்காகவும் , பண 
வீக்கத்தைத் தோற்றுவிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு 
முக்கிய சட்டமாகும் . இதனை முதல் வேளாண்மை ஒழுங்குபடுத்துச் 
சட்டம் ( First Agricultural Adjustment Act ) எனவும் அழைப்பர் . 


இச் சட்டத்தின்படி ( 1 ) அமெரிக்கக் குடியரசுத் தலைவர் ஃபெட 
ரல் ரிசர்வ் பாங்குகளை 3,000,000,000 டாலர்கள் வரை மக்களுக்குக் 
கடன் வசதி வழங்கும்படி உத்தரவிடலாம் ; ( 2 ) 3,000,000,000 டாலர் 
களுக்குச் சமமான செலாவணித் தாள்களை அரசு வெளியிடலாம் ; 
பொதுக் கடன் மற்றும் தனிப்பட்டோர் கடன்களைத் திருப்பிக் 
கொடுப்பதற்கு இவை ஆளப்படலாம் ; ( 3) பொன் டாலரைக் குடியர 
சுத் தலைவர் 50 சதவிகிதம் வரை மதிப்புக் குறைப்புச் செய்யலாம் ; 
( 4 ) அயல் நாடுகள் தரவேண்டிய போர்க் கடன்களுக்காக வெள்ளி 
உலோகத்தை 200 மில்லியன் டாலர்கள் வரை அமெரிக்கா ஏற்றுக் 
கொள்ளலாம் ; ( 5 ) குடியரசுத் தலைவர் தன் விருப்பம்போல் பொன் 
னுக்கும் வெள்ளிக்குமிடையே ஒரு விகிதத்தை ஏற்படுத்தி , எல்லை 
யின்றி வெள்ளி நாணயங்களை வெளியிடலாம் . அதாவது அவர் 
விருப்பம் போல் பணவீக்கத்தை ஏற்படுத்தலாம் . 


இவ்விரு சட்டங்கள் வாயிலாக நாட்டுப் பொருளாதாரத்தில் 
பணவீக்க நிலைமைகள் ஓரளவிற்குத் தோன்றலாயின . 1933 ஆம் 
ஆண்டின் வசந்தத்தலும் , கோடையிலும் பண்டங்களின் விலைகள் 
உயர வாரம்பித்தன . எனவே செலாவணித் துறையில் மேலும் 
மாறுதல்களைச் செய்வதை அரசு நிறுத்தி வைத்தது . ஆனால் இலை 


190 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


யுதிர் பருவத்தில் பண்டங்களின் விலைகள் மீண்டும் கீழ்நோக்கிச் சரிந் 
தன . இதனைத் தொடர்ந்து பணவிக்கம் வேண்டும் என்ற கோரிக் 
கைகள் எழுந்தன . நாட்டு வர்த்தகத்தில் பததில் ஒன்பது பங்குக்கு 
பாங்கு கடன் செலாவணியையே ( Bank Credit ) மக்கள் பயன்படுத்தி 
வந்தமையால் , அரசின் பணவீக்கக் கொள்கை எதிர்பார்த்த பலனைத் 
தரவில்லை . வனவே பாங்குச் செலாவணியை அதிகப்படுத்தி பண 
வீக்கத்தை உருவாக்கும் முயற்சிகளில் அரசு இறங்கிற்று . அவசரப் 
பாங்கு சட்டத்தின்கீழ் புனரமைப்பு நிதிக் கார்ப்பரேஷனின் அதிகா 
ரங்கள் விரிவுசெய்யப்பட்டன. இவ் வதிகாரங்களைப் பயன்படுத்தி 
தொழில் நிறுவனங்களுக்குக் கடன் உதவியளிக்கும் பணி மேற்கொள் 
ளப்பட்டது . 1934 ஆம் ஆண்டில் தொழில் கடனுதவிச் சட்டம் இயற் 
றப்பட்டது . இதன்படி தொழில் நிறுவனங்களுக்குப் புனரமைப்பு 
நிதி கார்ப்பரேஷன் சுமார் 580,000,000 டாலர்கள் வரை நேர்முகக் 
கடன்களாக வழங்கலாம் . வேலை வாய்ப்புக்களைப் பெருக்குவதற்கும் 
இச்சட்டம் வழிவகுத்தது . 


பாங்குமுறையில் இருந்துவந்த குறைபாடுகளைக் களைவதற்காக 
குடியரசுக் கட்சியினர் 1933 , 1935 ஆம் ஆண்டுகளில் சட்டங்களை 
இயற்றினர் . ஃபெடரல் ரிசர்வ் அமைப்பைச் சார்ந்த பாங்குகள் 
மற்ற நிறுவனங்களின் பங்குகளை வாங்கும் பழக்கத்தை 1933 ஆம் 
ஆண்டின் சட்டம் தடைசெய்தது . இச்சட்டப்படி ஃபெடரல் டெபா 
சிட் இன்சூரன்ஸ் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது . இத்திட்டம் டெபா 
சிட்டர்களுடைய நலனைப் பாதுகாத்தது . 1933 ஆம் ஆண்டுச் சட்டம் , 
ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் பங்கு மாற்று நிலையங்களுக்கு யூக 
வாணிபத்திற்காக வழங்கும் தொகையைக் குறைத்தது : தேசீய 
பாங்குகளின் அதிகாரங்களை விரிவு செய்தது ; தேசீய பாங்குகள் வெளி 
நாட்டுப் பத்திரங்களை வாங்கக்கூடாது என்றும் , தனிப்பட்ட பாங்கு 
கள் உறுதிமொழி கூறும் தொழிலையும் பத்திரங்கள் விற்கும் தொழிலை 
யும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறியது . தொழில் பாங்கு 
களும் , சேமிப்புப் பாங்குகளும் நாட்டு பாங்கு அமைப்பில் சேர்வ 
தற்கு இச்சட்டம் வழிவகுத்தது . இச்சட்டம் இயற்றிய பிறகு பாங்கு 
கள் மற்ற தொழில்களை நடத்தும் பழக்கம் நிறுத்தப்பட்டு , பாங்குத் 
தொழிலை மட்டுமே கவனிக்க வாரம்பித்தன . 1913 - ல் ஃபெடரல் 
ரிசர்வ் அமைப்பு தோன்றியது முதல் பாங்கு முறையில் இருந்து 
வந்த பல அடிப்படைக் குறைபாடுகளை இச்சட்டம் களைந்தெறிந்தது 
ஃபால்க்னர் . 


1935 ஆம் ஆண்டின் பாங்குச் சட்டப்படி செலாவணியும் பாங்குச் 
செலாவணியும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன . இச்சட்டத்தின் 
கீழ்க் கொணரப்பட்ட மற்ற மாறுதல் களாவன : டெபாசிட் இன்சூ 


புதுக் கொள்கை 


191 


ரன்ஸ் கார்ப்பரேஷன் பாங்குகளை மேற்பார்வையிடும் அதிகாரத் 
தைப் பெற்றன . ஃபெடரல் ரிசர்வ் சபையிலிருந்து கருவூலச் செயல 
ரும் கம்ப்ட்ரோலரும் நீக்கப்பட்டு அச்சபையின் உறுப்பினர் எண் 
ணிக்கை குறைந்தது ; இதனால் அரசியல் கட்சிகளின் 

தலையீடு 
மறைந்து , ஃபெடரல் ரிசர்வ் சபையால் சுதந்தரமாகச் செயல்பட 
முடிந்தது . ஏற்கனவே 1933 ஆம் ஆண்டுச் சட்டப்படி நிறுவப்பட் 
டிருந்த வெளி அங்காடிக் குழு ( Open Market Committee )வின் அதிகா 
ரங்கள் விரிவுசெய்யப்பட்டன. முன்பைவிடக் கூடுதலான தொகையை 
பாங்குகள் தற்போது கடனாக வழங்கலாம் . சிறந்த அடைமானங்களை 
ஏற்றுக்கொண்டு ஃபெடரல் ரிசர்வ் பாங்குகள் ரிசர்வ் அமைப்பைச் 
சார்ந்த பாங்குகளுக்குக் கடன் வசதிகளை அளிக்கலாம் . ரிசர்வ் 
அமைப்பைச் சார்ந்த பாங்குகள் நில உடைமைகளை அடைமான 
மாகக்கொண்டு பெருவாரியான கடன்களை மக்களுக்கு வழங்கலாம் . 
சொத்தில் 60 சத விகிதத்திற்குச் சமமான தொகையினை பாங்குகள் 
கடனாகத் தரலாம் . 


நாட்டுப் பொருளாதாரத்தில் பணவீக்கத்தைத் தோற்றுவிக்கும் 
முயற்சிக்கு , இச்சட்டங்களால் கொணரப்பட்ட மாறுதல்கள் பேருதவி 
புரிந்தன. 


புதுக் கொள்கையின் வேளாண்மைத் திட்டங்கள் : 

விவசாயிகளின் வாங்குந் திறனை உயர்த்தி , போருக்கு முன்னர் 
அவரது நிலை எவ்வாறிருந்ததோ அந்நிலையை மீண்டும் உருவாக்க 
வேண்டும் என்பது புதுக் கொள்கையின் பிரதான நோக்கம் ஆகும் . 
பணவீக்கத்தை ஏற்படுத்தி , தேவைக்கு ஏற்றாற்போல் உற்பத்தியை 
இருக்கச் செய்து வேளாண்மைப் பொருட்களுக்குப் பொருத்தமான 
விலைகளைக் கிடைத்திடச் செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற் 
கொண்டது . அதோடு , விவசாயிகளின் கடன் சுமைகளைக் குறைப் 
பதற்கும் , ஏழை உழவர்களுக்குக் கடன் வசதிகளை வழங்குவதற்கும் 
உரிய ஏற்பாடுகளை அரசு செய்தது . நிலங்களின் வளத்தைப் பாது 
காக்கவும் , அவற்றைச் சீர்ப்படுத்துவதற்கும் திட்டங்கள் வகுக்கப் 
பட்டன . 1933 ஆம் ஆண்டு மே மாதம் இயற்றப்பட்ட பண்ணை நிவா 
ரணம் , மற்றும் பண வீக்கச் சட்டம் ( முதல் வேளாண்மை ஒழுங்கு 
படுத்துச் சட்டம் ) விவசாய சீர்திருத்தப் பணியினைத் துவக்கி வைத் 
தது . விவசாயிகள் உபரியாக உற்பத்தி செய்வதைக் குறைப்பதற் 
கும் , அவரது வருமானத்தை உயர்த்துவதற்கும் இச்சட்டம் மூன்று 
வழிகளை வகுத்தது : { 1 ) பருத்தி சாகுபடி செய்வோர் சாகுபடி நிலத் 
தில் 30 சத விகிதத்தைச் சாகுபடியிலிருந்து விலக்கிவிட்டு , அதற்குப் 
பதிலாக ஃபெடரல் பலணைச் சபையினரிடமிருந்து 30 சதவிகித 
நிலத்தில் விளையக்கூடிய பருத்தியை வாங்கிக்கொள்ளலாம் ; விலைகள் 


192 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


உயர்ந்தால் இப்படி வாங்கிய பருத்தியை இவர்கள் விதிபனை செய்து 
கொள்ளலாம் ; ( 2 ) சாகுபடியிலிருந்து தீற்காலிகமாக விலக்கி 
வைக்கப்பட்டிருக்கும் நிலங்களுக்கு அரசு உதவிப் பணம் வழங்கும் ; 
( 3 ) வீணான செலவுகளை நீக்குவதற்காக அங்காடி உடன்படிக்கை 
களும் , அறிவியல் ரீதியான விற்பனை முறைகளும் ஏற்படுத்தப் 
பெறும் . 


பருத்தி உற்பத்தியைக் கட்டுப்படுத்த முயன்ற அரசு , அடுத்து 
கோதுமை , புகையிலை , பருப்புகள் , ரை , பார்லி , சணல் , தானியங்கள் , 
இறைச்சி , பீட்கிழங்கு , கரும்பு முதலியவற்றின் உற்பத்தியையும் 
கட்டுப்படுத்த முயன்றது . இதில் ஓரளவுக்கு வெற்றியும் கிட்டியது . 
பிற நாடுகளுடன் உடன்படிக்கைகளைச் செய்து , வர்த்தகச் சலுகை 
களை வழங்க அயல் நாட்டு வாணிபத்தை அரசு கணிசமாகப் பெருக் 
கிற்று . உடன்படிக்கை செய்துகொண்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு 
வர்ததகச் சலுகைகளை வழங்கின . ஆனால் உற்பத்தியைக் குறைக்க 
வேண்டும் என்ற அரசின் கொள்கைக்கு எதிர்ப்புக்கள் கிளம்பின . 
இலட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் அவதியுறும் நிலையில் உணவு 
உற்பத்தியைக் குறைப்பது தவறான கொள்கை என எடுத்துக் கூறப் 
பட்டது . விவசாயிகளும் ஆரம்ப காலத்தில் அரசின் கொள்கைக்குப் 
பூரணமான ஒத்துழைப்பைத் தரவில்லை . சாகுபடி நிலப் பரப்பைக் 
குறைப்பதாகச செய்துகொண்ட ஒப்பந்தத்தை விவசாயிகள் மீறி 
னர் ; கட்டுப்பாடுகளுக்குட்படாத பண்டங்களை மிகுதியாக உற்பத்தி 
செய்தனர் . இத்தருணத்தில் உணவுப் பண்டங்களின் விலைகள் உயர்ந் 
தன ; விவசாயிகளின் வருமானம் பழைய நிலைக்கு உயர்ந்தது . 1934 - ல் 
விவசாயிகளின் வாங்குந் திறன் போருக்குமுன் இருந்ததில் சராசரி 
73 சதவிகிதமாக உயர்ந்தது ; 1933 - ல் அவர்களது வாங்குந் திறன் 
போருக்குமுன் இருந்ததில் 55 சதவிகிதமே இருந்தது . இவ்வாறாக , 
விவசாயிகளின் பொருளாதார நிலைமைசீர்ப்படுவதற்குப் புதுக்கொள் 
கையின் வேளாண்மைத் திட்டம் பெரிதும் உதவிற்று . நிலைமை மாறு 
படுவதற்குப் பண்ணை நிவாரணம் மற்றும் பணவீககச் சட்டம் உதவி 
யது என்றாலும் , 1836 ஆம் ஆண்டு ஜனவரித் திங்கள் அமெரிக்கத் 
தலைமை நீதிமன்றம் இச்சட்டத்தை அரசியலமைப்புடன் முரண்பாடு 
கொண்டது என நிராகரித்துவிட்டது . இச்சட்டம் , சட்ட விரோத 
மான முறையில் மாநிலங்களின் உரிமைகளைப் பறித்திருக்கிறது என 
வும் , தவறான முறையில் வரிகள் விதிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு 
அளத்திருக்கிறது எனவும் தலைமை நீதிமன்றம் கூறிற்று . 


எனவே , வேறொரு மூறையில் வேளாண்மைத் தொழிலைப் பாது 
காக்கும் முயற்சியல் அரசு ஈடுபடவேண்டியதாயிற்று . 1934 - ல் ஏற் 
பட்ட கொடிய வறட்சியும் , 1935 - ல் அடித்த புழுதிப் புயலும் நிலங் 


1931 


புதுக் கொள்கை 


களைப் பாழாக்கின . நில அழிவினால் விளையக்கூடிய இழப்புக்களைத் 
தடுக்கும் நோக்கத்தில் , அரசு 1935 ஆம் ஆண்டு நில அரிப்பு அல்லது 
மண் அரிமானச் சட்டத்தை ( Soil Erosion Act ) இயற்றியது . 
வேளாண்மைச் செயலகத்தில் ஒரு மண் பாதுகாப்புத் துறை ( Soil 
Conservation Service ) ஏற்படுத்தப்பெற்றது . நில ஆரிமானங்களைப் 
பரிசீலித்து , நிலங்களைப் பாதுகாத்து வருவது இத் துறையின் பணி. 
1936 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட மண் பாதுகாப்பு மற்றும் உள் 
நாட்டு ஒதுக்கீட்டுச் சட்டம் ( Soil Conservation and Domestic 
Allotment Act ) ஆனது , மண்வளம் , நதிகள் , துறைமுகங்கள் முதலிய 
வற்றைப் பாதுகாப்பதற்கென 5,000,000,000 டாலர்களை ஒதுக் 


கியது. 


இச்சட்டம் ஒரு தற்காலிக ஏற்பாடாகவே அமைந்திருந்தது . 
1938 ஆம் ஆண்டில் ரூஸ்வெல்ட் மீண்டும் குடியரசுத் தலைவராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்டபோது , புதிய தலைமை நீதிமன்றம் அவரது 
கொள்கைகளுக்குப் பச்சைக் கொடி காட்டியதால் , அவ்வாண்டில் 
இரண்டாவது விவசாயச் சீரமைப்புச் சட்டம் ( Second AAA ) இயற் 
நட்பட்டது . வேளாண்மைப் பண்டங்களுக்குப் பொருத்தமான விலை 
களைக் கிடைக்கச் செய்வது இச் சட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கம் . 
பண்டத்திற்கான பொருத்தமான விலையையும் , உற்பத்தியளவையும் 
அரசு நிர்ணயித்தது . பண்டத்தின் விலை இப் பொருத்தமான விலையை 
விடக் குறைந்தால் , இவ்விரு விலைகளுக்குமுள்ள வித்தியாசத்தை 
அரசு விவசாயிகளுக்குக் கொடுத்தது . அரசு நிர்ணயித்த அளவிற்குக் 
குறைவாகப் பண்டத்தின் உற்பத்தி இருக்குமானால் விற்பனை உடன் 
படிக்கைகள் ஏற்படுத்தப்பெறும் . ஒப்பந்த அளவிற்குமேல் விற்பனை 
செய்வோர் அபராதம் கட்ட நேரிடும் . புதுக் கொள்கையின் 
வேளாண்மைத் திட்டத்தின் மற்றொரு முக்கிய நோக்கம் மக்க 
ளுடைய கடன் சுமைகளைக் குறைப்பது . விவசாயிகளுக்குக் கடன் 
வழங்கும் பல நிலையங்களைக் குடியரசுத் தலைவர் ஒருமுகப்படுத்தினார் ; 
அதோடு , எளிய முறையில் கடன் வசதிகளை வழங்க அடைமான 
முறையைச் சீர்ப்படுத்தினார் . இது தொடர்பாக 1934 - ல் காங்கிரஸ் 
மூன்று சட்டங்களை இயற்றியது . ( 1 ) பண்ணை நிவாரண புனர் நிதிச் 
சட்டம் ( Farm Mortgage Reinancing Act ) . இச் சட்டத்தின்கீழ் 
ஃபெடரல் பண்ணை அடைமானக் கார்ப்பரேஷன் நிறுவப்பட்டது . 
( 2 ) பண்ணை அடைமான மீட்புரிமைச் சட்டம் ( Farm Mortgage 
Foreclosure Act ) . இதன்படி நிலப்பாங்கு ஆணையர் விவசாயிகளுக்கு 
அடை மானச் சொத்துக்களை மீட்கக் கடன் வசதிகளை வழங்கலாம் . 
( 3 ) ஃப்ரேசியர் - லெம்கி திவால் மீட்புச் சட்டம் ( Frazier -Lemke 
Bankrupty Act ) . திவாலாகும் விவசாயிகளுக்கு இச்சட்டம் உதவி 
யளித்தது . ஒரு விவசாயி தன் சொத்தை இழந்தபின் அதன் மதிப்பை 

13 


194 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நியாயமான முறையில் மதிப்பீடு செய்யும்படி அரசைக் கேட்டுக் 
கொள்ளலாம் ; ஆருண்டுகளுக்குள் இந்தத் தொகையையும் , ஒரு சத 
விகித வட்டிடையும் கொடுத்து , மீண்டும் தன் சொத்துக்களை விவ 
சாயி பெற்றுக்கொள்ளலாம் . திவாலாகிப்போன விவசாயிகளுக்கு 
ஒரு வரப்பிரசாதமாக இருந்த இந்தச் சட்டத்தை அரசியலமைப்பின் 
ஐந்தாம் திருத்தத்திற்கு முரணானது என்று கூறி , தலைமை நீதிமன்றம் 
1936 - ல் ரத்துசெய்தது . எனினும் இழந்த சொத்துக்களை மூன்றாண்டு 
களுக்குள் மீட்டுக்கொள்ளலாம் எனக் கூறிய மற்றொரு சட்டத்திற்குத் 
தலைமை நீதிமன்றம் மறுப்புத் தெரிவிக்கவில்லை . இச் சட்டத்தின் 
வழியே வேளாணமை அடைமானச் சொத்துக்கள் நல்ல பாதுகாப் 
பைப் பெற்றன . 


களை 


இத்தகைய உதவிகளைச் செய்ததோடு அல்லாது ,, டென்னசி 
பள்ளத்தாக்குத் திட்டங்கள் போன்ற வெள்ளக் கட்டுப்பாட்டுப் பணி 

விரிவு செய்து , மாநிலங்களைக் கடந்துசெல்லும் சாலைகளை 
அமைப்பதற்குக் கூடுதலான தொகைகளை ஒதுக்கி , கிராமப்புறப் 
பகுதிகளுக்கு மின்சார இணைப்புக்களை வழங்க மிகுதியான தொகை 
களை அளித்து விவசாயிகளுக்குப் புதுக் கொள்கை எல்லா 
நன்மைகளையும் செய்து கொடுத்தது . 


வகை 


புதுக்கொள்கையின் தொழில் திட்டம் : 

தொழிலுக்கு நியாயமான இலாபமும் , தொழிலாளருக்கு வாழ்க் 
கைக்கூலி ( Living Wage ) யும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்து , 
நேர்மையான வர்த்தகத்தையும் உழைப்பையும் கெடுக்கக்கூடிய 
பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்துவது புதுக்கொள்கையின் 
தொழில் திட்ட நோக்கமாகும் . 1933 ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட 
தேசீயத் தொழில் மீட்புச்சட்டம் ( National Industrial Recovery 
Act) ஆனது தொழில் துறையில் புதுக் கொள்கையினை ஆரம்பித்து 
வைத்தது . வாணிபத்தை நெறிப் படுத்தல் , அமித உற்பத்தியைத் 
தடுத்தல் , கூலிகளை அதிகப்படுத்தல் , வேலை நேரங்களைக் குறைத்தல் , 
விலைகளை உயர்த்தல் முதலியவை மூலம் மீட்சியை வளர்ப்பதற்கு இச் 
சட்டம் முயன்றது . 

உற்பத்தி நிறுவனங்களிடையே ஆரோக்கிய 
மான போட்டி நிலைமை உருவாவதற்கு உதவிடக்கூடிய விதிமுறை 
களை இயற்றிச் செயல்படுத்தும் அதிகாரம் குடியரசுத்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டது . அரசு , தொழில் நிறுவனங்கள் , தொழிலாளர் , 
நுகர்வோர் முதலியோர் இணைந்து கலந்து பேசி இவ்விதி முறைகளைத் 
தொகுப்பர் . உற்பத்தி நிறுவனங்கள் தாமாகவே இவற்றைக் கடைப் 
பிடிக்கத் தவறினால் , அரசே இவற்றை நடைமுறைப்படுத்தும் . வரை 
யற்ற போட்டியினை உருவாக்க முயன்ற டிரஸ்ட் ( Trust ) எதிர்ப்புக் 


புதுக் கொள்கை 


195 


சட்டங்களால் தொழிலில் தொல்லைகள் தான் முளைத்தன ; எனவே 
தற்காலிகமாவது தொழில் நிறுவனங்கள் அரசின் கண்காணிப்பில் 
பொறுப்போடும் ஒற்றுமையோடும் செயல்படவேண்டும் 

என்று 
தேசீயத் தொழில் மீட்புச்சட்டம் வலியுறுத்தியது . 


தேசீயத் தொழில் மீட்சித் தீட்டத்தைச் செயற்படுத்துவதற்கு 
ஒரு தேசீய மீட்சி நிர்வாகத்துறை ஏற்படுத்தப்பெற்றது . இத்துறை 
யினர் , தொழிலதிபர்களையும் தொழிலாளரையும் கலந்து ஆலோசித்து 
தொழில் விதிமுறைகளை ( Codes ) வகுத்தனர் . இவற்றை அமல் 
செய்வதற்கு முன் , 1933ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் அரசு ஒரு தற் 
காலிகத் திட்டத்தை நடைமுறைக்குக் கொண்டுவந்து தொழிலாள 
ரின் வேலை நேரத்தையும் கூலிகளையும் வரையறுத்தது . இத்திட்டத் 
தின்படி குழந்தைகளை நிறுவனங்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்ளக் 
கூடாது ; அலுவலர் , தொழிலாளர் வேலை நேரங்கள் வாரம் ஒன் 
றிற்கு முறையே 40 மணி நேரம் , 35 மணி நேரம் ஆக இருக்கவேண் 
டும் ; தொழிலாளருக்கு ஒரு மணி நேர உழைப்புக்கு 40 சென்ட்டு 
களும் , மற்றவர்களுக்கு வாரம் ஒன்றிற்கு 12 முதல் 15 டாலர்களும் 
கூலியாக வழங்கப்படவேண்டும் . இந்தத் திட்டம் நல்ல பலனைத் 
தந்ததால் ஒவ்வொரு தொழிலுக்கும் இத்தகைய விதிமுறைகள் 
வகுக்கப்படவேண்டு மென்று பொதுமக்கள் விரும்பினர் . வாஷிங்டன் 
நகரில் கூடிய தொழிலதிபர் , தொழிலாளர் , வணிகர் பிரதிநிதிகள் 
பேரவை ஒன்று , 576 அடிப்படை விதிமுறைகளையும் 189 துணை விதி 
முறைகளையும் வகுத்தது . இவற்றைப் பெரும்பாலான நிறுவனங் 
களும் தொழிலாளர்களும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர் . 


இவ்வாறு தொழில் விதிமுறைகளை வகுத்து , அளவுக்கு மீறிய 
போட்டியைக் கட்டுப்படுத்தவும் , தொழில் நிறுவனங்களிடையே ஒற்று 
மையை வளர்க்கவும் , தொழிலதிபர் தொழிலாளர் நலன்களைப் பாது 
காக்கவும் தேசீயத் தொழில் மீட்சிச் சட்டம் முயன்றது . என்றாலும் , 
அச்சட்டத்தைப் பலர் குறை கூறினர் . பண்டங்களைத் துய்ப்போரின் 
நலன்களைப் புறக்கணித்தது என்றும் , விதிமுறைகளை மீறுவோரின் 
நடவடிக்கைகளைக் கட்டுப்படுத்திடவில்லை என்றும் , பெரிய நிறுவனங் 
களுக்கே சலுகைகளை அளித்தது என்றும் இச்சட்டத்தின் மீது குறை 
கள் கூறப்பட்டன . தேசீய மீட்சி நிர்வாகத்துறையின் செயல்களால் 
நாட்டுப் பொருளாதார மீட்சி தடைப்பட்டது எனவும் கூறப்பட்டது . 
இக்கூற்று உண்மையானதா என்று திட்டவட்டமாகக்கூற முடியாது . 
ஆனால் , அரசின் கொள்கையால் தொழிலாளர்கள் நன் .. மயே பெற்ற 
னர் ; டிரஸ்ட் எதிர்ப்புச் சட்டங்களி -- மிருந்து தொழில் தற்காலிக 
மாக விடுதலை பெற்றது ; பொருளாதார நிலைமை பொதுவாக முன் 
னே றவே செய்தது . நுகர்வோர் நலன்கள் மட்டுமே பாதிக்கப்பட் 


196 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


டன . ஃபால்க்னர் . தேசீயத் தொழில் மீட்சிச்சட்டத்தின் நன்மை 
தீமைகளைப்பற்றிய விவாதம் மக்களிடையே நடந்துகொண்டிருந்த 
நிலையில் , 1935 ஆம் ஆண்டு மே மாதம் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக் 
கில் அமெரிக்கத் தலைமை நீதிமன்றம் , தேசீயத்தொழில் மீட்சிச்சட் 
டத்தின் கீழ் தொழில் விதிமுறைகளை வகுப்பது சட்டவிரோதமானது 
எனத் தீர்ப்பளித்தது . இதன் விளைவாகத் தேசீய மீட்சி நிர்வாகத் 
துறை முறிந்து போயிற்று . 

புதுக் கொள்கையின் துவக்கத்தில் டிரஸ்ட் எதிர்ப்புச்சட்டங்களை 
அமலுக்குக் கொண்டு வராமல் , தடையற்ற போட்டியைக் கட்டுப் 
படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது . இதே கருத்தில் தான் மற்றச் சட் 
டங்களும் இயற்றப்பட்டன. உதாரணமாக , 1936 ஆம் ஆண்டில் 
இயற்றப்பட்ட ராபின்சன் - பாட்மன் சட்டம் ( Robinson - Patman 
Act ) , ஒன்றோடொன்று உறவு கொண்டிருந்த தொடர் விற்பனை நிலை 
யங்களை ( Chain Stores ) க் கட்டுப்படுத்தியதோடு , விலை பேதங்காட்டு 
தலையும் ( Price discrimination ) சில்லரை விற்பனையில் நிகழக்கூடிய 
விலைக் குறைப்புப் பிரச்சினையையும் தடுத்தது . அவ்வாறே 1937 இல் 
இயற்றப்பட்ட மில்லர் - டைடிங்ஸ் சட்டம் ( Miller - Tidings Act ) 
மா நிலங்களுக்கிடையேயான வர்த்தகத்தில் , உற்பத்தியாளர் - சில் 
லரை விற்பனையாளர் உடன்படிக்கைகள் மூலம் பண்டங்களின் விலை 
களை நிர்ணயப்பதற்குரிய ஏற்பாட்டினைச் செய்து , அளவிற்குமீறிய 
விலைப் போட்டியனை ( Price Competition ) த் தவிர்த்தது . 1938 இல் 
அரசு , சர்வாதீனத்தைப்பற்றிய தமது கருத்தை மாற்றிக்கொண்டது . 
புதுக் கொள்கையால் சர்வாதீனங்கள் வளர்ந்திருக்கின்றன என்று 

பொருளாதாரக் குழு தெரிவித்ததைத் தொடர்ந்து , 
அரசு சர்வா தீனங்களைக் கட்டுப்படுத்த முயன்றது . எனினும் இதில் 
அரசுக்குப் போதுமான வெற்றி கிடைத்திடவில்லை . 


தற்காலிகப் 


ரூஸ்வெல்ட் நிர்வாகத்தில் இயற்றப்பட்ட மிக முக்கியமான சட் 
டங்களில் ஒன்று மஸ்கில் ஷோல்ஸ் - டெனசி பள்ளத்தாக்கு வளர்ச் 
சிச் சட்டம் ( Muscle Shoals - Tennessee Valley Development Act ) 
ஆகும் . இது 1933 ஆம் ஆண்டு மே மாதம் இயற்றப்பட்டது . இச் 
சட்டப்படி டெனசி பள்ளத்தாக்கு நிர்வாகத்துறை ( Tennessee Vally 
Authority ) ஏற்படுத்தப்பெற்றது . நாட்டுப் பாதுகாப்பைப் பேண 
வும் , டெனசி நதியில் போக்குவரத்து வசதிகளைப் பெருக்கவும் , 
டெனசி மற்றும் மிசிசிப்பி நதிகளின் வெள்ளத்தைக் கட்டுப்படுத்த 
வும் டெனசு பள்ளத்தாக்கு நிர்வாகத்துறையானது அலபாமாவில் 
உள்ள மஸ்கில ஷோல்ஸ் என்ற இடத்தில் அரசுக்குச் சொந்த 
மாயிருந்த சொத்துக்களைத் தாமே ஏற்று நிர்வகிக்கவாரம்பித்தது . 
--நில உடைமைகளைப் பெறவும் , ஆணைகவே யும் மின் உற்பத்தி நிலை 


புதுக் கொள்கை 


191 


யங்களையும் நிர்மாணிக்கவும் , காடுகளை வளர்க்கவும் , மண் அரிப்புக் 
களைத்தடுத்து நிலத்தின் வளத்தைப் பாதுகாக்கவும் , உரம் மற்றும் 
வெடிசண்டுகளைத் தயாரிக்கத் தேவைப்படும் நைட்ரஜனை உற்பத்தி 
செய்வதற்கும் உரிய எல்லாவகை அதிகாரங்களையும் டெனசி பள்ளத் 
தாக்கு நிர்வாகத்துறை தன்னகத்தே கொண்டிருந்தது . இப்பணிகள் 
அனைத்தையும் பத்தே ஆண்டுகளுக்குள் டி . பி ஏ . செய்து முடித்து 
விட்டது . இது புதுக்கொள்கையின் ஒரு வியத்தகு சாதனையாகும் , 
டெனசி பள்ளத்தாக்கு வளர்ச்சித் திட்டத்தால் வேளாண்மை , 
தொழில் , பொது வசதி முதலிய எல்லாமே வளர்ச்சி யடைந்தன , 


புதுக்கொள்கையும் போக்கு வரத்துத் துறையும் : 

மந்த நிலைமையால் கடுமையாகப் பாதிக்கப்பட்டிருந்தவற்றில் 
போக்குவரத்துத் துறையும் ஒன்றாகும் . அதனைச் சீர்ப்படுத்தும் முதல் 
முயற்சியாக 1933 இல் இரயில்பாதை அவசரச்சட்டம் ( Railroad 
Emergency Act ) இயற்றப்பட்டது . ஒரு ஃபெடரல் இரயில் பாதை 
இணைப்பாளரை ( Coordinator ) நியமிப்பதற்கு இச்சட்டம் ஏற்பாடு 
செய்தது . வீணான செலவுகளைத் தவிர்ப்பதற்கும் , நிதி அமைப்பினைச் 
சீர்ப்படுத்துவதற்கும் , மக்களது நலன்களைக் கருத்தில் கொண்டு 
இரயில்வே கட்டணங்களைக் குறைப்பதற்கும் உரிய வழிமுறைகளை 
இரயில்பாதை பிரதிநிதிக் குழுக்களின் உதவியுடன் வகுப்பது இரயில் 
பாதை இணைப்பாளரின் பணிகள் . இணைப்பாளராகப் பொறுப்பேற்ற 
ஜோசப் பி . ஈஸ்ட்மேன் , தமது உதவியாளரின் ஒத்துழைப்புடன் 
இரயில் பாதையமைப்பு நிர்வாகம் பற்றி பரிசீலனைகளைச் செய்து 
அதனை முன்னேற்றுவதற்கான பல பரிந்துரைகளை வழங்கினார் . சில 
பரிந்துரைகளை இரயில்பாதை நிறுவனங்கள் ஏற்றுக் கொண்டன . 
இணைப்பாளரின் அலுவலகம் 1938 இல் மூடப்பட்டது . 

மா நிலங்களுக் கிடையேயான வணிகத்தில் ஈடுபட்டிருந்த மோட் 
டார் வாகனங்களைக் கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு ஃபெடரல் சட் 
டம் இயற்றப்படவேண்டும் என A. ஸ்ட்மேன் பரிந்துரைத்ததற்கு 
இணங்க , 1935 இல் மோட்டார் வண்டிச்சட்டம் இயற்றப்பட்டது . 
இச்சட்டப்படி , மோட்டார் போக்குவரத்துத் தொழிலைக் கட்டுப் 
பாடு செய்யும் அதிகாரம் மாநிலங்களின் வணிகக்குழுவிற்குத் 
( Inter State Commerce Commission ) தரப்பட்டது . நியாயமான 
கட்டணங்களையும் , எல்லா நிறுவனங்களுக்கும் பொதுவாயிருக்கக் 
கூடிய கணக்குவைப்பு முறை ஒன்றையும் நடைமுறைக்குக் கொண்டு 
வரும் பொறுப்பும் , தொழிலாளர் வேலை நேரங்கள் , பாதுகாப்பு 
முதலியவை பற்றி நிர்ணயிக்கும் பணியும் இக்குழுவைச்சார்ந்தது . 
மோட்டார் வண்டி நிறுவனங்கள் சலுகைகளை வழங்குவதும் , பேதங் 
காட்டுதலும் சட்ட விரோதமானவை , 


198 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


மந்த நிலை மையால் விமானப் போக்குவரத்துத்துறை பாசிக்கப் 
பட்டிருக்கவில்லை உண்மையில் அது வளர்ச்சிப்பாதையில் காலூன்றி 
விட்டது எனலாம் . எனவே அரசின் முன்னே இருந்த பிரச்சினை விமா 
சப் போக்குவர சிதைப் பாதுகாப்பது எப்படி என்பதன்று . மாறாக 
அதைக் கட்டுப்படுத்துவது எங்ஙனம் என்பதே . அஞ்சல்களை அனுட்பு 
வதற்காக விமானப்போக்குவரத்து அமைப்பு செய்து கொண்ட ஒப் 
பந்சங்களில் 

ஊழல்கள் உருவெடுத்தமையால் 1934 இல் 
ரூஸ்வெல்ட் ஒவ்வொப்பந்தங்களை எல்லாம் ரத்து செய்தார் . இதைத் 
தொடர்ந்து அமெரிக்க ராணுவமே அஞ்சல்களை அனுப்பிவைக்கும் 
பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது . அடுத்து இயற்றப்பட்ட விமான 
ஞ்சல் சட்டப்படி , அஞ்சல்களை அனுப்பும் பணி தனியார் நிறுவனங் 
களுச்குத் தரப்பட்டது . இந் நிறுவனங்களை அரசும் , ம 7 நிலங்களின் 
வணிகக் ( 

சழுவும் , வணிகத்துறைச் செயலரும் , தலைமை அஞ்சல் அதி 
காரியும் மேற்பார்வை இட லாம் . காலப்போக்கில் இம்மேற்பார்வை 
திருப்திகரமாக இல்லாது போனதால் சிவில் போக்குவரத்து நிர் 
வாகத்துறையினரை மேற்பார்வையிடுமாறு காங்கிரஸ் பணித்தது . 
அதோடு , வியானப் பாதுகாப்புக்குழு ஒன்றையும் நியமித்து , விபத் 
துக்கள் ஏற்பட்டால் அவற்றை விசாரணை செய்யும் பொறுப்பினை 
அதனிடம் ஒப்படைத்தது . இவ்விரு அமைப்புக்களின் செயல் திறத் 
தால் விமானப் போக்குவரத்துத் துறை செம்மையாகச் செயல்பட 
வாரம்பித்தது ; விமானப் பயணத்தில் உள்ள ஆபத்துக்களும் குறைய 
வாயின . 


வர்த்தகக் கப்பற்படையைச் சீர்ப்படுத்தவேண்டும் என்ற எண் 
ணம் அரசுக்கு 1936 இல் உண்டாயிற்று . இக்கப்பல்கள் அடிக்கடி விபத் 
சக்சளுக்குள்ளாகி வந்தன மயால் அவற்றை நன்கு கண்காணித்து 
வருவது அவசியமாயிற்று . இத்தொழிலில் பல தொழிலாளர் பிரச் 
சினைகள் தலையெடுத்திருந்தன ; தொழிலும் இழப்புக்களுக்குள்ளாகும் 
நிலை தோன்றலாயிற்று . இத்தொழிலைப் பாதுகாக்கவும் , தொழிலாளர் 
பிரச்சினைகளைத் தீர்த்துவைக்கவும் அரசு சட்டங்களை இயற்ற வேண் 
டியதாயிற்று . 1937 ஆம் ஆண்டில் கப்பற்படை விசாரணைக்குழு 
வெளியிட்ட அறிக்கை வர்த்தகக் கப்பற்படையின் நிலையைப் படம் 
பிடி த்சக்காட்டிற்று . அறிக்கை கூறியதாவது ; 1927 முதல் 1937 வரை 
அமெரிக்கர்கள் 9 மில்லியன் டன் எடையுள்ள கப்பல்களைக் கட்டி 
யிருந்தனர் என்றாலும் , இவற்றில் 5 சதவிகித அளவே சமெரிக்காவில் 
பதிவு செய்யப்பட்டிருந்தன . உலக நாடுகளின் கப்பற்படை எடை 
களை ஒப்பிட்டால் இரண்டாவது இடத்தை அமெரிக்கா பெற்றிருக் 
கிறது என்பது உண்மையே . ஆனால் கலங்கள் செல்லும் வேகத்தை 
ஒப்பிட்டால் அமெரிக்கா நான்காவது இடத்தில் தான் நிற்கிறது. 


புதுக் கொள்கை 


199 


மேலும் அமெரிக்கக் கப்பல்களில் பல பழையனவாயிருக்கின்றன . 
மீதியிருப்பனவும் 1942 இல் மோசமான நிலைக்கு வரக்கூடியவை , 


பிரச்சினையைத் தீர்ப்பதற்கு அரசு 1936 - ல் வணிகக்கப்பல் சட் 
டத்தை ( Merchant Marine Act ) இயற்றியது . 1922 ஆம் ஆண்டுச் 
சட்டப்படி நடைமுறையில் இருந்து வந்த கடன் வழங்கும் திட்டம் 
புதிய சட்டப்படி கைவிடப்பட்டது ; அமெரிக்க வர்த்தகக் கப்பற் 
படை கார்ப்பரேஷன் கலைக்கப்பட்டது . அமெரிக்கக் கப்பல்துறைக் 
குழு நிறுவப்பட்டது . இக்குழு வர்த்தகக்கப்பற் படையைப் பார்வை 
யிட்டுப் பழுதான கப்பல்களைப் புதுப்பிக்க ஏற்பாடு செய்யவேண்டும் ; 
தொழிலாளர் கூலி , வேலை வாய்ப்பு முதலியன. வகளைப் பரிசீலனை 
செய்து வரவேண்டும் ; அதோடு , கப்பல்களைக் கட்டுவதற்குக் கடன் 
உதவிகோரிவரும் மனுக்களைப் பரிசீலனை செய்து உதவி வழங்குவதற் 
கான வழிமுறைகளையும் , நிபந்தனைகளையும் வகுக்கவேண்டும் . 
தொழிலாளரின் கூலிகள் , வேலை நேரங்கள் , பற்றி நிர்ணயிக்கும் 
பொறுப்பும் இக்குழுவிடம் விடப்பட்டது . தொழிலாளரின் பிரச் 
சினைகளைத் தீர்ப்பதற்கு ஒரு கப்பற்படைத் தொழிலாளர் சபையும் 
இச்சட்டப்படி நிறுவப்பட்டது , இச்சட்டத்தினால் வர்த்தகக் கப்பற 
படை நிலைமை ஓரளவுக்குச் சீர்ப்பட்டது . 


வேலையின்மைப் பிரச்சினைக்கும் , இதர பிரச்சினைகளுக்கும் தீர்வு : 

பொருளாதார மந்தத்தால் நாட்டில் வேலையின்மைப் பிரச்னை 
தீவிரமடைந்திருந்தது . மக்களது 

வருமானங்கள் 

குறைந்து 
கொண்டேயிருந்தன . விபத்துக்களைத் தடுப்பதற்குத் தொழிற்சாலை 
களில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்படாதிருந்தமையால் தொழிற் 
சாலைகளில் அடிக்கடி விபத்துக்கள் நிகழலாயின . வேலை நேரங்களும் 
வேலைச் சூழ்நிலைகளும் தொழிலாளரின் ஆக்கத்திறனைப் பாதிப் 
பவையாயிருந்தன . இத்தகைய பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு ரூஸ் 
வெல்ட் மும்முனைக் கொள்கையை வகுத்தார் : ( 1 ) வேலையின்மைப் 
பிரச்சினைக்குத் தீர்வு காணல் ; ( 2 ) வேலையின்மை இன்சூரன்ஸ் , முதி 
யோர் இன்சூரன்ஸ் முதலியவை மூலம் கூலி சம்பாத்தியக்காரர் 
சளுக்கு பொருளாதாரப் பாதுகாப்பை ( Economic Security )வழங்கு 
தல் ; ( 3 ) தொழிலாளர் அமைப்பை வலிவுபடுத்தல் . 


வேலையின்மைப் பிரச்சினையைத் தீர்ப்பதற்கு ரூஸ்வெல்ட் துரித 
மாகச் செயல்பட்டார் . வேலையற்றிருந்த இளைஞர்கள் காடுகளைப் 
புதுப்பித்தல் , வெள்ளக் கட்டுப்பாடு போன்ற சமூகப் பணித்திட்டங் 
களில் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டனர் . முதல் ஆண்டில் 
சுமார் 300000 நபர்களுக்கு இவ்வகையில் வேலை கிடைத்தது . 
திட்டங்களில் பங்கேற்றோர் சிவில் பாதுகாப்பு அணியினர் ( Civilian 


200 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


Conservation Corps ) என அழைக்கப்பட்டனர் . இவ்வணி 1942 
வரை இருந்தது . 


அரசால் இயற்றப்பட்ட அவசர நிவாரண உதவிச்சட்டத்தின் 
படி ( Emergency Relief Act ) ஒரு ஃபெடரல் அவசர நிவாரண உதவி 
நிர்வாகத்துறை நிறுவப்பட்டது . நிவாரண உதவிக்கென் மாநிலங் 
களுக்கு 500,000,000 டாலர்களைப் புனரமைப்பு நிதிக் கார்ப்பரேஷன் 
வழங்க வேண்டும் என இச்சட்டம் கூறியது . அடுத்து , தேசீயத் 
தொழில் மீட்சி ) சட்டம் ஒரு பொதுப்பணி நிர்வாகத்துறையை 
( Public Works 

Administration ) ஏற்படுத்தி , அதன் செலவு 
களுக்கென 3,300,000,000 டால + களை ஒதுக்கியது . வேலை வாய்ப்புக் 
களை விரிவு செய்யும் நோக்கத்தில் இப்பொதுப்பணி நிர்வாகத்துறை 
7,000,000,000 டாலர்களைச் செலவு செய்தது . எனினும் பிரம் 
மாண்டமாக வளர்ந்து கிடந்த வேலையில்லாப் பிரச்சினையை இதனால் 
ஓரளவுக்குத்தான் தீர்க்கமுடிந்தது ; பல்லாயிரக்கணக்கானோர் வேலை 
யின்றித் தவித்திடும் நிலைமை இன்னும் நீடிக்கவே செய்தது . எனவே 
1935 ஆம் ஆண்டு காங்கிரஸ் மேலும் பொதுப்பணித் திட்டங்களுக் 
கென மிகுதியான தொகையை ஒதுக்கியது ; இதன் வழியே இரண் 
டாவது பொதுப்பணி வேலைத்திட்டம் ஆரம்பமாயிற்று . பொதுப் 
பணித் திட்டங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பதற்கென பணிமுன் 
னேற்ற நிர்வாகத்துறை நிறுவப்பட்டது : இது பிறகு பணித்திட்டங் 
கள் நிர்வாகத்துறை ( Works Projects Administration ) என அழைக் 
கப்படலாயிற்று . இத்துறை பல திட்டங்களைச் செயல்படுத்தியது . 
இரண்டாவது உலகப்போரின்போது பொருளாதார நடவடிக்கை 
சுறுசுறுப்படைந்தபோது வேலையின்மைப் பிரச்சினை ஒழிந்தது ; அது 
வரை பணித்திட்டங்களின் நிர்வாகத்துறை ஒயாது செயல்பட்டது 
1935 முதல் 1942 வரை இந்நிர்வாகத்துறை 10,500,000 000 டாலர் 
களைத் தண்ணீராகச் செலவிட்டது : இதைத்தவிர 2,700,000,000 
டாலர்களை மாநில அரசுகளுக்கு உதவியாக வாரி வழங்கியது . நிர் 
வாகத் துறைத் திட்டங்களால் சுமார் 25000,000 பேர்கள் நன்மை 
பெற்றனர் ; 122000 பொதுக்கட்டிடங்கள் எழும்பின ; 664000 மைல் 
கள் நீளமுள்ள சாலைகள் உருவாயின, 77000 பாலங்கள் கட்டப்பட் 
டன ; 285 விமானத்தளங்கள் நிர்மாணிக்கப்பட்டன . 24000 மைல் 
கள் நீளமுள்ள வடிகால்கள் தோற்றுவிக்கப்பட்டன . இவையே 
அல்லாமல் , அனேக பூங்காக்களையும் , விளையாட்டுத் திடல்களையும் , 
நீர்த்தேக்கங்களையும் நிர்வாகத்துறை அமைத்துக் கொடுத்தது . 
இவற்றால் சமூகத்தின் பல தரப்பட்ட பிரிவினர் வேலை வாய்ப்புக்களைப் 
பெற்றனர் . பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கல்வி பயின்றிடும் 
வாய்ப்புக்களை இளைஞர்கள் பெற்றனர் . வேலையின்மைப் பிரச்சினை 


201 


புதுக் கொள்கை 


யால் அவதியுற்றோருக்கு உதவியளிப்பதோடு மட்டும் புதுக்கொள்கை 
திருப்தி அடைந்துவிடவில்லை . நாட்டுக் குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் 
பிழைக்கும் வாய்ப்பை உண்டாக்கிக் கொடுக்கும் பணியில் தான் அது 
பேரார்வம் காட்டியது . 


அடுத்து , தொழிலாளர்களுக்குப் பாதுகாப்பு வழங்க ரூஸ்வெல்ட் 
மேற்கொண்ட நடவடிக்கைகளை இங்கே நாம் குறிப்பிடவேண்டும் . 
தொழிலாளருக்குப் பாதுகாப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அரசு 
சில முக்கிய சட்டங்களை இயற்றியது . 1933 ஆம் ஆண்டில் நிறைவேற் 
றப்பட்ட தேசீய வேலைவாய்ப்புப் பணிச்சட்டப்படி ( National 
Employment Service Act ) வேலை வாய்ப்புத்தகவல் நிலையங்கள் 
( Employment Exchanges ) நிறுவப்பட்டன . இரயில்பாதை ஓய்வு நிலை 
சட்டத்தின் கீழ் ( 1935 ) , ஃபெடரல் அரசானது இரயில் பாதைத் 
தொழிலாளருக்கு ஓய்வு ஊதியம் தரும் பொறுப்பினைத் தாமே எடுத் 
துக்கொண்டது . 1936 இல் இயற்றப்பட்ட வால்ஷ் - ஹீலி அரசு ஒப் 
பந்தச் சட்டப்படி ( Walsh - Healey Government Contracts Act ) , 
அரசுத்துறைகளுக்குப் பொருட்களை அளிப்பதாக ஒப்பந்தம் செய்து 
கொள்வோர் , தமது ஊழியர்களுக்கு மற்ற நிறுவனங்கள் தரும் 
கூலிக்குக் குறையாத ஊதியத்தைத் தர வேண்டும் ; தொழிலாளர் 
வேலை நேரங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி எனவும் , வாரத்திற்கு 40 மணி 
எனவும் இருத்தல்யேண்டும் ; 18 வயதுக்குட்பட்ட ஆண்களும் , 18 
வயதுக்குட்பட்ட பெண்களும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படக் 
கூடாது . 

கூலிகளையும் வேலை நேரங்களையும் ஒழுங்குபடுத்துவதற் 
கென 1938 இல் கூலி மற்றும் வேலை நேரச்சட்டம் ( Wages and Hours 
Act ) இயற்றப்பட்டது . குறைந்த பட்சக் கூலியையும் உயர்ந்த பட்ச 
வேலை நேரத்தையும் நிர்ணயிப்பதற்கு இச்சட்டம் வழி வகுத்தது . 
இச்சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் சிறுவர்களுக்குப் பாதுகாப்பு 
வழங்கியது . 14 முதல் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பொறிசெய் 
தொழில் அல்லாத தொழில்களில் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட 
லாம் என்றும் , ஆனால் சுரங்கத் தொழில்களில் வேலைக்கு எடுத்துக் 
கொள்ளப்படக்கூடாது என்றும் இச்சட்டம் கூறியது . 


1935 இல் அரசு சமூகப்பாதுகாப்புச் சட்டத்தை ( Social Security 
Act ) இயற்றி , வேலை வாய்ப்பின்மை இன்சூரன்ஸ் திட்டத்தையும் , 
( Unemployment Insurance ) முதியோர் உதவித் தொகைத் ( old age 
pension ) திட்டத்தையும் நன்கு வளர்ப்பதற்கு வழிவகுத்தது . இச் 
சட்டம் 1939 இல் திருத்தப்பட்டது . வேலையின்மை இன்சூரன்ஸ் திட் 
டம் திருப்திகரமாக முன்னேறவில்லை ; விஸ்கான்சின் மாநிலம் மட் 
டுமே இத்திட்டத்தில் அக்கறை காட்டியது . ஆனால் முதியோர் உத 
த் தொகைத்திட்டம் நன்கு வளர்ச்சியடைந்தது எனலாம் . ஏற் 


202 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கனவே இத்திட்டம் 29 மாநிலங்களில் அமலிலிருந்து வந்தது . என்றா 
லும் , சமூகப் பாதுகாப்புச்சட்டத்தின் மூலம் தான் இது நாடு முழு 
வதற்கும் பரவியது . இச்சட்டப்படி 65 வயதுக்கு மேற்பட்டவர் 
களுக்கு அரசின் உதவி தேவையானால் , அரசு அவர்களுக்கு உதவித் 
தொகைகளை வழங்கலாம் ; இதற்கான செலவில் பாதிப்பாதியை மத் 
திய அரசும் , மீதிப் பகுதியை மாநில அரசுகளும் ஏற்றுக்கொள்ள 
வேண்டும் . தொழிலாளரின் எதிர்கால நலனைப் பேணுவதற்கென 
இச்சட்டம் பங்களிப்பு முதியோர் இன்சூரன்ஸ் திட்டத்தை ( Contri 
butory old - age Insurance Scheme ) 1937 முதல் அமலுக்குக் கொண்டு 
வர ஏற்பாடு செய்தது ; இச் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்கள் தமது 
கூலியின் ஒரு பகுதியை வரியாகச் செலுத்தி வர வேண்டும் . வேலை 
யளிப்போர் தமது வருமானத்தில் 1937 - லிருந்து ஒரு சதவிகிதத்தை 
யும் , அதற்குப் பின் மூன்றாண்டுகளுக்கொருமுறை மிகுதியான விகிதத் 
தையும் செலுத்திவர வேண்டும் ; 1949 - க்குள் இது 3 சதவிகிதமாக 
உயரவேண்டும் . வேலையளிப்போர் , தொழிலாளர் இவ்வாறு வழங் 
கிடும் தொகையைக் கொண்டு பங்களிப்பு முதியோர் இன்சூரன்ஸ் 
திட்டம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது . இத்திட்டப்படி மாதந் 
தோறும் 10 டாலர் முதல் 85 டாலர் வரை ஓய்வு ஊதியம் பெறுவர் 
என எதிர்பார்க்கப்பட்டது . 6 முறை திருக்தம் பெற்ற இத்திட்டம் 
பல்லாயிரக் கணக்கானோருக்கு நல்வாழ்வை அளித்தது . முதன்முதலில் 
வணிகம் தொழில் ஆகியவற்றில் ஈடுபட்டிருந்தோருக்கு உதவி வழங் 
கத் தொடங்கி , பிறகு படிப்படியாக எல்லாவகைத் தொழிலாளருக் 
கும் உதவி வழங்கும் நிலைக்கு இத்திட்டம் உயர்ந்தது . முதியோர் 
இன்சூரன்ஸ் திட்டத்தைத் தவிர , மா நிலங்களின் வேலையின்மை 
இன்சூரன்ஸ் திட்டங்களையும் சமூகப் பாதுகாப்புச் சட்டம் ஆதரித் 
தது . இத்திட்டங்களாலும் பலர் பயனடைந்தனர் . 


புதுக்கொள்கையின் மூன்றாவது நோக்கம் தொழிலாளர் இயக் 
கத்திற்குப் புத்துயிர் அளித்தல் 1920 - லிருந்து தொழிலாளர் இயக் 
கம் சரிந்து கொண்டிருந்தது ; தொழிலாளர் சங்கங்களின் உறுப்பினர் 
எண்ணிக்கை குறைந்து கொண்டிருந்தது ; அவற்றின் மதிப்பும் 
கடைந்து கொண்டிருந்தது . வேலையளிப்போர் தொழிலாளர் உற 
வினைச் செம்மைப்படுத்துவ தில் தேசீய மீட்சிச் சட்டம் மிகவும் குறி 
யா யிருந்தது அதன் 7 ( a ) பிரிவு தொழிலாளர் இயக்கத்தினை வளர்ப் 
பதற்குரிய வழிமுறைகளை வகுத்தது . இயக்கத்தை அமைப்பதற்கும் 
தமது பிரதிநிதிகள் மூலம் கூட்டு பேரங்களை ஓற்றுமையாகச் செய் 
வதற்கும் தொழிலாளருக்கு உரிமை வேண்டும் ; வேலையளிப்போரும் 
அவரது பதிலாளிகளும் இவ்வுரிமையைப் பறிக்கவோ அல்லது தடுக் 
கவோ முயலக்கூடாது . இக்கருத்தை தேசீய மீட்சிச்சட்டம் தெளிவு 


புதுக் கொள்கை 


203 


படுத்தியது . தொழிலாளர் உரிமைகளோடு தொடர்புடைய விதி 
முறைகளை ( Codes ) வேலையளிப்போர் பின்பற்றி நடத்தல் வேண்டும் . 
இப்படியெல்லாம் உரிமை முழக்கமிட்ட தேசீய மீட்சிச்சட்டத்தினால் 
தமக்குப் பலவித நன்மைகள் விளையும்- தமது இயக்கம் புதிய வலி 
வைப் பெறும் என்று தொழிலாளர்கள் எதிர்பார்க்தனர் என்றலும் , 
அவரது எண்ணங்கள் நிறைவேறவில்லை . ஏனென்றால் தொழிலாள 
ருக்குச் சாதகமான சட்டங்களுக்கும் , தொழிலாளர் இயக்கத்திற்கும் 
தொழிலதிபர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்புக்கள் எழுந்தன. 
அரசால் தமது சட்டத்தை வெற்றிகாமாகச் செயல்படுத்த முடிய 
வில்லை . தொழில் விதிமுறைகளை வேலையளிப்போர் பலர் துணிந்து 
மீறினர் . எனவே அமெரிக்கத் தலைமை நீதிமன்றம் 1935 இல் தேசீய 
மீட்சிச்சட்டத்தை அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்புக் கூறு 
முன்பே அச்சட்டம் பயனற்று விட்டது . 


அமெரிக்கத் தலைமை நீதிமன்றம் தேசீயத் தொழில் மீட்சிச் சட் 
டத்தின் பல பிரிவுகளை ரத்து செய்தது என்றாலும் , சட்டத்தின் 
தொழிலாளர்கள் பற்றிய பிரிவுகளை ரத்து செய்யவில்லை . இவற்றை 
1935 இல் இயற்றிய தேசியத் தொழிலாளர் நல் உறவுகள் சட்டச்தின் 
( National Labour Relations Act ) அரசு சேர்த்துவிட்டது . இப்புதிய 
சட்டம் தொழிலாளரின் பேர சக்தியை வளர்த்துத் தொழில் தகராறு 
களைக் குறைத்திட முயன்றது . தொழிலாளரின் கூட்டு பேர 
உரிமையை வேலையளிப்போர் தடுக்கவோ அல்லது ஒடுக்கவோ முய 
லக்கூடாது என்றும் , தொழிலாள இயக்கத்தில் அவர்கள் குறுக்கிடக் 
கூடாது என்றும் இச்சட்டம் தெளிவு படுக்தியது . சட்டத்தைச் 
செயற்படுத்துவதற்கென ஒரு நிலையான தேசீயக்தொழிலாளர் நல் 
உறவுச் சபை ( National Labour Relation Board ) உருவாக்கப்பட் 
டது . இச் சட்டம் தொழிலாளர் அமைப்பை நன்கு உற்சாகப்படுத் 
தியதோடு கூட்டு பேரங்களைக் கட்டாயமாகப் புகுத்தியது . இச்சட் 
டம் நீதிமன்றம் முன்னே நிற்குமா என்ற ஐயப்பாடு எழுந்த நிகயில் , 
1937 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 12 ஆம் நாள் தலைமை நீதிமன்றம் 
வழங்கிய 5 தீர்ப்புக்கள் இச்சட்டத்திற்தச் சாதகமாக இருந்தன . 
இத்தீர்ப்புக்குப் பிறகுதான் சட்டத்தை அரசு வெற்றிகரமாக அ 9 
லுக்குக் கொண்டுவர முடிந்தது . 


தேசீயத் தொழில் மீட்சிச் சட்டமும் , தேசியத் தொழிலாளர் நல் 
உறவுகள் சட்டமும் தொழிலாளர் அமைப்புக்களுக்கு ஒரு நல்ல 
தூண்டுதலை கொடுத்தன . தொழிலாளரும் இவ்வாய்ப்பினை கன்கு 
பயன்படுத்துக் கொண்டு இயக்கத்தைப் பலப்படுத்திக் கொண்டனர் 
என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது . புதுக்கொள்கை துவங்கிய முதல் 
மூன்றாண்டுகளில் தொழிலாளர் அமைப்பின் உறுப்பினர் அளவு 


204 ) 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


முன்பு இருந்ததை விட 1-5 மில்லியன் மிகுதியாயிருந்தது . இது 
அடுத்தடுத்து உயர்ந்து கொண்டே போயிற்று தொழிலாளர் சங்கங் 
களின் ( Unions ) சராசரி உறுப்பினர் அளவு 1933 இல் 2 973 000 ஆக 
வும் , 1936 இல் 4,700,000 ஆகவும் , 1939 இல் 8.200 , 999 ஆகவும் , 
1943 இல் 13,500,000 ஆகவும் , 1947 இல் 15,400.000 ஆகவும் இருந்தது . 

பல்வேறு முறைகளில் மந்த நிலைமையை எதிர்த்துப் போராட 
அரசு மேற்கொண்ட முதல் முயற்சியாக புதுக்கொள்கை அமெரிக் 
காவில் இருந்தது எனலாம் . மற்ற நாடுகள் பின்பற்றிய முறைகளை 
விட அமெரிக்கா பின்பற்றிய முறைகள் தான் சிறந்தவை என 
பொருளாதார அறிஞர்கள் கருதுகின்றனர் . எல்லாவகைப் பொரு 
ளாதாாக் கருவிக ையும் ஆண்டு , பொருளாதார மந்தத்தின் கோரப் 
பிடியிலிருந்து நாட்டை விடுவிக்க முயற்சி எடுத்துக்கொள்ளப்பட்டது 
புதுக்கொள்கை அரசின் நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியது : மக்க 
ளுடைய சமூகப் பொருளாதார வாழ்க்கையில் அரசைத் தலையிட 
வைத்தது . தலையிடாக் கொள்கையைக் கைவிடும் சூழ்நிலையை 
அரசுக்கு உருவாக்கியது . அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார 
வரலாற்றில் முக்கியமான நிகழ்ச்சிகள் இவை . 


15. இரண்டாவது உலகப் போரின் 

விளைவுகள் 
(( The Effects of the Second World War ) 


1939 - ல் மூண்ட இரண்டாவது உலகப் போர் அமெரிக்கப் பொரு 
ளாதாரத்தின் எல்லாக் கூறுகளையும் பாதித்தது . இதற்கு அமெரிக்கா 
செலவிட்ட தொகை 360,000 மில்லியன் டாலர்கள் . முதல் உலகப் 
போருக்கு ஆன செலவைவிட இது சுமார் 12 மடங்கு அதிகம் . 
ரஷ்யா , இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளுக்கான செலவினைவிட இது 
மிகுதி . போரினால் அமெரிக்கப் பொருளாதாரத்தில் பல மாறுதல்கள் 
நிகழ்ந்தன . அமைதிக்காலஉற்பத்திமுறையைப் போர்க்காலஉற்பத்தி 
முறையாக மாற்றியமைக்க வேண்டியிருந்தது . 15 மில்லியன் ஆட் 
களுக்கும் அதிகமாயிருந்த இராணுவப் படையைப் பேணிக் காக்க 
வேண்டியிருந்தது . ஐந்து கண்டங்களுக்கும் எண்ணற்ற தீவுகளுக்கும் 
ஆட்கள் மற்றும் சாதனங்களை அனுப்பி வைக்க வேண்டியிருந்தது . 
உள் நாட்டு மக்களுக்கும் நேச நாடுகளுக்கும் தேவையான பண்டங் 
களை உடனுக்குடன் அளிக்கும் நிலையில் உற்பத்தித் திட்டத்தை வைத் 
திருக்க வேண்டியிருந்தது . அதோடு லத்தீன் அமெரிக்காவுடனும் , 
நடுநிலை நாடுகளுடனும் தொடர்ந்து வாணிப உறவுகளைக் காத்து 
வருவதும் அவசியமாயிருந்தது . போர்க்கோலம் பூண்ட அமெரிக்க 
ஐக்கிய நாட்டின் தொழில் அமைப்பு எந்த அளவுக்கு விரைவாக , 
திறமையாக , பொருத்தமாக மாறிக்கொள்ள முடியும் என்பதைப் 
பொறுத்துத்தான் நாசிகளுடன் எழுந்த பெரு மோதலின் இறுதி 
முடிவு இருந்தது . அமெரிக்காவின் பிரும்மாண்டமான பொருளா 
தாரத்திற்கு இரண்டாவது உலகப் போர் ஒரு சவாலாக அமைந்தது . 


போருக்கான ஆயத்தங்களைச் செய்வதில் தனது நேச நாடுகளை 
விட அமெரிக்காவிற்குச் சில சாதகச் சூழ்நிலைகள் இருந்தன . எதிரி 
விமானப்படைத் தாக்குதல் அதற்கு இருக்கவில்லை . எனவே , இரவு 


206 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


களில் மின்சக்தி யளிப்பை நிறுத்திவைக்கும் கட்டாயம் அமெரிக்கா 
விற்கு இருக்கவில்லை . தொழிற்சாலை களில் உற்பத்தி நடவடிக்கைகள் 
எவ்வித இடையூறுகளுமின்றித் தொடர்ந்து நீடித்துவந்தன . உணவுக் 
கட்டுப்பாட்டுப் பிரச்சினைகளும் அந் நாட்டிற்கு எழவில்லை . தவிரவும் 
அமெரிக்கா ஏற்கனவே பகுதியளவான போராயத்தங்களைச் செய் 
திருந்தது . உதாரணமாக , 1938 - ல் அமெரிக்கா தற்காப்புத் திட்டங் 
கள மும்முரமாகச் செயற்படுத்தியிருந்தது . 1940 ஆம் ஆண்டின் 
தேர்வுப் பணிச் சட்டப்படி ( Selective Service Act ) இராணுவத்திற்கு 
முதன் முறையாகப் பலர் கட்டாயமாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த 
னர் . அடுத்து லெண்ட் - லீஸ் சட்டம் ( Lend -lease சட்டம் ) 1941 ஆம் 
ஆண்டு மார்ச் மாதம் 11 ஆம் தேதி அமலில் வந்தபோது , அமெரிக்கப் 
பொருளாதாரம் போர்க் காலத்திய பொருளாதாரமாக மாறியது . 
டன்கர்க் என்ற இடத்திலிருந்து நேசநாடுகளின் படைகள் புறங்காண 
நேர்ந்த பின்னரும் , ஃபிரான்சு போரில் வீழ்ச்சியடைந்த பின்னரும் 
அமெரிக்கப் போராயத்தங்கள் மும்முரமடைந்தன . நாட்டின் பாது 
காப்புப் பணிகளுக்கென காங்கிரஸ் 1940 - ல் 17,692,000,000 டாலர் 
களையும் 1941 - ல் 50,000.000,000 டாலர்களையும் ஒதுக்கியது . அட் 
லாண்டிக் கடலிலும் , பசிஃபிக் கடலிலும் கப்பற் படையை வைத் 
திருப்பதற்கரன ஏற்பாடு 1940 - ல் செய்யப்பட்டது . போராயத்தத் 
திற்குத் தேவையான நிதிகளைப் பெருக்கும் குறிக்கோளில் ஃபெடரல் 
வரி வீதங்கள் 1941 - ல் மிகுதியாக உயர்த்தப்பட்டன . 


1941 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7 ஆம் தேதி ஜப்பானியர்கள் 
பெர்ல் துறைமுகத்தை ( Pearl Harbour ) த் தாக்கியதற்குப் பின்னர் 
அமெரிக்கப் போர்க்கோலம் தீவிரமடைந்தது . மேன்மேலும் ஆட் 
கள் இராணுவத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் எடுக்கப்பட்டனர் . 
பொறிவழிப் பண்ட உற்பத்தக் குறியீட்டெண் 1941 - ல் 168 - க்கு 
உயர்ந்தது . 1938 - ல் இருந்த பொறிவழிப் பண்டக் குறியீட்டெண்ணை 
விட இது இரு மடங்கு அதிகம் . நாட்டின் மொத்த ஆக்கம் 32 சத 
வீதம் அதிகரித்து 125,300 மில்லியன் டாலர்களாக உயர்ந்து நின்றது . 
என்றாலும் , பெர்ல் துறைமுகத் தாக்குதலுக்குமுன்னர் அமெரிக்கா 
போதிய அளவில் எச்சரிக்கையாக இல்லாதிருந்தமையாலும் , இரண் 
டாவது உலகப் போரில் அமெரிக்கா அவ்வளவு விரைவாக இறங் 
காது என்ற எண்ணம் ஓரளவிற்கு நிலவி வந்தமையாலும் சில 
துறைகளில் பற்றாக் குறைகள் தென்பட வாரம்பித்தன . மோட்டார் 
கார் உற்பத்தித் தொழில் இராணுவ உற்பத்தி முறைக்கு மாறிக் 
கொள்ள முடியவில்லை . எஃகு உற்பத்தியில் 16 மில்லியன் டன்களே 
அதிகப்படுத்த முடிந்தது . எந்திரக் கருவி உற்பத்தி குறைவாயிருந் 
தது . மருந்துகளைக் கூட அதிகமாகத் தயாரிக்க முடியவில்லை . தாமி 


இரண்டாவது உலகப் போரின் விளைவுகள் 


207 


ரம் , அலுமினியம் , ரப்பர் , குரோமியம் ஆகியவற்றின் இருப்புக்கள் 
போதவில்லை . நிதிசார் ஆபத்துக்களை அரசு ஏற்றுக்கொள்வதற்கான 
உத்தரவாதங்கள் கொடுக்கப்படாவிட்டால் தம்மால் உற்பத்தியளவு 
களை அதிகப்படுத்துவதற்கில்லை என பல முக்கிய உற்பத்தியாளர்கள் 
அறிவித்தனர் . இவ் வுத்தரவாதங்கள் கிடைத்த பிறகே இவர்கள் 
உற்பத்தியை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டினர் . 


போரில் அமெரிக்கா ஈடுபட்டவுடனும் , சர்வதேச நெருக்கடியில் 
அமெரிக்காவின் நிலை என்ன என்பது தெரிந்தவுடனும் போராயத்த 
நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது . 1942 ஆம் ஆண்டில் 60,000 
விமானங்களும் , 45,000 பீரங்கிகளும் தயாரிக்கப்பட வேண்டுமெனக் 
கேட்டுக்கொண்டார் . போராயத்த முயற்சிகளை ஒருங்கிணைத்துச் 
செயல்பட வைப்பதற்கென , போராயத்த அலுவலகம் ( Once of War 
Mobilisation ) ஒன்று 1943 ஆம் ஆண்டு மே மாதம் ஏற்படுத்தப்பெற் 
றது . போர்ப் பொருள் உற்பத்தி வாரியம் ( War Production Board ) , 
எண்ணை நிர்வாகத் துறை ( Oil Administration ) , பொருளாதார 
நிலைப்பேறாக அலுவலகம் ( Offlee of Economic Stabilisation ) , 
போர்த் தொழிலாளர் வாரியம் , உணவு நிர்வாகத் துறை ஆகியவற் 
றின் நடவடிக்கைகளை மேற்பார்வை இடுவது போராயத்த அலுவ 
லகத்தின் பணி . 


ஜெர்மனி, நெதர்லாந்தின்மீது படையெடுத்த பின்னர் அமெரிக் 
கக் குடியரசுத் தலைவர் அவசர நிர்வாக அலுவலகம் ( Office of the 
Emergency Management ) என்றொரு அமைப்பினை ஏற்படு சதினர் . 
இதனிடம் உற்பத்தி நிர்வாக அலுவலகமும் ( Office of the Produc 
tion Management } , விலை நிர்வாக அலுவலகமும் ( Office of the Price 
Administration ) இருந்தன . உற்பத்தி நிர்வாக அலுவலகமானது 
பண்ட உற்பத்தி , முன்னுரிமைகள் ( Priorities ) , வாங்கற்பாடுகள் , 
சாதனங்கள் , தொழிலாளர் பிரச்சினைகள் ஆகியவற்றோடு தொடா 
புடைய விவகாரங்களைக் கவனித்துக்கொண்டது . விலை நிர்வாக 
அலுவலகம் , விலைகளைக் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தைப் பெற்றிருந் 

1941 - ல் உற்பத்தி நிர்வாக அலுவலகத்தின் அதிகாரங்கள் 
அதிகப்படுத்தப்பட்டன. என்றாலும் இதன் பணிகள் விரைவாக நடை 
பெறவில்லையாதலால் , நாட்டுப் பாதுகாப்பைப் பேணிடுவதற்கென 
அளிப்பு , முன்னுரிமை மற்றும் பங்கீட்டு வாரியத்தை ( Supply , Priori . 
ties and Aliocations Board ) ஏற்படுத்தினார் . இது ஒரு மு..கிய 
அலமப்பாகப் பண யாற்றியது . பெர்ல் துறைமுகத் தாக்குதலுக்குப் 
பின்னர் இவ்வாரியத்தின் அதிகாரங்கள் கூடுதலாயின . உற்பத்தி 
பற்றிய விவகாரங்கள் அனைத்தும் இதனிடம் விடப்பட்டன , 


208 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


இரண்டாவது போர் நிகழ்ந்த காலத்தில் அமெரிக்கா மேற் 
கொண்ட நடவடிக்கைகளைப்பற்றி இனி தனித்தனியே ஆராய் 
வோம் . 


இராணுவத்தைப் பலப்படுத்தல் : 

ஐரோப்பாவில் போர் தொடங்கியவுடன் அமெரிக்கா மேற் 
கொண்ட முதல் வேலை இராணுவத்தைப் பலப்படுத்த முயன்றது . 
18 முதல் 45 வயது வரையிலான ஆடவரும் பெண்டிரும் முதலில் 
பதிவு செய்யப்பட்டு , பிறகு இராணுவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட் 
டனர் . சுமார் 15,000,000 ஆடவரும் பெண்டிரும் நாட்டுப் பாதுகாப் 
புப் பணியில் ஈடுபடுத்தப் பெற்றனர் . இவர்களில் சுமார் 10 மில்லி 
யன் பேர்கள் இராணுவத்திலும் , 4 மில்லியன் பேர்கள் கப்பற் படை 
யிலும் இருந்தனர் . இலட்சக்கணக்கான பாதுகாப்புப் படையின 
ருக்கு ஊண் , உடை , இருக்கை ஆகியவற்றைக் கொடுத்தலும் , அவா 
களை உரிய இடங்களுக்கு உடனுக்குடன் அனுப்பிவைத்தலும் , தேவை 
யான பயிற்சிகளை அவ்வப்போது வழங்கலும் சாதாரணச் செயலாக 
இருக்கவில்லை . 


போர்க்களங்கள் உலகின் பல பாகங்களில் இருந்தன . இவற்றில் 
பல எதிரிகளின் எல்லைகளில் அமைந்திருந்தன. இவ்விடங்களுக்குப் 
படைவீரர்களை அனுப்பிவைப்பதோடு பணி முடிந்துவிடவில்லை . அவர் 
களுக்குத் தேவையான பொருள்களையும் அடிக்கடி அனுப்பிக்கொண் 
டிருப்பது பெரிதும் அவசியமாயிருந்தது . முகாம்கள் , சாலைகள் , துறை 
முகங்கள் , விமானத் தளங்கள் ஆகியவற்றைப் பலஇடங்களில் நிர்மா 
ணிப்பதற்குத் தேவையான பல்வேறு பொருள்கள் மற்றும் சாத 
னங்கள் , தரைப்படை , கப்பற்படை வீரர்களை நோய் நொடிகளி 
லிருந்து காப்பாற்றுவதற்கு அத்தியாவசியமான மருத்துவர்கள் , 
ற்றும் மருந்து வசதிகள் முதலியவற்றை அனுப்பி வைப்பது ஓர் 
அசாதாரணச் செயலாயிருந்தது . ஏழு கடல்கள் மீது சீறிப் பாயும் 
கப்பற்படை ஒன்றை எழுப்புவதிலும் , இயங்க வைப்பதிலும் அமெ 
ரிக்கர்களுக்கு உண்மையிலேயே பல சிரமங்கள் இருந்தன . 


போர்த் தளவாட உற்பத்தி : 

இதுவரை நுகர்ச்சிப் பொருள்களையும் , முதற் கருவிப் பொருள் 
களையும் தயாரித்துவந்த பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் 
தற்போது போர்த் தளவாடங்களை உற்பத்திசெய்யத் தொடங்கின . 
மோட்டார் வண்டிகளைத் தயாரித்துவந்த தொழிற்சாலைகள் ஆகாய 
விமானங்களையும் , டாங்குகள் மற்றும் ஜீப்புகளையும் தயாரிக்க 
லாயின . எந்திரங்களின் உற்பத்தி நான்கு மடங்காகவும் , ஆகாய 


ரண்டாவது உலகப் போரின் விவுகள் 


209 


விமானங்கள் , கப்பல்கள் முதலியவற்றின் உற்பத்தி 7 மடங்காகவும் 
அதிகரித்தன. போர்த் தளவாட உற்பத்திக்கு ஒதுக்கப்பட்ட பணம் 
அதிகப்படுத்தப்பட்டது. 1939 - ல் இந்த நாடு தனது வருமானத்தில் 
2 சதவீதத்தைப் போருக்காகவும் , 70 சத வீதத்தைப் பொதுமக்கள் 
தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காகவும் , மீதி 28 சதவீதத்தை 
அரசுச் செலவுக்காகவும் செலவிட்டது . ஆனால் 1944 - ல் நாட்டு வருமா 
னத்தில் 40 சதவீதத்தைப் போருக்காகச் செலவிட்டது . என ஜே . ஏ. 
க்ருக் ( J. A. Krug ) என்பார் தெரிவித்தார் . தனக்குத் தேவையான 
தளவாடங்களே அல்லாது , பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் தேவை 

தளவாடங்களையும் அமெரிக்கா ஓரளவிற்குத் தயாரிக்க 
வேண்டியிருந்தது . போர்க்காலத்தில் ஆயிரக்கணக்கான விமானங் 
களையும் , 100,000 ட்ரக்குகளையும் , ஜீப்புகளையும் , 6 மில்லியன் டன் 
எடையுள்ள எஃகுப் பொருள்களையும் , ஒரு பில்லியன் டாலர் மதிப் 
புள்ள போர்க் கருவிகளையும் பிரிட்டனுக்கு அமெரிக்கா அனுப்பியது . 
40,000 ட்ரக்குகளையும் , 50,000 ஜீப்புகளையும் , 700 டாங்குகளையும் 
ரஷியாவிற்கு அனுப்பி வைத்தது . 1940 முதல் 1945 வரையிலான 
5 ஆண்டுகளில் அமெரிக்கா போர்த் தளவாட உற்பத்திக்கென செல 
விட்ட தொகை 186,000 மில்லியன் டாலர்கள் ஆகும் . 


UNT UT 


1941 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவிடம் 1167 
விமானங்களும் , கிட்டத்தட்ட அதே அளவு டாங்குகளுமே இருந்தன . 
ஆனால் , 1945 க்குள 86,000 டாங்குகளையும் , 17,400,000 சுழல் துப்பாக்கி 
களையும் , 297,000 விமானங்களையும் , ஆயிரக்கணக்கான போர்க் 
கப்பல்கள் மற்றும் சரக்குக் கப்பல்களையும் அது தயாரித்துத் தம் 
வசம் வைத்துக்கொண்டது . இக்காலப் பகுதியில் லெண்ட் - லீஸ் 
திட்டப்படி சுமார் 49,000,000,000 டாலர் மதிப்புள்ள பொருள்களை 
யும் அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு அனுப்பி வைத்தது . ஒரு குறுகிய 
காலப் பகுதிக்குள் விமானத தயாரிப்புத் தொழில் நாட்டின் மிகப் 
பெருந் தொழிலாகத் திகழ்ந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது . அதில் 
15 மில்லியன் தொழிலாளர்கள் வேலையிலிருந்தனர் . அமெரிக்காவும் 
பிரிட்டனும் வமான உற்பத்தியைப் பெருக்கியது , போரில் வெற்றி 
பெறுவதற்குப் பேருதவி புரிந்தது எனலாம் . விமானப் படையைப் 
போல் கப்பல் தயாரிப்பிலும் அமெரிக்கா சாதனைகளை நிகழ்த்தியது . 
ஜெர்மானிய நீர்மூழ்கிக் கப்பல்கள் 1941 - க்குள் பல அமெரிக்கக் கப்பல் 
கவா அழித்துவிட்டன . ஆனால் , அமெரிக்கா இதனால் துவண்டு விட 
வில்லை . 1941 - ல் 3 மில்லியன் எடையுள்ள வர்த்தகக் கப்பல்களையும் , 
1943 - ல் 9 மில்லியன் எடையுள்ள வாததகக் கப்பல்களையும் கட்டி 
முடித்து , நேச நாடுகளுடன் இணைந்து , ஜெர்மானிய நீர் மூழ்கிக்கப்பல் 
களை எதிர்த்துப் போராடி வெற்றி பெற்றது . தொழில் நுட்பம் 


அ. 14 


210 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


வளர்ந்ததன் விளைவாகப் பெரிய பெரிய கப்பல்களை மிகவும் குறைந்த 
காலத்தில் தயாரிக்கும் ஆற்றல் அமெரிக்காவிடம் இருந்தது . 


பொதுமக்களுக்குத் தேவையான பண்டங்களைத் தயாரித்தல் : 

போர்த் தளவாடங்களை உற்பத்தி செய்ய முயன்றதோடு , பொது 
மக்களுக்குத் தேவையான பண்டங்களைத் தயாரிப்பதிலும் அரசு ஆர் 
வம் காட்டியது . எனவே , பண்டப் பற்றாக்குறைகள மிகுதியாயிருக்க 
வில்லை . 1939 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதத்திலிருந்து 1941 ஆம் ஆண்டு 
டிசம்பர் மாதத்திற்குள் தொழிலுற்பத்தி இரு மடங்கு அதிகரித்தது . 
உற்பத்திபன் கணிசமான பகுதி ஏற்றுமதி செய்யப்பட்டதால் நாட் 
டின் ஏற்றுமதிகள் அதிகரித்தன 1939 - ல் அமெரிக்காவின் ஏற்றுமதி 
கள் மதிப்பு 3,117,000,000 டாலர்கள் . இது , 1941 - ல் 5,147,000,00 ) 
டாலர்களாக உயர்ந்தது . போர்க்காலத்தில் தொழிலாளரின் வே 
வாய்ப்புக்கள் அதிகரித்தமையாலும் , தொழிலாளர் ஊதி பங்க , 
உயர்ந்தமையாலும் , நுகர்ச்சிப் பண்டங்களுக்கான தேவை மிகுதி 
யடைந்தது . உற்பததிய பெருக்கத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக 
அமைந்தது . நிலக்கரி , எண்ணெய் முதலிய எரி பொருள்களின் உற்பத் 
திக குறியீட்டெண் ( 1935-39 = 100 ) ; 1944 - ல் 145 ஆக உயாந்தது . 
உறுதிப் பொருள்களின் குறியீட்டெண் 1943 - ல் 360 ஆக உயர்ந்தது . 
1939 - ல் இது மிகவும் குறைவே . தொழிலுற்பத்திக் குறியீட்டெண் 
1943 - ல் 239 ஆக உயர்ந்தது . கனிப்பொருள் உற்பத்திக் குறியீட் 
டெண் 1942 - ல் 148 - க்கு உயர்ந்தது . 1943 -க்குள் எல்லா உற்பத்தித் 
துறைகளும் தேவைக்கு வேண்டிய அளவு உற்பத்தியைப் பெருக்கி 
விட்டன . 


1 . 


தொழில் உற்பத்தியைப் போல் விவசாய உற்பத்தியும் நன்கு 
பெருகற்று . 1941 ஆம் ஆண்டில் விவசாய உற்பத்தி 1939 - ல் இருந் 
ததை விட 36 சதவீதம் மிகுதியாயிருந்தது . புதுக்கொள்கை காலத்தில் 
விவசாயிகளுக்குப் பண உதவிகள் கிடைத்ததன் காரணமாகவும் , 
நிலத்தின் வளத்தைப் பாதுகாப்பதற்கும் , பண்ணைகளை மின் மயமாக் 
குவதற்கும் மிகுதியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதன் காரண 
மாகவும் விவசாயத்தில் செழிப்பு நிலை தோன்றியது . விளைச்சல் 
அமோகமாயிருந்ததோடல்லாது முட்டை , பால் ஆகியவையும் அபரி 
மிதமாய்க் கிடைத்தன . பண்ணைத் தொழிலாளரின் ஆக்கப்பாடு 
( Productivity ) 25 சதவீதமும் , அவர் வருமானங்கள் இரு மடங்கும் 
அதிகரித்தன. என்றாலும் , லெண்ட் - லீஸ் தீட்டப்படி உணவுப்பண் 
டங்களும் வேறு சில பொருள்களும் மற்ற நாடுகளுக்குப் போர்க் 
காலத்தில் ஏற்றுமதியான போது , உணவுப்பொருள் நுகர்ச்சியைக் 
குறைக்க வேண்டியது சற்று அவசியமாயிற்று . பங்கீட்டு முறையும் 


இரண்டாவது உலகப் போரின் விளைவுகள் 


211 


விலைக்கட்டுப்பாடும் நடைமுறைக்கு வந்தன . ஆனால் , இவற்றால் 
எந்தவிதக் குழப்பமோ அல்லது துன்பமோ மக்களுக்குப் பெருமள 
வில் ஏற்படாதவாறு அரசு பார்த்துக் கொண்டது . 
பங்கீடும் ( Rationing) விலைக்கட்டுப்பாடும் . 

இரண்டாவது உலகப்போர் சமயத்தில் பண்டங்களின் விலைகள் 
33 சதவீதம் உயர்ந்தன . விலைக்குறியீட்டெண் 133 , ஆக உயர்ந்தது 
( 1939 = 100 ) . முதல் உலகப்போர்க் காலத்தில் விலைகளைக் கட்டுப்பாடு 
செய்யாததால் போரின் செலவுகள் மிகுதியடைந்தன ; மக்களின் 
வாழ்க்கைத்தரம் குறைந்தது . இவை இரண்டாவது உலகப்போரின் 
போதும் நிகழக்கூடாது என விரும்பிய அமெரிக்க அரசு விலைக்கட்டுப் 
பாட்டிற்கும் பங்கீட்டுமுறைக்கும் முக்கியத்துவம் வழங்கிற்று . இதற் 
கென 1940 - ல் தேசீயப் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு ( National 
Defense Advisory Commission) வின் மேற்பார்வையின் கீழ் விலைநிலை 
பேறாக்கத்துறையை ( Division of Price Stabilisation ) ஏற்படுத்தியது . 
போர் மும்முரமடைந்து பிரச்சினைகள் 

தீவிரமடைந்தபோது , 
1941 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விலை நிலைபேறாக்கத்துறை , விலை நிர் 
வாக அலுவலகம் ( Oflice of the Price Administration ) என மாற்றி 
யமைக்கப்பட்டது . 


போர் தொடங்கிய பின்னர் , காங்கிரஸ் 1942 ஆம் ஆண்டு ஜனவரி 
மாதம் அவசர விலைக்கட்டுப்பாட்டுச் சட்டத்தை இயற்றி , விலைகள் 
மற்றும் வாரங்களைக் கட்டுப்பாடு செய்யும் அதிகாரத்தை விலை நிர் 
வாக அலுவலகத்திற்கு வழங்கியது . இவ்வலுவலகம் கட்டுப்பாடு 
களை மீறுவோருக்குத் தண்டனையையும் தரலாம் . முன்பைவிட இப் 
போது பண்டங்களும் பணிகளும் மிகுதியாகத் தயாராயின . ஆனால் , 
மக்களின் வருமானங்கள் பெருகி விட்டமையால் அவர்களுடைய 
வாங்குந்திறன் அதிகரித்துத் தேவையும் உயர்ந்தது . உதாரணமாக , 
1942 - ல் மக்களின் வருமானங்கள் 117 பில்லியன் டாலர்கள் . இதில் 
31 மில்லியன் டாலர்கள் வரிகள் , சேமிப்பு , கடன் ஆகியவற்றிற்குச் 
சென்றன . 86 பில்லியன் டாலர்கள் நுகர்ச்சிக்கெனச் செலவிடுவதற்கு 
ஒதுக்கப்பட்டது . ஆனால் , அவ்வாண்டில் உற்பத்தியான பண்டங்கள் 
மற்றும் பணிகளின் மதிப்பு 67 பில்லியன் டாலர்களே . எனவே , 17 
பில்லியன் டாலர் மதிப்புக்கு ஈடான பணவிக்கப் பிளவு ( Inflationary 
gap ) உண்டாகியது . இதை அப்படியே விட்டு விட்டால் பண்டங் 
களின் விலைகள் மேல் நோக்கித் தாவும் . ஆகையால் , வரிகளை உயர்த் 
தல் , பத்திரங்களை விற்றல் , பண்டங்களைத் தவணை முறையில் வாங்கு 
வதைத் தடை செய்தல் , பங்கீட்டையும் விலைக் கட்டுப்பாட்டையும் 
நடைமுறைப் படுத்தல் ஆகியவை மூலம் அரசு இந்தப் பண வீக்கப் 
பிளவை நீக்குவதற்கு முயன்றது . 


212 


சும் பாக்க au நாட்டுப் பொருளதார மனச்சு 


1942 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விலை நிர்வாக அலுவலகத்தின் 
பங்கீட்டுத் திட்டங்கள அமலுக்கு வரத்தொடங்கின . முதலில் டயர்கள் 
பங்கீட்டு முறைக்கு உட்பட்டன . 1942 ஆம் ஆண்டின் மே மாதத்தில் 
விலை நிர்வாக அலுவலகம் பெட்ரோலைக் கிழக்குக் கடற்கரைப் பிர 
தேசத்திலும் , அதன் பின்னர் நாடு முழுவதும் பங்கீடு செய்தது . அவ் 
வாறே எரியெணணெயும் முதலில் கிழக்குப் பிரதேசத்திலும் பின்னர் 
நாடு முழுவதிலும் பங்கீடு செய்யப்பட்டது . அடுத்து , சர்க்கரை மற் 
றும் காபி அளிப்பில் பற்றாக்குல் றகள் எழவே , அவையும் பங்கீடு 
செய்யப்படலாயின . மக்கள் பங்கீட்டு வில்லைப்புத்தகங் ( Stamp 
Books ) களைக் கொண்டுதான் , சர்க்கரையையும் காபியையும் வாங்க 
முடியும் . 


லெண்ட் - லீஸ் நாடுகளும் , இராணுவமும் உணவுப் பண்டங்களை 
நிறைய வாங்கி வந்தமையால் , இவ பொதுமக்களுக்குச் சரியாகக் 
கிடைக்கவில்லை . ஆகவே இவற்றையும் பங்கீட்டுமுறையில் விநி 
யோகிப்பது அவசியமாயிற்று . 1943 ஆம் ஆண்டு பெப்ரவரி மாதம் 
நுகர்வோர்கள் பதிவு செய்யப்பட்டனர் . அதே ஆண்டின் மார்ச் 
மாதத்தில் புள்ளி முறையை ( Point - System ) அடிப்படையாகக் 
கொண்ட பங்கீட்டு முறைப்படி , புட்டிகளிலும் டின்களிலும் பக்குவம் 
செய்து போடப்பட்ட உணவுப் பண்டங்கள் விநியோகம் செய்யப்பட் 

ஏட்ரல் மாதத்திலிருந்து இறைச்சியும் இதே முறையில் விநி 
யோகம் செய்யப்பட்டது . புள்ளி முறைப்படி , மக்கள் பல புள்ளிகளைக் 
கொண்ட கூப்பன்களைப் பயன்படுத்திப் பண்டங்களை வாங்கினர் . 
விலை நிலவாக அலுவலகம் ஒவ்வொரு பண்டத்திற்கும் கொடுக்கும் 
புள்ளி மதிப்பைக் கொண்டு , எவ்வளவு பண்டங்கள் வாங்கப்பட முடி 
யும் என்பது நிர்ணயிக்கப்படும் . 1943 ஆம் ஆண்டிற்குள் உணவுப் 
பண்டங்களில் சுமார் 95 சதவீதம் பங்கீட்டுக் குட்பட்டன . பொருள் 
களும் சிறந்த முறையில் விநியோகக்கப்பட்டன . ஆனால் பங்கீட்டு 
முறையால் பற்றுக்குறையைப் போக்க முடியவில்லை . 


பாதுகாப்புப் பகுதிகளில் வாரங்களைக் கட்டுப்பாடு செய்தல் , 
வாழ்ககைச் செலவைப் பாதிக்கக் கூடிய எல்லாவகைப் பண்டங்களின் 
விலைகளுக்கும் உச்ச வரம்பை ஏற்படுத்துதல் ஆகிய பணிகளும் விலை 
நிர்வாக அலுவலகத்திற்கு விடப்பட்டன . 1943 ஆம் ஆண்டின் ஜூன் 
மாதத்திற்குள் பெரும்பாலான பாதுகாப்புப் பகுதிகளில் வாரம் கட் 
டுப்பாடு செய்யப்பட்டது என்பதும் , இது விலை நிர்வாக அலுவலகத் 
தின் ஒரு குறிப்பிடத்தகுந்த சாதனை என்பதும் இங்கே நினைவு கூரத் 
தக்கது . அடுத்து , பண்டங்களின் விலைகளைக் கட்டுப்படுத்துவதற்கு 
இவ்வலுவலகம் முயன்றது . சமுதாய , பிராந்திய , தேசீய அடிப்படை 
யில் விலைகளை நிர்ணயிப்பதற்கு அது முயன்றது . ஆனால் ஒரு சிறு 


இரண்டாவது உலகப் போரின் விளைவுகள் 


213 


பான்மையினர் கட்டுப்பாடுகளை மீறினர் . இதனால் பெட்ரோல் , 
இறைச்சி முதலியவற்றின் விற்பனைகளில் * கருப்பு அங்காடி த் 
தொல்லை மிகுந்தது . இதனை விலை நிர்வாக அலுவலகத்தால் வெற்றி 
கரமாக ஒழிக்க முடியவில்லை என்றாலும் , இவ்வலுவலகம் போர்க் 
காலத்தில் சிறப்பாகப் பணியாற்றியது என்பதை எல்லோரும் உணர்ந் 
தனர் . சிரமங்களுக்கு மத்தியில் விலை நிர்வாக அலுவலகம் சிறப் 
பாகப் பணிபுரிந்தது . போர்ச் செலவுகளைக் குறைத்ததின் மூலம் வரி 
செலுத்துவோருக்குப் பில்லியன் கணக்கான டாலர்களைச் சேமித்துக் 
கொடுத்ததோடன்றி , குழப்பத்தையும் இன்னலையும் தடுக்கவும் உதவி 
யது . பங்கீடும் விலைக்கட்டுப்பாடும் கொண்டுவரப் படாதிருந்தால் 
குழப்பமும் இன்னலும் உருவாகியிருக்கும் என்பது உறுதி . 


தொழிலாளர் பிரச்சினைகள் : 

தொழிலாளரைப் பொறுத்தவரையில் அரசுக்கு மூன்று முக்கிய 
பிரச்சினைகள் இருந்தன : ( 1 ) போருக்கு வேண்டிய பண்டங்களைத் 
தயாரிக்கும் தொழில்களுக்கு அனுபவமுள்ள தொழிலாளரைத் 
திரட்டுதல் ; ( 2 ) தொழிலாளர் பிரச்சினைகளையும் , தொழிற் பூசல் 
களையும் நன்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல கைக்கோளை நிறுவிச் 
செயல்படுத்துதல் ; ( 3 ) அரசின் விலைக்கட்டுப்பாட்டுக் கொள்கையோடு 
உடன்பாடான ஒரு கூலி கைக்கோளை ஏற்படுத்தல் . இம்மூன்று 
பிரச்சினைகளிலும் அரசு மிகவும் சாதுரியமாகவே நடந்து கொண்டது 
எனலாம் . முதல் பிரச்சினையை அரசு வெற்றிகரமாகச் சந்தித்தது . 
அதில் பெரிய சங்கடங்கள் எதுவுமிருக்கவில்லை. தவிரவும் , தொழி 
லாளர்களும் கடுமையாக உழைக்கவும் , நீண்ட நோம் பணிபுரியவும் 
இசைந்தனர் . 1940 - லிருந்து 1945 - க்குள் தொழிலாளர் எண்ணிக்கை 
54 மில்லியனிலிருந்து 64 மில்லியனுக்கு உயர்ந்தது . 1939 ஆம் ஆண் 
டில் வேலை வாய்ப்பின்றி யிருந்து வந்த 9 மில்லியன் தொழிலாளர் 
அனைவரும் தற்போது வேலை வாய்ப்புக்களைப் பெற்றனர் . பெண்களும் 
கூடுதலாக வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டனர் . தொழிற்சாலை 
கள் , சுரங்கங்கள் ஆகியவற்றில் வேலை நோங்கள் அதிகப்படுத்தப் 
பெற்றன . அதே நேரத்தில் தொழிலாளியின் ஆக்கத்திறனை அதிகப் 
படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . இவற்றின் 
விளைவாக நாட்டின் மொத்த உ .பேத்தியும் தொழிலாளரின் ஆக்கத் 
திறனும் அதிகரித்தன . தொழிலாளருக்குப் பயிற்சி வழங்கும் நிலை 
யங்கள் ஆங்காங்கு நாற்பட்டன . எல்லாமே திருப்திகரமாக அமைந் 
திருந்த நிலையில் பாதுகாப்புப் பகுதிகளில் மட்டும் வீட்டு வசதிகள் 
போதாமல் இருந்தமையாலும் , அங்கே பலர் மிகவும் நெருக்கமாக 
வாழவேண்டி யிருந்தமையாலும் , பல நோய்கள் பெருகி மக்களைத் 
துன்புறுத்தின . 


114 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


அரசின் கொள்கைகளை ஏற்றுத் தொழிலாளர்கள் நல்ல ஒத் 
துழைப்பை நல்கி வந்தனர் . வேலை நிறுத்தம் செய்வதில்லை என 
வாக்குறுதி கொடுத்தனர் . என்றாலும் , சில தனிப்பட்ட தொழி 
லாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதைத் தடுக்க முடியவில்லை . 1942 
முதல் 1945 வரை நிகழ்ந்த வேலை நிறுத்தங்களால் 35 மில்லியன் மணி 
நேர வேலையை நாடு இழக்க நேரிட்டது . ஆனால் , மொத்த வேலை 
நேரத்தில் இது மிகவும் குறைவான சதவீதமாயிருந்ததனால் இதை 
யாரும் பெரிதாகப் பொருட்படுத்தவில்லை . போர்க் காலத்தில் கூலி 
களைக் கட்டுப்பாடு செய்வதைப் பொதுவாகத் தொழிலாளர்கள் 
விரும்பவில்லை . விலைகளைக் கட்டுப்பாடு செய்யும்போது கூலிகளையும் 
கட்டுப்பாடு செய்யவேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் அரசு 
1942 - ல் கூவிகளைக் கட்டுப்படுத்த முயன்றதைத் தொழிலாளர்கள் 
அவ்வளவாக விரும்பவில்லை . எனவே , கூலிகளை ஓரளவிற்கு அதிகப் 
படுத்த அரசு ஒப்புக்கொண்டது . அதற்குப் பின்னரும் கூலிகளை 
உயர்த்தவேண்டும் என்ற கோரிக்கைகள் 1943 , 1944 ஆம் ஆண்டு 
களில் தீவிரமடைந்து , வேலை நிறுத்தங்கள் மிகுதியடையலாம் என்ற 
நிலை உருவாகியபோது , காங்கிரஸ் போர்க்காலத் தொழிலாளர் பூசல் 
சட்டத்தை ( War Labour Disputes Act ) 1943 - ல் இயற்றி , போர்க் 
கால உற்பத்தியைத் தடையின்றி இயங்கிட வைக்க முயன்றது . இச் 
சட்டப்படி போருக்குத் தேன வயான பொருட்களைத் தயாரிக்கும் 
தொழில்களைக் குடியரசுத் தலைவரே எடுத்துக்கொண்டு நிர்வாகம் 
செய்யலாம் ; வேலை நிறுத்தம் செய்யுமாறு தூண்டுபவர்கள் மீது 
நடவடிக்கை எடுக்கலாம் . இச்சட்டத்தால் உடனடியாக எந்தவிதப் 
பலனும் விளையவில்லை . உண்மையில் 1943 ஆம் ஆண்டைவிட 1944 - ல் 
தான் மிகுதியான வேலை நிறுத்தங்கள் நிகழ்ந்தன . 


போருக்குப்பின் உண்டான மாறுதல்கள் ! 

போருக்குப் பின்னர் , அமெரிக்கா உலகத்தின் மேற்குப்பகுதியின் 
ஒரு வலிவுமிகுந்த நாடாக உருமாறிற்று . உலகத்திலேயே செல்வ 
மிகுந்த நாடாகவும் திகழ்ந்தது . போர் முடிந்ததற்குப்பின் ஏற்பட்ட 
பொருளாதாரப் புனாமைப்பில் பெருத்த சங்கடங்கள் ஏதும் இருக்க 
வில்லை . போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்தோர் உடனுக்குடன் 
வேலை வாய்ப்புக்களைப் பெற்றனர் . அமைதிக் காலத் தேவைகளைப் 
பூர்த்திசெய்வதற்குரிய மாறுதல்கள் தொழில்களில் செய்யப்பெற்றன . 
போர்ப் பிற்கால மந்தமோ அல்லது தாங்கமுடியாத பணவீக்கமோ 
ஏற்பட்டிடவில்லை . நாட்டின் மொத்த ஆக்கம் , நாட்டு வருமானம் , 
தொழிலாளர் ஆக்கப்பாடு - இவை அத்தனையும் தொடர்ந்து அதி 
கரித்து வந்தன . 1940 முதல் 1950 வரை அமெரிக்க மக்கள் தொகை 
மிகவும் அதிகமாக வளர்ந்தது . அமெரிக்க வரலாற்றில் இப்படிப் 


இரண்டாவது உலகப் போரின் விளைவுகள் 


215 


பட்ட மக்கள் தொகை வளர்ச்சி முற்றிலும் கேள்விப்படாதது எனப் 
பலர் கருதினர் . வாழ்க்கைச் செலவுகள் உயாந்தன என்றாலும் கூலி 
களும் , சம்பளங்களும் கூடவே உயர்ந்தன . ஆதலால் மக்கள் பாதிக் 
கப்படவில்லை , விவசாயப் பண்டங்களின் விலைகள் நியாயமான 
மட்டங்களில் இருந்தன . தவிரவும் வெளி நாட்டுத் தேவையும் உள் 
நாட்டுத் தேவையும் மிகுதியாயிருந்தது . எனவே அமெரிக்க விவசா 
யம் செழிப்பு நிலையிலிருந்தது . அரசின் உதவிகள் அதற்கு மிகுதி 
யாகக் கிடைத்து வந்தன . 


இரண்டாவது உலகப் போருக்குப்பின் ஏற்பட்ட மாறுதல்கள் 
இனி சற்று விரிவாகக் காண்போம் . 


பழைய இயல்பான நிலைக்குப் பொருளாதாரத்தைக் கொண்டு 
வரும் முயற்சி துரிதமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது . 
கட்டுப்பாடு உடனே கைவிடப்பட்டது . துரதிருஷ்டவசமாக இதைத் 
தொடர்ந்து பணவீக்கம் தலையெடுத்தது . பணவீக்கம் ஏற்பட்டதன் 
உடனடி விளைவுகள் தொழிலாளர் அமைதியின்மையும் , முதல் உலகப் 
போருக்குப் பின்னர் உருவாகிய வேலை நிறுத்தமும் ஆகும் , ( ஃபால்க் 
னர் ) . தொழிற் பூசல்கள் வளர்வதைக் கண்ணுற்ற அரசு , அவற்றைத் 
தடுப்பதற்கான சில சட்டங்களை இயற்றியது . இவை தொழிலாளர் 
நலன்களைப் பாதிப்பனவாயிருந்தன. ஆகையால் தொழிலாளர்கள் 
அரசுமீது அதிருப்தி கொண்டனர் . இதன் விளைவாகப் பொருளா 
தாரம் முழுவதும் நிச்சயமின்மையும் பொறுமையின்மையும் தென் 
படலாயிற்று. 1946 - ல் நடந்த தேர்தலில் வெற்றிபெற்ற காங்கிரஸ் 
உறுப்பினர்களில் பெரும்பான்மையோர் குடியரசுத் தலைவர் கட்சி 
யைச் சார்ந்தவர்களாக இல்லை . எனவே அரசு , காங்கிரசின் ஒத 
துழைப்பைப் பெற முடியவில்லை . இதனால் அமைதிக் காலத்திற்கு - 
குறிப்பாகப் போர்ப் பிற்கால ஆண்டுகளுக்குத் தேவையான - சீரமைப் 
புத் திட்டங்களை அரசால் நடைமுறைக்குக் கொண்டுவர முடிய 
வில்லை . மேலும் , புதிய காங்கிரஸ் மன்றம் தொழிலாளருக்கு எதி 
ரான சட்டங்களை இயற்றியது . ஆகவே , அமெரிக்கத் தொழிலாளர் 
கள் அரசுக் கொள்கையை வெறுத்து வன்முறைகளில் ஈடுபட்டனர் . 


1946 - ல் மட்டும் 5000 தொழிற் பூசல்கள் தோன்றின . இவற்றில் 
45,00,000 தொழிலாளர்கள் பங்கு கொண்டனர் . நிலக்கரிச் கரங்கத் 
தொழில் , எஃகு உற்பத்தித் தொழில் , மோட்டார்கார் தொழிற் 
சாலைகள் ஆகியவை இத்தொழிற் பூசல்களால் பாதிக்கப்பட்டன . 
நிலக்கரிச் சுரங்கத் தொழிலாளர் வேலை நிறுத்தம் தீவிரமடையவே 
இச் சுரங்கங்களை அரசே ஏற்று நிர்வகிக்கலாயிற்று . கூலி உயாவு 
களைப் பெறுவதில் தொழிலாளர்கள் வெற்றிபெற்றனர் என்றாலும் , 


216 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


| 


தொழிலாளர்கள் அடிக்கடி வேலை நிறுத்தம் செய்து வருவதைக் 
கண்ட பொது மக்கள் அவர்கள் மீது வெறுப்புக் கொண்டனர் . 1947 - ல் 
இயற்றப்பட்ட டாஃப்ட் - ஹார்ட்லி சட்டம் ( Taft - Hartley Act ) 
தொழிலாளர்களின் நேர்மையற்ற முறைகளைக் கண்டித்தது . கட்டா 
யப்படுத்தி உறுப்பினர்களைச் சங்கத்தில் சேர்ப்பது , சங்கத்தில் இல்லை 
என்பதற்காக ஒருவருக்குப் பேதம் காட்டுவது , கூட்டு பேரம் செய்வ 
மறுப்பது , பணியாற்றாமலே முதலாளிகளிடம் கூலி கேட்பது முதலி 
யவை நேர்மையற்ற முறைகள் என இச்சட்டம் கூறியது . வேலை 
நிறுத்தம் செய்யப் போவ நாக 60 நாட்களுக்கு முன்பே சங்கங்கள் 
முதலாளிகளுக்கு முன்னறிவிப்புக் கொடுக்கவேண்டும். முன்னறிவிப் 
புத் தராமல் வேலை நிறுத்தம் செய்யும் சங்கங்கள் முதலாளிகளுடன் 
பேரம் செய்யவோ அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்ளவோ முடி 
யாது . முன்னறிவிப்பு கொடுத்ததிலிருந்து 30 நாட்களுக்குள் தொழி 
லாளர்கள் முதலாளிகளுடன் ஒப்பந்தம் செய்துகொள்ளலாம் . அப் 
படி ஒப்பந்தம் ஏற்படவில்லையென்றால் பூசலைப்பற்றி ஃபெடரல் அர 
சின் மத்தியஸ்தக் குழுவினரிடமோ அல்லது மாநில அரசு மத்தியஸ்தக் 
குழுவினரிடயோ தெரிவிக்கவேண்டும் . புதிய சட்டத்தை அமல் செய் 
யும் பொறுப்பு தேசீயத் தொழிலாளர் நல்லுறவுச் சபையிடம் 
( National Labour Relations Board ) ஒப்படைக்கப்பட்டது . இச் சட் 
டத்தில் சில முக்கிய குறைகள் இருந்தமையால் குடியரசுத் தவைர் 
ட்ரூமன் இதனை ஏற்க மறுத்தார் . ஆனால் , காங்கிரஸ் மன்றம் இதை 
மீண்டும் இயற்றியது . நூறாண்டுகளாகத் தொழிலாளர்கள் போராடி 
யடைந்த வெற்றிவிணாயிற்று என்றும் , தொழிலாளர்களை இச்சட்டம் 
அடிமைகளாக்கிவிடும் என்றும் தொழிலாளர் தரப்பில் வாதாடப் 
பட்டது . ஆனால் சட்டத்தை ஆதரித்தோர் , சட்டம் முதலாளிகளின் 
பேர சக்திகய மிகுதியாக்கித் தொழிலாளி - முதலாளி உறவில் சம 
நிலையைத் தோற்றுவிக்கும் என எடுத்துரைத்தனர் . 


இரண்டாவது உலகப் போர் சமயத்தில் தொழிலாளர் சங்கங் 
கள் நன்கு வளர்ந்தன . போர் முடிந்த நிக யில் அமெரிக்கத் தொழி 
லாளர் ஃபெடரேஷனிடம் ( American Federation of labour ) 6 மில் 
லியன் உறுப்பினர்கள் இருந்தனர் . மற்ற தொழிலாளர் அமைப்புக் 
களிடமும் இதேபோல் இலட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இருந்தார் 
கள் . போருக்குப்பின்னரும் தொழிலாளர்கள் வளர்ந்தனர் . இதற்குக் 
காரணங்கள் நாட்டில் செழிப்பு வளர்ந்தமையும் , கூடுதலான அளவில் 
தொழிலாளர்கள் தேவைப்பட்டமையும் ஆகும் . 


போருக்குப்பின் தொழிலாளர்கள் வெளி நாட்டினரின் குடியிறக் 
கம் ( Immigration ) பற்றிய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளவில்லை . 
1924 - ல் ஏற்படுத்தப்பட்டிருந்த கோட்டா முறையை , 1952 - ல் இயற் 


இரண்டாவது உலகப் போரின் விளைவுகள் 


217 


றப்பட்ட மக்காரன் - வால்டர் சட்டம் ( McCaren - Walter Act ) நீடித் 
தது . ஆண்டுதோறும் 154,657 பேர்களுக்குமேல் அமெரிக்க நாட் 
டில் குடியேற முடியாது . 1948 முதல் ஐரோப்பாவிலிருந்து குடி 
பெயர்ந்து வருவோருக்குக் குடியிருக்க அனுமதி கிடைத்தது . 1952 - க் 
குப் பின்னர் , ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்திய மக்கள் குடியிறக்கத் 
திற்கு அனுமதி பெற்றனர் . 


தொழில் துறையைப் பொறுத்தவரையில் மறு சீரமைப்புக்கள் 
மிகவும் விரைவாக நடந்தேறின . 1947 - க்குள் போர்க்காலப் பொரு 
ளாதாரத்தை அரசு பழையபடி மாற்றியமைத்தது . போர்க் காலத் 
தில் பல பண்டங்கள் மக்களுக்குப் போதிய அளவில் கிடைக்காதிருந் 
ததை அறிந்திருந்த அரசு , போர் முடிந்தவுடன் அப்பண்டங்களை மக்க 
ளின் தேவைகளுக்கேற்றவாறு உற்பத்தி செய்வதற்கான நடவடிக் 
கைகளை மேற்கொண்டது . 

போர்க்காலப் பொருளாதாரத்தை 
மாற்றியமைத்ததன் மூலம் ஏற்பட்ட வேலை வாய்ப்பின்மை யளவு 
மிகவும் குறைவே . போருக்குப்பின் உண்மையில் வேலை வாய்ப்புக்கள் 
நன்கு அதிகரித்தன . ஏனென்றால் , போருக்குப் பின்னரும் வாணிபத் 
தில் செழிப்பு நிலை தொடர்ந்து நீடித்தது ; நுகர்வோர்கள் பண்டங் 
கள் மற்றும் பணிகள் மீது கூடுதலான தொகைகளைச் செலவிட்டனர் ; 
புதிய கட்டுமானம் மற்றும் எந்திரங்கள் மீது தொழிலதிபர்கள் 
நிறையச் செலவிட்டனர் . இவை காாணமாக , வேலையிலி ருந்தோர் 
எண்ணிக்கை 54 மில்லியனிலிருந்து ( 1945 ) 61 மில்லியனுக்கு 1952 - ல் 
உயர்ந்தது . நுகர்வோர் செலவீட்டுத் தொகை அதிகரிப்பால் 
உற்சாகமுற்ற உற்பத்தி நடவடிக்கைகள் , மென்மேலும் அதிகரித்துக் 
கொண்டே போயின . போர்க்காலத்தில் கிடைக்காத பல புதிய 
பண்டங்கள் மக்களுக்குத் தற்போது கிடைத்தன . உற்பத்திப் பெருக் 
கத்தையடுத்து நாட்டின் ஏற்றுமதிகள் கூடுதலாயின . போ ஈக்குப் 
பின்பு அமெரிக்கா ஆண்டு ஒன் றிற்கு 20,000 மில்லியன் மதிப்புள்ள 
பொருள்களை ஏற்றுமதி செய்தது . 


போர் முடிவுற்ற பின்னர் , பொதுவாக ஒவ்வொரு நாட்டிலும் 
பற்றாக் குறையும் பண வீக்கமும் ஏற்படுவது இயற்கை. இதற்கு 
அமெரிக்காவும் விலக்கன்று . இரண்டாவது உலகப் போரின்போது 
மக்களின் தேவை அதிகரித்த அளவில் பண்ட உற்பத்தி அதிகரிக்க 
வில்லை . ஆகையால் பல பொருள்களைப் பொறுத்தவரையில் மக்கள் 
பற்றாக்குறையை அனுபவித்தனர் . ஆனால் , போர் நின்றதற்குப் பின் 
னர் , அமெரிக்க அரசு போர்த் தளவாட உற்பத்தியை நிறுத்திவிட்டு , 
பொதுமக்களுக்குத் தேவையான பண்டங்களைத் தயாரிக்க முயன்ற 
தால் இரண்டாண்டுகளுக்குள் பண்டப் பற்றாக் குறை ஓரளவிற்கு 
நீங்கியது . என்றாலும் , வீடுகள் மோட்டார்கார்கள் முதலியவற்றில் 


218 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தொடர்ந்து பற்றாக்குறை நீடிக்கவே செய்தது . வீடுகளைக் கட்டுவ 
தற்கு வேண்டிய சாதனங்களும் தொழிலாளர்களும் கிடைக்கவில்லை . 
மேலும் கட்டுமானச் செலவுகளும் மிகுதியாயிருந்தன . இதனால் கட்டி 
டத் தொழில் மந்தமாயிருந்தது . கட்டிடத் தொழிலை ஊக்குவிப்ப 
தற்காகக் காங்கிரஸ் 1946 - ல் 400 மில்லியன் டாலர்களை ஒதுக்கி 
உதவிக் கொடைகளை வழங்குவதமகு ஏற்பாடு செய்தது . அதோடு , 
மக்களுக்கு வீடு கட்டிக்கொள்வதற்குத் தாராளமாகக் கடன் வசதி 
களை வழங்கவும் ஏற்பாடு செய்தது . போரிலிருந்து திரும்பிய வீரர் 
களுக்கு இவ்வுதவிகள் எளிதில் கிடைத்தன ; இவ் வுதவிகள் நல்ல 
பலனை ஈந்தன . 1950 ஆம் ஆண்டிற்குள் 4 8 மில்லியன் புதிய வீடுகள் 
கட்டப்பெற்றன . அவ் வாண்டிற்குள் பல பண்டங்களின் பற்றாக் 
குறைகள் மறைந்தன . அத்தியாவசியப் பொருட்களின் பற்றாக்குறை 
யைப் போக்கியவுடன் அரசு கிராமப் புறங்களுக்கு மின் இணைப்புக் 
களை வழங்குவதில் ஆர்வம் காட்டியது . டெலிவிஷன் போன்ற புதிய 
பொருள்கள் பல இலட்சக்கணக்கான மக்களின் வீடுகளை அலங்கரிக்க 
லாயின . 


பற்றாக்குறைப் பிரச்சினை மறைந்தது . என்றாலும் , பணவீக்கப் 
பிரச்சினை நெடுங்காலத்திற்கு நீடித்தது . ஆனால் , முதல் உலகப் 
போர்க் காலத்தில் இருந்த அளவிற்குப் பணவீக்கம் இரண்டாவது 
உலகப் போர்க் காலக்தில் தீவிரமாயிருக்கவில்லை . இரண்டாவது 
உலகப் போருக்குப் பின்னர் கட்டுப்பாடுகளை அரசு அகற்றியபோது 
விலைகள் உயர வாரம்பித்தன . 1945 - ல் விலைக் குறியீட்டெண் 128.6 
ஆக இருந்தது . இது 1952 - ல் 189.7 - க்கு உயர்ந்தது . 1952 - க்குப் பிற 
கும் பணவீக்கச் சூழ் நிலைகள் நாட்டில் தொடாந்து இருந்து வந்தன . 
பணவீக்கம் தோன்றியதற்கு முக்கிய காரணங்கள் அரசு கட்டுப்பாடுக 
ளைக் கைவிட்டதும் , மக்களின் வாங்குந் திறன் அதிகரித்ததும் ஆகும் . 
போர்க் காலத்தில் அரசு பின்பற்றிய நிதிக் கொள்கையும் ஓரளவிற் 
குக் காரணமாயிருந்தது . 1946 - க்குப் பின்னர் பல மாறுதல்கள் 
நிகழ்ந்தன . 1950 ஆம் ஆண்டின் பாதுகாப்புப் பொருள் உற்பத்திச் 
சட்டப்படி ( Defence Production Act) விலை , கூலி , கடன் வழங்கல் 
முதலியவற்றைக் கட்டுப்பாடு செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவ 
ருக்குக் கொடுக்கப்பட்டது . விரும்பினால் பங்கீட்டு முறையையும் குடி 
யரசுத் தலைவர் நடைமுறைப்படுத்தலாம் . 1952 - ல் மொத்த அங்காடி 
பரிவர்த்தனைகளில் 76 சதவீதம் கட்டுப்பாடுகளுக் குள்ளிருந்தது . 
ஆனால் , 1953 - ல் ஐசநோவர் ( Eisenower ) பதவிக்கு வந்ததும் ஃபெட 
ரல் விலைக் கட்டுப்பாடுகள் அனைத்தும் கைவிடப்பெற்றன . இதன் 
காரணமாக விலைகள் மீண்டும் உயர்ந்தன. 


16. சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 

( Social Security Programme ) 


இன்றைக்கிருக்கும் தொழிற் சமுதாய மக்கள் பொறிவழித் 
தொழில் , சுரங்கத்தொழில் , வாணிபம் , வர்த்தக வகை , விவசாயம் 
முதலியவற்றில் ஈடுபட்டுள்ளனர் . ஒரு மனிதன் வேலை வாய்ப்பைப் 
பெற முடியவில்லை என்றால் , நோய் வாய்ப்பட்டிருந்தால் அல்லது 
முதுமை எய்தி வேலை செய்யும் சக்தியை இழந்திருந்தால் அவனால் 
சம்பாதிக்க முடிவதில்லை ; தமது தேவைகளைப் பூர்த்தி செய்து 
கொள்ள முடிவதில்லை . அதாவது , அவனுக்குப் பொருளாதாரப் 
பாதுகாப்பு ( Economic Security ) என்பது கிடையாது . இவ்வாறு 
பொருளாதாரப் பாதுகாப்பு இல்லாது போவதனால் மக்களுக்கு 
ஏற்படக்கூடிய இடர்ப்பாடுகளை நீக்குவதற்காகக் கொண்டுவரப் 
பெற்றது தான் சமூகப் பாதுகாப்புத் திட்டம் . இத்திட்டத்தில் சமூக 
இன்சூான்சும் ( Social Insurance ) , பொது உதவித் ( Public Assistance ) 
திட்டங்களும் இடம் பெறுகின்றன . நோய் , இயலா நிலை ( Disability ) , 
முதுமை , வேலை வாய்ப்பின்மை முதலிய சில குறிப்பிட்ட இடர்ப்பாடு 
களுக்குட்பட்டுச் சம்பாத்தியங்களை இழக்கும் தொழிலாளர்களுக்கு 
உதவி வழங்குந்திட்டம் சமூக இன்சூரன்ஸ் திட்டமாகும் . இத்திட் 
டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்குத் தரப்படும் உதவியானது , தொழி 
லாளர்கள் வேலையிலிருந்த கால அளவு, பெற்று வந்த ஊதியங்கள் , 
இடாப்பாட்டின் இயல்பு ஆகியவற்றைப் பொறுத்தமையும் . தொழி 
லாளர் , வேலையளிப்போர் , அரசினர் ஆகியோரின் பங்களிப்புக்களைக் 
கொண்ட நிதியிலிருந்து இவ்வுதவிகள் வழங்கப்படுகின்றன ; பங்களிப் 
புக்களைக் கொடுத்துவரும் தொழிலாளர் மட்டுமே உதவிபெறும் 
தகுதியுடையோராவார் . பொது உதவித்திட்டம் என்பது சமூக 
இன்சூரன்ஸ் திட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஆகும் . 
உண்மையிலேயே தம்மைப் பராமரித்துக் கொள்ள முடியாத நிலையி 
லிருந்துவரும் மக்களுக்கு , பொது வருவாயிலிருந்து பெறப்படும் நிதி 
பைக் கொண்டு உதவி வழங்குந்திட்டம் பொது உதவித்திட்டமாகும் . 


220 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


இத்திட்டத்தின் கீழ் உதவி பெற விரும்புவோர் பங்களிப்புக்களைத் 

வேண்டியதில்லை ; குறைந்த பட்ச வாழ்க்கைத் தரத்துக்குரிய 
வசதிகள் இல்லை என்பதை நிரூபித்தாலே போதுமானது . ஆனால் , 
சம்பளத்திலிருந்த காலத்தில் இவர்கள் வரிகளைத் தவாது செலுத்தி 
வந்திருக்க வேண்டும் என்பது முக்கியம் . உதவி கோருவோரின் 
பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்றவாறும் , கால நிலைகளுக்கேற்ற 
வாறும் உதவித் தொகையளவு மாறுபடும் . அமெரிக்க ஐக்கிய நாட் 
டில் சமூகப் பாதுகாப்புத் திட்டமும் , அரசு உதவித்திட்டமும் தற் 
போது நடைமுறையிலிருந்து வருகின்றன . இவற்றின் வரலாறும் 
இயல்புகளும் பற்றிய விளக்கம் இனி தொடர்கிறது . 


தொடக்கங்கள் : 

1930 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வாணிபப் பெருமந்தத்திற்குப் 
(Great Depression ) பிறகுதான் , சமூக இன்சூரன்ஸ் திட்டம் வேண் 
டும் என்ற கோரிக்கைகள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எழுந்தன .. 
பெருமந்தத்தின்போது நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீவிரமாகப் 
பாதிக்கப் பட்டனர் . அவர்களிடமிருந்த சேமிப்புக்களும் சொத் 
துக்களும் மிக விரைவில் கரைந்து போய் , ஏழ்மையின் விளிம்பில் 
இடர்ப்பாடுகளுக்குட்பட்டபோதுதான் , பொருளாகாரப் பாதுகாப் 
பின்மையால் உண்டாகும் அவதிகளைப்பற்றிச் சிந்தித்துப்பார்த்து 
சமூக இன்சூரன்ஸ் திட்டத்திற்கு ஆதரவளிக்க முன் வந்தனர் . பெரு 
மந்தத்திற்கு முன்னர் , சமூக இன்சூரன்ஸ் திட்டத்தில் பொதுமக்கள் 
ஈடுபாடு காட்டவில்லை என்றாலும் , சிறுவர்களை வேலைக்கு எடுத்துக் 
கொள்ளுதல் , மகளிரை இரவு நேரங்களில் பணிபுரியத் தூண்டுதல் 
முதலியவற்றைக் கட்டுப்பாடு செய்வதற்கும் களைந்தெறிவதற்கும் 
உரிய வகையில் சட்டங்களை ஏற்படுத்த அரசு தயங்கிடவில்லை என் 
பதை நாம் மறந்துவிடக் கூடாது . இன்னல்கள் சூழும் தொழிலாள 
ருக்கும் இன்ன பிற மக்களுக்கும் அரசு உதவிகளை வழங்க வேண்டும் 
என்பதை அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வந்தன . உதாரணமாக , 
தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்களின் முற்போக்குக் கட்சி ( Progressive 
Party ) யானது , 1913 ஆம் ஆண்டில் முதியோர்களுக்கு உதவித் 
தொல ககள் வழங்கப்படவேண்டும் என்று கேட்டுக்கொண்டது . நாட் 
டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வயோதிகர்கள் அடைந்துவரும் துன் 
டங்களைப் பற்றி உணர்ந்த பல மாநில அரசுகள் 1930 ஆம் ஆண்டு 
வாக்கில் , முதியோர் உதவித் தொகைகளை வழங்குதல் தொடர் 
பாகப் பல சட்டங்களை இயற்றின . ஃபெடரல் தொழிலாளருக்கு 
இழப்பீட்டுக் ( Compensation ) தொகைகளை வழங்குவதற்குரிய ஏற் 
பாட்டைச் செய்யும் முதல் சட்டம் 1908 இல் இயற்றப்பட்டது . 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


221 


இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் சமூக இன்சூரன்ஸ் 
ஏற்பாடுகள் அமெரிக்காவில் ஓரளவுக்கு அதிகரித்தன எனலாம் . முதி 
யோர் , விழி இழந்தோர் , விதவைகள் ஆகியோருக்கு உதவி வழங்கும் 
முயற்சிகளில் பல மாநில அரசுகள் இறங்கின . விழி இழந்த நபர் 
களுக்கு உதவி வழங்கும் திட்டத்தை 1903 இல் இல்லினாய் முதன் முத 
லாகத் தொடங்கி வைத்தது . விதவைகளுக்கு உதவிகளை வழங்கு 
வதற்கான ஏற்பாடுகளச் செய்வதற்குரிய சட்டம் ஒன்றை மிசௌரி 
( Missouri ) 1911 இல் இயற்றியது . முதுமைக்கால உதவித் தொகைகளை 
வழங்குவதற்கு அலாஸ்கா 1912 இல் ஒரு சட்டம் இயற்றியது ; ஆனால் , 
அச்சட்டத்தை அரசியலமைப்புக்கு முரணானது என நீதிமன்றம் 
பிறகு நிராகரித்து விட்டது . முதியோர் உதவித் தொகை வழங்கு 
தல் தொடர்பாக உறுதியான சட்டத்தை இயற்றிய பெருமை 
மொன்டானா ( Montana ) வைச்சாரும் ; 1923 இல் அது இயற்றிய 
சட்டம் நீதிமன்றங்களில் நிலைத்து நின்றது . 


நாட்டின் குடிமக்களாக நெடுங்காலம் இருந்து வருபவர்களாக 
வும் , உதவிசெய்வதற்கு யாரும் இல்லாத நிலையிலிருப்பவர்களாகவும் 
உள்ள வயோதிக ஏழை மக்களுக்கு உதவி வழங்குவதை அனுமதிக் 
கும் சட்டங்களை 1923 முதல் 1931 வரை 18 மாநிலங்கள் நிறைவேற் 
றின . இவற்றில் பாதிக்கு மேற்பட்ட சட்டங்கள் உதவி வழங்கு 
வதற்கு அனுமதிதான் வழங்கினவே ஒழிய , உதவி வழங்குமாறு 
மாநில அரசுகளை வற்புறுத்தவில்லை . எனவே , 1934 ஆம் ஆண்டின் 
இறுதியில் சுமார் 28 மாநிலங்கள் இத்தனகய முதியோர் உதவிச்சட் 
டங்களை இயற்றியிருந்தன என்றாலும் , 10 மா நிலங்கள் மட்டுமே 
ஏழை வயோதிகர்களுக்கு உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகளைச் 
செய்திருந்தன ; ஒவ்வொருவருக்கும் 69 சென்ட் முதல் 26 டாலர்கள் 
வரை மாதந்தோறும் வழங்கப்பட்டது . தந்தையின் மறைவு , இயலா 
• நிலை முதலியவற்றாலும் , தந்தையால் கைவிடப்பெற்றமையாலும் 
துன்பப்படும் சிறு குழந்தைகளுக்கு உதவி வழங்குவதற்கான சட்டங் 
கள் 1930 ஆம் ஆண்டின் வாணிபப் பெருமந்தததிற்கு முன்னர் சில 
மாநிலங்களில் இயற்றப்பட்டன . இவை அன்னையர் உதவிச்சம்பளச் 
சட்டங்கள் ( Mother s Pension Laws ) எனப்பட்டன . 


சமூகப் பாதுகாப்புச் சட்டம் , 1935 : 

அரசு , மற்றும் தனியார் முயற்சிகளால் ஏற்பட்டிருந்த சமூகப் 
பாதுகாப்பு வசதிகள் மிகவும் குறைவானவை என்ற 

உண்மை 
1929 ஆம் ஆண்டின் பொருளாதார நடவடிக்கைச் சுணக்கத்தின் 
( Contraction ) போது நன்கு தெரியவந்தது . தொழிற்சாலை உற்பத்தி 
யும் , வாணிபமும் கடுமையாகப் பாதிக்கப்பட்டன. பாண்டுகள் , 


222 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பத்திரங்கள் முதலியவற்றின் மதிப்புக்கள் மிகவும் குறைந்தன. வேலை 
யின்மைப் பிரச்சினை விசுவரூபமெடுத்து , 1932 இல் 12 மில்லியன் தொழி 
லாளர் வேலை வாய்ப்பின்றித் தவிக்க நேரிட்டது . பெரிய பெரிய உத்தி 
யோகங்களில் இருந்தவர்கள் கூட, தெரு ஓரங்களில் நின்று ஆப்பிள் 
பழங்களை விற்கும் நிலைக்குத் தள்ளப்பட்டனர் . பல இடங்களில் பட் 
டினி ஊர்வலங்கள் நடந்தன . எங்கு நோக்கினும் வறுமை பட 
மெடுத்தாடியது . மாநில , தல ( Local ) அரசுகளால் நிலைமையைச் 
சமாளிக்கமுடியவில்லை . மலையெனத்திரண்டு நின்ற நிவாரணப்பணிச் 
சுமையை அவைகளால் தாங்க முடியாத நிலையில் , நிவாரணம் மற் 
றும் சமூகப் பாதுகாப்புச் செலவுகளுக்கென ஃபெடரல் அரசு நிதி 
உதவிகளை வழங்க வேண்டுமெனக் கேட்டுக்கொண்டன . ஃபெடரல் 
அரசும் இவ்வேண்டுகோளுக்குச் செவிசாய்த்து , 1932 இல் ஓர் அவசர 
நிவாரண உதவிச்சட்டத்தை இயற்றி , மாநில அரசுக்கு நிதி உதவி 
களைக் கொடுத்து , மக்களுக்கு நேர்முக நிவாரண உதவிகள் கிடைப்ப 
தற்கு வழி வகுத்தது . நாட்டில் நிலவிய நெருக்கடி நிலைமையைச் சந் 
திப்பதற்கு வேறு பல சட்டங்களையும் காங்கிரஸ் மன்றம் 1933 இல் 
அடுத்தடுத்து நிறைவேற்றி வைத்தது . 1935 ஆம் ஆண்டுவரை நீடித் 
திருந்த ஃபெடரல் நெருக்கடி நிவாரண நிர்வாகத்துறை ( Federal 
Emergency Relief Administration ) 3 பில்லியன் டாலர்களுக்கும் 
கூடுதலான தொகையை மாநிலங்களுக்கு மானியமாக அளித்தது . 
வேலை செய்ய முடியாதவர்களுக்கு நிதி உதவிகளும் , வேலை செய்யும் 
சக்தியுள்ளோருக்கு வேலைவாய்ப்புக்களும் கொடுக்கப்பட்டன . 


நெருக்கடி நிவாரணத்திற்குச் சட்டமியற்றியதைவிட , மக்களுக் 
குப் பொருளாதாரப் பாதுகாப்பை வழங்குவதற்கு 1935 இல் சமூகப் 
பாதுகாப்புச் சட்டத்தை ( Social Security Act ) இயற்றியதுதான் 
அரசின் போற்றத் தகுந்த சாதனையாகும் . குடிமக்களின் பொருளா 
தாரப் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு ஃபெடரல் 
அரசு நிதி உதவிகளை வழங்கி வருதல் அத்தியாவசியம் என்பதை 
கோடிட்டுக் காண்பித்த இச் சட்டம் இயற்றப்பட்ட வேளையில் அர 
சின் சமூகப் பாதுகாப்புத் திட்டங்களுக்கு மிகுந்த எதிர்ப்புக்கள் உண் 
டாயின . கூட்டுபேரம் ( Collective Bargaining ) மூலம் எல்லாவகைச் 
சமூகப் பாதுகாப்பு வசதிகளையும் தங்களால் பெற்றுக்கொள்ள முடி 
யும் என்றும் , எனவே , அரசின் தலையீடு இதில் தேவை இல்லை என்றும் 
தொழிலாளர்கள் வாதிட்டனர் . 1935 இல் பிரதிநிதிகள் சபை மற் 
றும் செனட் கமிட்டிகள் முன்னால் சாட்சியம் அளித்த தொழிலதிபர் 
கள் , வேலை வாய்ப்பின்மை இ ைசூரன்ஸ் ( Unemployment Insurance ) 
அமல் செய்யப்பெற்றால் யாரும் வேலை செய்ய முன்வரமாட்டார்கள் 
எனக் கூறினர் . மேலும் அவர்கள் கூறியதாவது : முதியோர் இன் 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


223 


சூரன்ஸ் ( Old Age Insurance ) திட்டம் நடைமுறைக்கு வந்தால் எவ 
ரும் சேமிக்கப்போவதில்லை ; இத்திட்டம் மக்களின் ஒழுக்கத்தைக் 
குலைக்கும் ; நிதிகளை விரயமாக்கும் குடியரசு அமைப்பைப் பூண் 
டோடு அழிக்கும் . 


தனி நபர் முயற்சிகளால் வறுமையை அகற்றுதல் முடியாது என் 
பதை உணர்ந்த காங்கிரஸ் மன்றம் , எதிர்ப்புக்கள் மத்தியில் சமூகப் 
பாதுகாப்புச் சட்டங்களை நிறைவேற்றியது . ஒழுங்குற அமையப் 
பெற்ற ஒரு சமூக இன்சூரன்ஸ் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் 
என்பது இச்சட்டத்தின் குறிக்கோள் . வேலையிலிருந்து ஓய்வு பெறு 
வோருக்கு முதியோர் ஓய்வுச் சம்பளத்தைத் ( Old Age Pension ) தரு 
வதற்கும் , குடும்பத்திற்குச் சம்பாதித்துப் போட்டு வருபவனின் 
மறைவினால் ஏற்படும் ஊதிய இழப்பிலிருந்து அவனது குடும்பத்தின 
ரைக் காப்பாற்றுவதற்கும் வழி செய்யும் ஃபெடரல் அரசு இன்சூ 
ரன்ஸ் திட்டம் 1935 ஆம் ஆண்டின் சட்டத்தினால் கொண்டுவரப் 
பெற்ற திட்டங்களில் ஒன்றாகும் . வேலை வாய்ப்பின்மை காரணமாக 
விளையும் தற்காலிக ஊதிய இழப்பிலிருந்து உழைப்பாளர்களைப் 
பாதுகாப்பதற்கும் இச்சட்டம் ஏற்பாடு செய்தது . இச் சட்டமானது , 
ஒரு வரி ஈடு செய் உபாயத்தின் மூலமாக ஃபெடரல் திட்டங்களின் 
பாண.யில் மாநில அரசுகளும் வேலை வாய்ப்பின்மை இன்சூரன்ஸ் 
சட்டங்களை இயற்றிச் செயல்படுத்தும் சூழநிலையை உருவாக்கிக் 

வேலை வாய்ப்பின்மை இன்சூரன்ஸ் திட்டங்களை நடை 
முறைக்குக் கொண்டு வருவதற்காக மாநில அரசுகளுக்குப் பண 
உதவி வழங்குவதற்கும் இச்சட்டம் ஆவன செய்தது . இச்சட்டத் 
தினால் கொணரப்பெற்ற வருமான - பராமரிப்புத் திட்டங்கள் 
( Income - Maintenance Programmes ) ஃபெடரல் மற்றும் மாநில அரசு 
கள் பங்கேற்கும் திட்டங்களாகும் . முதியோர் , குருடா , ஆதரவற்ற 
குழந்தைகள் , உழைக்கும் சக்தியற்றோர் ஆகியோருக்கு உதவி வழங் 
கும் ஏற்பாடுகள் இத்திட்டங்களில் இடம் பெற்றன . 


கொடுத்தது . 


முதியோர் , எஞ்சியிருப்போர் , இயலா நிலையினர் இன்சூரன்சுத் 
திட்டம் : 

முதியோர் இன்சூரன்சுத் திட்டம் ( Old age insurance Pro 
gramme ) 1935 - ல் ஏற்படுத்தப் பெற்றது . 60 அல்லது அதற்குமேற் 
பட்ட வயதில் வேலையிலிருந்து ஓய்வு பெறும் தொழிலாளருக்கு ஓய்வுச் 
சம்பளங்களைத் தருவதற்கு இத்திட்டம் வழிவகுத்தது . ஓய்வு பெறுவ 
தற்கு முன்னரே இறந்துவிடும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 
உதவித் தொகைகளைக கொடுப்பதற்கும் இத்திட்டத்தின்கீழ ஏற் 
பாடு செய்யப்பட்டது . ஓய்வு பெறுவதற்கு முன்னால் போதிய ஆண்டு 


224 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


கள் வேலையிலிருக்க முடியாது . போனவர்களுக்குக்கூட , இத்திட்டத் 
தின்கீழ் உ.தவிசெய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . நாடு 
முழுவதற்கும் மபாதுவான தாயிருந்த இத்திட்டத்தை அமல் செய்யும் 
பொறுப்பு ஃபெடரல அரசைச் சார்ந்தது . அமரிக்காவில் தொழி 
லாளர்கள் அடிக்கடி இடம்விட்டு இடம் மாறிக்கொண்டிருந்ததினால் 
ழைப்பின் பெயர்ச்சி ( Mobility of Labour) மிகுதியாயிருந்தது ; 
எனவே , மாநில அளவில் இத்தகைய திட்டங்களை அமல் செய்வதில் 
சிரமங்கள் எழக்கூடும் என்பதனால் , ஃபெடரல் அரசே அந்தப் 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டது . மேலும் , பங்களிப்பு அடிப்படையில் 
இரயில்வே தொழிலாளர்களுக்கு முதுமை மற்றும் இயலா நிலை உதவித் 
தொகைகளை வழங்குவதற்கான ஃபெடரல் சட்டமொன்று 1934 ஆம் 
ஆண்டிலேயே இயற்றப்பட்டிருந்தது . ஆகவே , இதைப்போன்ற திட் 
டங்களை ஃபெடரல் அரசே ஏற்று நடத்தவேண்டும் என்று எல்லோ 
ரும் விரும்பினர் . 


1935 ஆம் ஆண்டின் சமூகப் பாதுகாப்புச் சட்டப்படி , வணிகம் 
மற்றும் தொழில் நிறுவனங்களின் தொழிலாளர்கள் மட்டுமே முதி 
யோர் இன்சூரன்சு திட்டத்தில் இடம் பெற்றனர் : மற்ற நிறுவனங் 
களின் தொழிலாளர்களும் , சொந்தத் தொழில்களில் ஈடுபட்டிருந் 
தோரும் , வீடுகளில் பணி புரிந்து வந்தோரும் இத்திட்டத்தினால் பய 
னடையவிலலை . ஆக , தொழிலாளர் தொகுதியன் ஒரு பெரும் பகுதி 
இத்திட்டத்திற்குப் புறததேயிருந்தது என்பது இங்கே குறிப்பிடத் 
தகுந்தது . வேலயளிப்போர் , தொழிலாளர் கொடுக்கும் பங்களிப் 
புககயக் ( Contributions ) கொண்ட நிதியிலிருந்து மதாழிலாளர் 
களுக்கு ஓய்வுச் சம்பளங்கள தரப்பட்டன . தொழிலாளியன் கூலி 
அலலது சம்பளத்தில் ஒரு சத விகிதத் தொகையை ஒவ்வொரு தொழி 
லாளியும் , ஒவ்வொரு வேலையாமப்போனும் பங்கமப்பு அலலது வரி 
யாக அரசுக்குச் செலுத்திவர வேண்டும் . பிறகு , இறுதியில் இவர்க 
ளிடமிருந்து தொழிலாபெயின் சம்பளத்தில் மூன்று சதவிகிதம் வரி 
யாக வசூலிக்கப்படும் . இவ்வரி அலலது பங்களிப்பு மூலம் பெறப் 
படும் நிதி , திட்டத்தைச் செயற்படுத்த உதவியது . பங்களிப்புக்கள் 
முதன்முதலாக 1937 - ல் வசூலிக்கப்பட்டது . 


தொழிலாளர்கள் தமக்குரிய பங்கை அல்லது வரியைச் செலுத்தி 
வந்தனர் என்றாலும் , வேலையளிப்போர் பலர் அவ்வாறு தமது வரி 
களை ஒழுங்காகச் செலுத்தி வரவில்லை . மேலும் அவ்வரிச் சுமையைத் 
தொழிலாளர்களிடமே தள்ளிவிட முயன்றனர் . இதன் காரணமாக , 
இத்திட்டம் பலரால் கடுமையாக விமரிசனம் செய்யப்பட்டது . 
ஆனால் , தொழிலாளர்கள் தமக்குரிய பங்குகளைச் செலுத்தி வந்த 
தினால் , இத்திட்டத்தில் ஆழ்ந்த ஊக்கம் காட்டி , திட்டத்தை நன்கு 


225 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


வலிவுபடுத்தினர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது . பொருளா 
தார ரீதி யில் இத்திட்டத்தில் சில பலவீனங்கள் இருந்த எ என்றாலும் , 
அரசியல் ரீதியில் இது ஒரு வெற்றிகரமான திட்டமாகவே அமைந் 
தது . இத்திட்டத்தின்கீழ் 1912 ஆம் ஆண்டு முதல் தொழிலாளர்கள் 
ஒயவுச் சம்பளங்களைப் பெறலாயினர் . 


1939 - ல் முதியோர் இன்சூரன்சுத் திட்டத்தில் சில மாறுதல்கள் 
செய்யப்பெற்றன. ஓய்வு பெறும் தொழிலாள நக் கேயன் பி , அவரைச் 
சார்ந்திருப்போருக்கும் , இறந்து விடும் தொழிலாளர் குடும்பங்களில் 
எஞ்சியிருப்போருக்கும் 1910 ஆம் ஆண்டு முதல் உதவித் தொகைகளை 
வழங்குவதற்கு ஆவன செய்யப்பட்டது . ஆனால் , விதவைகளையும் , 
18 வயதிற் தட்பட்ட குழந்தைகளையும் தவிர , மற்ற சார்பாளர்கள் , 
எஞ்சியிருப்போர் ஆகியோர் 65 வயதை அடைந்திருந்தால்தான் 
அவர்களுக்கு உதவித் தொகைகள் அளிக்கப்பட முடியும் . சில குறிப் 
பிட்ட சூறு நிலைகளில் பணம் மொத்தமாகத் திருப்பிக் கொடுக்கப்பட 
லாம் என்ற பழைய ஏற்பாடு கைவிடப்பெற்றது . உடனடியாக 
மாதச் செலுத்தல்களை வழங்க முடி பவில்லை யென்ற நிலையின் போது 
வேண்டுமானால் ஒரு சிறு தொகை மரணச் செலுத்தலாகத் ( Death 
Payment ) தொழிலாளருக்குக் கொடுக்கப்படலாம் என்று அப்போது 
கூறப்பட்டது உதவி வழங்குதல் தொடர்பாக இத்தகைய மார 
தல்கள் செய்யப்பட்டன என் றலும், திட்டத்தில் இடம்பெற்ற 
தொழிலாளர் அளவில் எந்தவித மாறுதலும் நிகழவில்லை ; வழக்கம் 
போல் வணிகம் மற்ரம் தொழில் நிறுவ னங்களின் தொழிலாளர் 
மட்டுமே திட்டத்தில் இடம் பெற்று வந்தனர் . 


1950 ஆம் ஆண்டில் சமுதாயப் பாதுகாப்புச் சட்டத்தில் கணிச 
மான மாறுதல்கள் செய்யப் பெற்றன . வேளாண்மை அல்லாத துறை 
களில் சொந்தத் தொழில் செய்து வருவோரும் , பண்ணை மற்றும் வீடு 
களில் தொடர்ந்து பணிபுரிந்து வரும் தொழிலாளரும் , ஓய்வு நிலைத் 
திட்டத்தில் , ( Ratirement System ) இடம் பெற மத்திய , மாநில அரசு 
ஊழியரும் , அப்போது முதியோர்- எஞ்சியிருப்போர் இன்சூரன்சுத் 
( Old Age and Survivors Insurance ) திட்டத்தில் சேர்த்து கொள்ளப் 
பட்டனர் . தொழிலாளியின் சம்பளத்தில் 11 சதவிகித கதை வேலை 
யளிப்போர் தொழிலாளர் வரியாகச் செலுத்தி வர வேண்டும் என்று 
கூறப்பட்டது . வாழ்க்கைச் செலவுகளும் கூலிகளும் உயர்ந்திருந் 
தமை காரணமாக உதவித் தொகைகளும் உயர்த்தப்பட்டன . 
அடுத்து , ஓய்வுச் சம்பளத் தததி . நிபந்தனைகள் தளர்த்தப் பெற்றன . 


1934 , 1956 , 1958 , 1960 ஆம் ஆண்டுகளில் மேலம் சில மாறுதல் 
களை அரசு கொண்டு வந்தது . முதியோர் எஞ்சியிருப்போர் இன்சூ 

15 


226 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


ரன்சுத் திட்டத்தில் இன்னும் பல்வேறுவகைத் தொழிலாளர்கள் 
சேர்த்துக் கொள்ளப் பெற்றனர் . 1959 - ல் சுமார் 90 சதவிகிதத் 
தொழிலாளர்கள் இத்திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப் பெற்றிருந் 
தனர் . இலாப நோக்கமற்ற அமைப்புக்களின் தொழிலாளர்கள் , 
வேறு நலத் திட்டங்களால் பயனடையும் நிலையிலிருந்த ஃபெடரல் 
சிவிலியன் தொழிலாளர்கள் , இரயில்வே தொழிலாளர்கள் , சொந்த 
மாகத் தொழில் புரிந்துவந்த டாக்டர்கள் , ஆகியோர் மட்டுமே இத் 
திட்டத்திற்குப் புறத்தே யிருந்தனர் . சமூகப் பாதுகாப்புப் பங் 
களிப்புக்களும் , உதவித் தொகைகளும் மீண்டும் உயர்த்தப்பட்டன . 


1956 - ல் கொண்டு வரப்பெற்ற ஒரு முக்கிய மாறுதல் , இயலா 
நிலைக்குள்ளாகும் தொழிலாளர்களுக்கு உதவி வழங்குவதற்கு ஏற் 
பாடு செய்தமையாகும் . இயலாநிலத் தொழிலாள t கள் ( Disabled 
Workers ) 50 முதல் 65 வயது வரையிலானவர்களாயிருந்து , இன்சூர் 
செய்து கொண்டிருப்பின் , அவர்களுக்கு மாதந்தோறும் இயலா நில 
உதவித் தொகைகள் அளிக்கப்படும் . தொழிலாளியின் உடல் மற்றும் 
மூளை சம்பந்தப்பட்ட நோய் காரணமாக மரணம் ஏற்படும் என்று 
எதிர்பார்க்கப்பட்டாலோ அல்லது நீண்ட காலத்திற்குப் படுக்கையி 
லிருக்க நேரிட்டு வேலை செய்ய முடியாதிருந்தாலோ அது இயலா நிலை 
ஆகும் . இயலா நிலை உண்டாகி ஆறு மாதங்கள் கழிந்தபிறகு உதவித் 
தொகை வழங்கல் தொடங்கும் . 1960 ஆம் ஆண்டில் செய்யப்பெற்ற 
திருத்தததின்படி 50 வயதையடையாத இயலா நிலைத் தொழிலாள 
ரும் இயலாநிலை உதவித் தொகைளைப் பெறும் தகுதி பெற்றனர் . 


புதிய திட்டத்தின் அம்சங்கள் : 

முதியோர் , எஞ்சியிருப்போர் , இயலா நிலையினர் இன்சூரன்சு 
திட்டத்தில் 1960 ஆம் ஆண்டுவரை பலவித மாறுதல்கள் செய்யப் 
பட்டன . மாறுதல்களுக்குப்பின் 1960 முதல் செயற்படுத்தப்பட்டு 
வரும் புதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் கீழே சுருக்கித் தரப்படு 


கின்றன . 


இன்றன . 


மன்சூர் , செய்துகொண்டவர்களின் பொருளாதார நிலைமை 
எவ்வாறிருப்பினும் , அவர்களனைவருக்கும் நிதி உதவிகள் தாப்படு 

உதவியாக எவ்வளவு தொகை அளிக்கப்படும் என்பது 
இன்சூர் செய்து கொண்ட தொழிலாளியின் கூலியைப் பொறுத்தது . 
ஆனால் , அதிக பட்சமாகவும் , குறைந்த பட்சமாகவும் தரப்படக் 
கூடய தொசைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன . பங்களி: பாளனின் 
படும்பத் (தேவைகளைக் கணக்கிற்கு எடுத்துக்கொண்டு 

உ , தவித் 
தொகையளவை நிர்ணயிக்கின்ற நேரங்களும் உண்டு . ஒரு தொழி 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


227 


லாளியின் மனைவி 62 வயதைக் கடந்திருந்தாலும் , அவளது குழந்தை 
கள் 18 வயதுக்குட்பட்டவர்களாயிருந்தாலும் , அவருக்குச் சற்று 
கூடுதலான நிதி உதவிகள் வழங்கப்படும் . திட்டத்தின்கீழ் பின்வரும் 
மூவகை உதவித் தொகைகள் வழங்கப்படுகின்றன . 


1. ஓய்வுபெறுவோர் அல்லது முதியோர் உதவித் தொகைகள் : 
இன்சூரன்ஸ் செய்துகொண்ட தொழிலாளர்கள் வேலையிலிருந்து 
ஓய்வுபெறுகின்றபோது இவற்றைப் பெறுகின்றனர் . பொதுவாக , 
65 வயதையடைந்து ஒய்வு பெறும் தொழிலாளர்கள் முதி யோர் 
உதவித் தொகை களைப் பெருகின்றனர் என்றாலும் , 72 வயதுவரை 
வேலையிலிருந்துவிட்டு , பிறகு ஓய்வுபெறுவோருக்கும் இவ் வு தவிகள் 
வழங்கப்படுகின்றன . ஓய்வு பெறும் தொழிலாளர்கள் விருப்பப்பட் 
டால் , 62 வயது முதற்கொண்டேகூட முதியோர் உதவித் தொகை 
களைப் பெற மனுச் செய்துகொண்டு மாதந்தோறும் உதவிகளைப் 
பெற்று வரலாம் . ஆனால் 62 வயது முதற்கொண்டு தரப்படும் நிதி 
உதவிகள் 65 வயதின்போது தரப்படும் நிதி உதவிகளை விடக் 
குறைவாயிருக்கும் . ஆண்டு ஒன்றுக்கு 1200 டாலர்களுக்குக் கூடுத 
லான தொகையைச் சம்பாத்தியமாகக் கொண்டிராதவர்கள் ஓய்வு 
நிலை ( Retirement ) யிலிருப்போர் எனக் கருதப்படுவர் . 


2. எஞ்சியிருப்போர் உதவித் தொகைகள் : மரணத்திற்குள்ளா 
கும் ஒரு தொழிலாளிக்கு மரகச் செலுத்தல் என்ற பெயரால் ஒரு 
சிறு தொகை உதவியாகத் தரப்படுகின்றது . மரணமடையும் தொழி 
லாளியின் சார்பாளர்கள் இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்ந்திருப்ப 
ரேல் , அவர்களுக்கு மாதந்தோறும் எஞ்சியிருப்போர் உதவித் 
தொகைகள் கொடுத்து வரப்படும் . 62 வயதை எய்திய விதவைகள் , 
18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையுடைய விதவைகள் ( இவர்களுக்கு 
வயது நிபந்தனைகள் கிடையா ) , இறந்துபோன தொழிலாளியின் 
பெற்றோர் முதலியோர் , எஞ்சியிருப்போர் உதவித் தொகைகளைப் 
பெற்றிடும் தகுதியுடையோராவர் . 


3. இயலாநிலை உதவித் தொகைகள் ( Disablement Benefits ): 
65 வயதுக்குக் குறைந்த இயலா நிலை நபர்கள் இயலா நிலை உதவித் 
தொகைகளை மாதந்தோறும் பெறுகின்றனர் . முற்றிலும் பாதிக்கப் 
பட்டு உழைக்க முடியாத நிலையிலிருப்போர் இத்திட்டத்தின்கீழ் பல 
னடைகின்றனர் . இவர்களுக்கு மறுவாழ்வு தருவதற்குப் பயிற்சி மற் 
றும் மறுவாழ்வு நிலையங்களில் பலவகையான முயற்சிகளும் எடுக்கப் 
பட்டு வருகின்றன . 


முதியோர் , எஞ்சியிருப்போர் , இயலா நிலையினர் இன்சூரன்சுத் 
திட்டம் ஒரு தற்சார்புத் திட்டமாகும் . அதற்கு ஃபெடரல் அரசின் 


228 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பொது மானிய உதவிகள் கிடையா . வேலையளிப்போர் , தொழி 
லாளர் , சொந்தத் தொழில்புரிவோர் ஆகியோரின் பங்களிப்புக் 
களைக்கொண்டே இத்திட்டம் செயற்படுத்தப்படுகிறது . தொழிலாளி 
யின் கூலியில் 3 சதவிகிதத்தை வேலையளிப்போர் , தொழிலாளர் பங் 
களிப்பாகக் கொடுத்துவர வேண்டும் ; சொந்தத் தொழில் புரிவார் 
தமது சம்பாத்தியங்களில் 41 சதவிகிதத்தைப் பங்களிப்பாகத் தர 
வேண்டும் . பங்களிப்பு வீதங்கள் தனியார் இன்சூரன்சு கய பெனி 
களில் வசூலிக்கப்படும் தொகைகளை விடக் குறைவானவையே என 


லாம் . 


தொடக்கத்தில் சமூகப் பாதுகாப்புச் சபை ( Social Security 
Beard ) யால் நிர்வகிக்கப்பட்டுவந்த இந்தத் திட்டம் , தற்போது , 
முதியோர் , எஞ்சியிருப்போர் , இயலா நிலையினர் இன்சூரன்சு கழகத் 
தால் ( Bureau of old age , Survivors and Disability Insurance ) நிர் 
வகிக்கப்பட்டு வருகிறது . இக்கழகம் அரசின் கல்வி மட்டும் சுகா 
தாரத் துறையில் இருக்கிறது . உதவித் தொகைகளை வழங்குவதற்தத் 
தேவையான நிதி போக , மீதமிருக்கும் பணம் முதலீடு செய்யப்படு 
கிறது . திட்டத்தின் நிதி நிலைமைகளைப்பற்றிய தகவல்களைக்கொண்ட 
ஆண்டறிக்கையைக் கருவூலச் செயலாளர் ( Secretary of Treasury ) , 
உழைப்புத்துறைச் செயலாளர் கல்வி மற்றும் சுகாதாரக் துறைச் 
செயலாளர் ஆகயோர் அடங்கிய டிரஸ்ட் சபை ( Board of Trustees ) 
ஒன்று காங்கிரஸ் மன்றத்திற்கு அனுப்பி வைக்கவேண்டும் . நிதியளவு 
மிகவும் உயர்வாகவோ அல்லது மிகவும் தாழ்வாகவோ இருப்பின் , 
அது தொடர்பாக உரிய பரிந்துரைகளையும் டிரஸ்ட் சபை அனுப்பி 
வைக்கலாம் . 


முதியோர் , எஞ்சியிருப்போர் , இயலா நிலையினர் இன்சூரன்சத் 
திட்டம் , அமெரிக்க நாட்டின் ஒரு மாபெரும் சமூக இன்சூரன்சுத் 
திட்டமாகும் . முதியோருக்கும் எஞ்சியிருப்போருக்கும் வாழ்வளிக் 
கும் திட்டம் என்று இதனை வேலையளிப்போரும் தொழிலாளரும் 
புகழ்கின்றனர் . இதன் நிர்வாகச் செலவுகள் மிகவும் குறைவாக வே 
இருக்கின்றன : உதாரணமாக , 1957 - ல் செய்யப்பட்ட நிர்வாகச் 
செலவுகள் அவ்வாண்டில் தரப்பட்ட மொத்த உதவித் தொகைகளில் 
2 சதவிகிதமாக மட்டுமே இருந்தன . மேலும் , இத்திட்டத்தில் அ , சி 
யல் கலப்பு கிடையாது . முதியோர் , எஞ்சியிருப்போர் , இயலா நில 
வினா இல் சூான்சு கழகத்தின் நடவடிக்கைகளை 

ஆராய்ந்தறிய 
• 1958 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட ஒரு குழு சழகம் 
சிறப்டோடும் வலிவோடும் தமது பணியினை ஆற்றி வருகிறது என் 
றும் , கழக அதிகாரிகள் தமது க . மைகளைத் திறமையுடன் செய்து 
வருகின்றனர் என்றும் அறிவித்தது . ஆனால் , கழகத்தால் தரப்படும் 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


உதவித் தொகைகள் தொழிலாளரின் பராமரிப்புக்குப் போதவில்லை 
என்ற குற்றச்சாட்டு அடிக்கடி எழும்பியது . ஒவ்வொரு ஓய்வு பெற்ற 
தொழிலாளியும் 1960 ஆம் ஆண்டில் மாதம் ஒன்றுக்குச் சராசரியாக 
73 டாலர்களைப் பெற்று வந்தனர் . வாழ்க்கைச் செலவுகள் வளர்ந்து 
வரும் சூழ்நிலைகளில் இத்தகைய தொகை போதாது . ஆதலால் , 
உதவித் தொகைகளைப் பெற்றவர்களில் சிலர் பொது உதவித் ( Public 
Assistance ) திட்டங்களின் உதவிகளை நாடினர் . வேறு பலா வேறு 
உச்தி யோகங்களை நாடிப் போயினர் . முதி யோர் ஓய்வுச் சம்பளம் 
களைப் பெற்று வந்தவர்களில் ஐந்தில் ஒரு பங்கினர் ஓய்வுச் சம்பளம் 
போதவில்லை என்று ஓய்வு நிலையிலேயே வேறு வேலைகளில் சம்பளத் 
திற் கமர்ந்தனர் . முதியோர் ஒய்வுச் சம்பளங்களை அதிகப்படுத்து 
வதற்கு காங்கிரஸ் மன்றம் முயற்சிகளை எடுத்துக்கொண்டது என்றா 
லும் , தொழிலாளரின் கூலிகள் அதிகரித்த அளவிற்கு ஓய்வுச் சம்ப 
வங்கள் அதிகரிக்கவில்லை . 


2 


வேலை வாய்ப்பின்மை இழப்பீட்டுத் ( Unemployment Compensation ) 
திட்டம் : 

வேலை வாய்ப்பின்மையால் ஒரு தனி நபர் அல்லது குடும்பத்தில் 
பொருளாதாரப் பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுகிறது . எனவே 
அசற்கான ஒரு இழப்பீடும் உதவிபும் மிகவும் தேவைப்படுகிறது . 
பொருளாதார நடவடிக்கைச் சுண தேதல் , தொழில் நிறுவனங்கள் 
முறிந்து போதல் , கம்பெனிகள் இணைக்கப்பெறுதல் , உற்பத்தியில் 
பருவகால மாறுதல்கள் உண்டாகுதல் , புத்தமைப்புக்கள் , ( Innova 
tions ) உருவாகுதல் , பண்டங்களுக்கான தேவை குறைந்து போதல் 
முத லிபவை காரணமாக , பொதுவாக வேலையின்மைப் பிரச்சினை 
தோன்றுகிறது பொருளாதார நடவடிக்கைகள் உச்ச கட்டத்தி 
லிருந்த போது கூட அமெரிக்க நாட்டில் வேலை வாய்ப்பின்மை தலை 
பெடுத்திருக்கிறது . 1940 , 1950 முதலிய ஆண்டுகளில் 2 மில்லியன் 
முதல் 3 மில்லியன் மக்கள் வரை அமெரிக்காவில் வேலை வாய்ப்பின்றி 
யிருந்தனர் . பொருளாதார நிலை நன்றாக இருந்த 1909 ஆம் ஆண்டில் 
கூட 3 8 மில்லியன் மக்கள் வேலை வாய்ப்பின்றித் தவிக்க நேரிட்டது . 
அறியாமையைப்போன்று வேலை வாய்ப்பின்மை பும் ஒரு சமூக 
அவமானமாகும் . அமைதியின்மையும் வேறு பல இடர்ப்பாடுகளும் 
அதன் மூலம் சமுதாயத்தில் உண்டாகக்கூடும் . எனவேதான் அப் 
பிரச்சினையைத் தீர்ப்பதற்குப் பல்வேறு வகையான முயற்சிகள் மேற் 
கொள்ளப்படுகின்றன . இம் முயற்சிகளில் குறிப்பிடக் ததந்தது 
வேலை வாய்ப்பின்மை இழப்பீட்டுத் திட்டம் . இது தற்காலிகமாக 
வேலை வாய்ப்பின்றியிருந்து வருவோர்களுக்கு உதவியளிக்குந் திட்ட 
மாகும் . நீண்ட நாட்களுக்கு ஒரு வேலையிலிருந்து விட்டு , பிறகு 


230 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


வேலை வாய்ப்பின்றியிருக்க நேரிடும் தொழிலாளர்களுக்கு இத் 
திட்டத்தின்கீழ் ( சில குறிப்பிட்ட காலத்திற்கு ) உதவித் தொகைகள் 
அளிக்கப்படுகின்றன . 


வேலைவாய்ப்பின்மை இழப்பீட்டுத் திட்டத்தை ஏற்படுத்துவதற் 
கான நடவடிக்கைகள் அமெரிக்க நாட்டில் இருபதாம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் எடுத்துக்கொள்ளப்பெற்றன . 1916 - ல் மாசசூசெட்ஸ் 
( Massachusetts ) சட்டமன்றத்தில் வேலைவாய்ப்பின்மை இழப்பீடு 
மசோதா ஒன்று கொண்டுவரப் பெற்றது . ஆனால் அது நிறைவேற் 
றப்படவில்லை . அதே ஆண்டில் காங்கிரஸ் மன்றத்தில் ஒரு தேசீய 
வேலை வாய்ப்பின்மை இன்சூரன்சுத் திட்டத்தை வரைவதற்கு ஒரு 
கமிட்டி நியமிக்கப்படவேண்டும் என்ற தீர்மானம் கொண்டுவரப் 
பெற்றது . 1981 - ல் விஸ்கான்சின் சட்டமன்றத்திலும் ஒரு மசோதா 
கொண்டுவரப்பெற்றுத் தோல்வியடைந்தது : ஆனால் , 1931 ஆம் ஆண்டு 
வரை அதே விஸ்கான்சின் சட்டமன்றத்தில் ஒவ்வோர் ஆண்டும் 
அந்த மசோதா கொண்டு வரப்பட்டுக் கொண்டே யிருந்தது . விஸ் 
கான்சின் சட்டமன்ற உறுப்பினர்களின் முயற்சி உண்மையிலேயே 
போற்றத் தகுந்தது . விஸ்கான்சின் மாநில சட்ட மன்றத்தைத் 
தொடாந்து , கனெக்டிகட் ( Connecticut ) , மாசசூசெட்ஸ் , மின்ன 
சோட்டா ( Minnesota ) , நியூயார்க் முதலிய மா நிலச் சட்டமன்றக் 
களிலும் வேலைவாய்ப்பின்மை இழப்பீடு மசோதா கொண்டுவரப் 
பெற்றது . ஆனால் , திட்டம் பெரும்பாலும் செயற்படுத்தப்படா 
மலே யிருந்தது . 1929 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அமெரிக்க மாநிலச் 
சட்டமன்றங்களில் அடிக்கடி மசோதாக்கள் கொண்டுவரப்பெற்றன . 
விஸ்கான்சின் மாநில சட்டமன்றம் ஒன்ற தான் இது தொடர்பாக 
ஒரு சட்டத்தை இயற்றிப் பெருமை தேடிக்கொண்டது . வேலைவாய்ப் 
பின்மை இழப்பீடு மசோதா பல மாநிலச் சட்டமன்றங்களில் 
தோல்வியுற்றதற்குக் காரணம் , அத் திட்டம் செயற்படுத்தப் 
பெற்றால் வேலையளிப் போரின் செலவுகள் கூடுதலாகும் என்று பொம் 
பாலான மாநில அரசுகள் அச்சப்பட்டதேயாகும் . 


வாணிப மந்த நிலைமை நாடு முழுவதும் பரந்து கிடந்த ஒரு சூழ் 
நிலையில் விஸ்கான் சின் மாநிலம் மட்டும் வேலைவாய்ப்பின்மை இழப் 
பீட்டுச்சட்டத்தை இயற்றியது பிரச்சினையைத் தீர்ப்பதற்குப் போது 
மான தாக இருக்கவில்லை . எனவே , ஃபெடரல் அரசு 1935 ஆம் ஆண் 
டில் - சமூகப் பாதுகாப்புச் சட்டத்தை இயற்றியது . இச்சட்டத்தின் 
9 ஆம் பிரிவில் அமெரிக்க நாட்டிற்குத் தேவையான வேலை வாய்ப் 
பின்மை இன் சூரன்ஸ் திட்டத்திற்கான அடிப்படை அம்சங்கள் விவ 
பிக்கப்பட்டிருந்தன . மத்திய அரசு சட்டமியற்றியதைத் தொடர்ந்து 
மா நில அரசுகள் அடுத்தடுத்துச் சட்டங்களை இயற்றின . 1937 ஆம் 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


231 


ஆண்டிற்குள் 48 மாநிலங்கள் வேலை வாய்ப்பின்மை இன்சூரன்ஸ் சட் 
டங்களை இயற்றிவிட்டன . 1939 இல் எல்லா மாநிலங்களிலும் வேலை 
வாய்ப்பின்மை இழடபீட்டு வசதிகள் ஏற்படுத்தப் பெற்றிருந்தன . 


வேலை வாய்ப்பின்மை இழப்பீடு பெறுவதற்கான தகுதிகள், 
உதவியளவு , உதவிக்காலம் முதலியவற்றை மா நில அரசுகள் நிர்ண 
யிக்கின்றன . தகுதிகளையுடைய எல்லாத் தொழிலாளர்களுக்கும் உத 
வித் தொகைகள் நிச்சயம் வழங்கப்படும் என்றாலும் , தவித்தொகை 
யளவும் , காலமும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே , வேலை 
வாய்ப்பின்றியிருந்து வருவோருக்கு இது ஒரு தற்காலிக உதவிதானே 
தவிர , நிரந்தரமான உதவியன்று ; மேலும் உதவியும் சுமாராகத் 
தானிருக்குமே தவிர கூலிகளுக்குச் சமமான அளவில் அன் ஈ . தமது 
வாழ்க்கைச் செலவுகளுக்கு முற்றிலும் சமமான தொகைகளைத் 
தொழிலாளர்கள் உதவித் தொகைகளாகப் பெற்றுவிட முடியாது . 
வேலை வாய்ப்பின்மை இழப்பீட்டு உதவிகளை வழங்குவதற்குத் தேவை 
யான நிதிகள் , வேலையளிப்போர் மீது விதிக்கப்படும் . சம்பளப்பட்டி 
யல் வரிகள் ( Pay Roll taxes ) மூலம் திரட்டப்படுகின்றன . தமது குற் 
றங்குறை காரணமாக அல்லாது , வேறு காரணங்களால் வேலை 
வாய்ப்பை இழந்து நிற்பவர்களுக்கும் , பொருத்தமான வேலைகள் 
கிடைப்பின் உடனே வேலைக்குப்போகும் மனநிலையில் உள்ளவர்களுக் 
கும் வேலை வாய்ப்பின்மை இழப்பீட்டு உதவிகள் தரப்படுகின்றன . 


ஹவாய் மாநிலத்தையும் , கொலம்பியா மாவட்டத்தையும் 
தவிர , மற்றெல்லா மா நிலங்களிலும் விவசாயத்தொழிலாளர்களுக்கு 
வேலை வாய்ப்பின்மை இழப்பீட்டு உதவிகள் கிடையா . தனியார் இல் 
லங்கள் , மத்திய , மாநில அரசுகள் , இலாப நோக்கமற்ற அமைப்புக் 
கள , சொந்தத தொழில் ஆகியவற்றில் பணிபுரிவோர் வேலைவாய்ப் 
பின்மை இழப்பீட்டு உதவிகளைப் பெற மாட்டார்கள் என ஃபெடரல் 
சட்டம் கூறுகிறது . ஆனால் , அலாஸ்கா , கொலராடோ , ஹவாய் 
முதலிய மாநிலங்களில் தனியார் இல்லத் தொழிலாளசளுக்கும் , 
கனெடிகட் ( Connecticut ) , ஹவாய் , இடா ஹா ( Idaho ) , நியூ யார்க் , 
ரோட் ஐ * ந்து ( Rhode Island ) , விஸ்கான்சின் ஆகிய மாநிலங்களில் 
மாநில அரசு ஊழியர்களுக்கும் இவ்வு தவிகள் வழங்கப்படுகின்றன . 
அமெரிக்க நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஐந்து தொழிலாளர்களிலும் , 
மூவர் இந்த வேலைவாய்ப்பின்மை இழப்பீட்டு உதவிகளைப் பெற்றுவரு 
கின்றனர் . தொழிலாளரின் வார சம்பாத்தியங்களில் 50 சதவிகிதம் 
உதவியாகத் தரடபட வேண்டும் என்று சட்டம் அறிவிக்கிறது . ஆனால் 
பெரும்பாலான மாநிலங்களில் இதற்குக் குறைவான தொகையே 
உதவியாக வழங்கப்படுகிறது . வாரம் ஒன்றிற்குத் 

ஒன்றிற்குத் தற்போது 
தொழிலாளருக்குத் தரப்படும் குறைந்த பட்ச உதவித் தொகைகள் 


232 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


3 டாலர்கள் முதல் 17 டாலர்கள் வரையிலும் , உயர்ந்தபட்ச உதவித் 
தொகைகள் 26 டாலர்கள் முதல் 55 டாலர்கள் வரையிலும் இருக் 
கின்றன . உதவித் தொகைகள் வழங்கப்படக் கூடிய காலப் பகுதி 
18 முதல் 39 வாரங்கள் வரையிலும் ஆகும் . ஆனால் 26 பாரங்களுக்கு 
மேல் இவ்வுதவிகள் வழங்கப்படக் கூடாது என்று பெரும்பாலான 
மாநில சட்டங்கள் கூறுகின்றன . 1960 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 
சுமார் 2 மில்லியன் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பின்மை நிவாரண 
உதவிகளைப் பெற்றனா ; இவர்கள் வாரம் ஒன்றிற்குப் பெற்றசராசரி 
உதவி 32 டாலர்கள் ஆகும் . உதவியளவு மா நிலத்திற்கு மா நிலம் 
வேறுபட்டிருந்தது . உதாரணமாக , வட கரோலினாவில் 20 டாலர் 
சளாசவும் , ஓஹியா ( Ohio ) வில் 41 டாலர்களாகவும் இருந்தது . 
பெரும்பாலான மா நிலங்களில் தொழிலாளர் சம்பாத்தியங் 
களில் பாதியளவு குறைவாகவே உதவித் தொகைகள் இருந் 
தன . ( வேலை 

வாய்ப்பின்மைக் குள்ளாகிய தொழிலாளர்களுக்கு 
உதவிகளைத் தாப் போது , அவர்களைச் சார்ந்திருட்போரின் எண்ணிக் 
ஈகயையும் சில மாநிலங்கள் கணக்கிற்கு எடுத்துக்கொள்கின்றன . 
பொது உதவித் ( Public Assitance ) திட்டம் : 

குறைந்த பட்ச வாழ்க்கைத் தரத்திற்குப் போதுமான வசதி 
களற்ற நிலையிலுள்ளவர்களுக்கு உதவி வழங்குந் திட்டம் பொது உத 
வித திட்டம் ஆகும் . சமூக இன் சூ ” ன்ஸ் திட்டத்தின் கீழ் உதவி 
பெற முடியாது போதும் ஏழ எளியவர்களுக்கு உடனடியாக 
உதவி தருவது அவசியம் என்பதனை 1935 ஆம் 

ஆண்டின் 
சமூகப் பாதுகாப்புச் சட்டத்தின் பொது உதவித் திட்டப் பிரிவு 
நன்கு விவரித்தது . நாட்டின் சமூகப் பாதுகாப்புக்குத் தேவை 

அடித்தளத்தைச் சமூக இன்சூரன்சுத் திட்டம் அமைத் 
துக் கொடுக்க வேண்டும் . இதர காரியங்களைப் பொது உதவித் 
திட்டம் கவனித்துக் கொள்ள வேண்டும் . இது காங்கிரஸ் 
றத்தின் கருத்து . இக்கருத்தை யொட்டித் தான் இத்திட்டமும் தீட் 
டப்பெற்றது . பின் வரும் குறிப்பிட்ட மூன்று முக்கிய பொதுஉதவித் 
திட்டங்களுக்கென ஃபெடரல் அரசு மாநில அரசுகளுக்கு நிதி உதவி 
கள் தரவேண்டுமென சமூகப் பாதுகாப்புச் சட்டம் முதலில் கேட்டுக் 
கொண்ட அவை முதியோர் உதவித்திட்டம் , விழியிழந்தோர் 
உதவி வழங்குந் திட்டம் , மற்றும் சார்புக் குழந்தைகளுக்கு உதவி 
( Aid to Dependent Children ) வழங்குந்திட்டம் ஆகும் . 1950 ஆம் 
ஆண்டில் இயலா நிலையினருக்கு ( Disabled ) உதவி வழங்குந்திட்டமும் 
இவற்றோடு சேர்த்துக்கொள்ளப் பெற்றது . இந்நான்கு முறைகளில் 
மச்சளுக்கு உதவி வழங்கும் மாநில அரசுத் திட்டங்கள் மத்திய 
அரசின் ஒப்புதலைப் பெற்ற பிறகே அவைகளுக்கான மானிய உதவி 
களை மத்திய அரசு வழங்கும் . 


யான 


ம 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


233 


இத் திட்டங்களுக்கென மானிய அரசுகள் தருகின்ற பணச்செலுத் 
தல்களையும் , ஏற்றுக்கொள்கின்ற செலவுகளையும் அடிப்படையாகக் 
கொண்டு மத்திய அரசு ஒவ்வொரு மா நிலத்திற்கும் மானியங்களை 
வழங்குகின்றது . வயோதிகர்களுக்கு மாதம் ஒன்றிற்குச் சராசரி 
யாக 67.63 டாலர்களும் , சார்புக் குழந்தைளுக்குச் சராசரியாக 
29.26 டாலர்களும் , விழியிழந்தவர்களுக்குச் சராசரியாக 72 35 டாலர் 
களும் , இயலா நிலையினருக்குச் சராசரியாக 65 33 டாலர்சளும் 
1960 ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டன . இத்திட்டங்களின் கீழ் உதவி 
பெற்றவர்களில் பாதிப்பேர் 65 வயதைக் கடந்த முதியோராவர் : 
மூன்றில் ஒரு பங்கினர் சார்புப் பாலகர் ஆவர் ; மீதிப்பேர் விழியிழந் 
தோர் மற்றும் இயலா நிலையினராவர் . 


இந்நான்கு திட்டங்களுக்காகவும் ஃபெடரல் அரசு மாநில அரசு 
களுக்கு 1958-59ஆம் நிதி ஆண்டில் வழங்கிய மாநில உதவிகள் 1966 
மில்லியன் டாலர்கள் ஆகும் . இதில் 58 சதவிகிதம் முதியோர் உத 
வித் தொகை வழங்குவதற்கும் , 32 சதவிகிதம் சார்புப் பாலகர் 
களுகு வாழ்வு தருவதற்கும் , 8 சதவிகிதம் இயலா நிலையனருக்கு 
மறுவாழ்வளி. பதற்கும் , 2 சதவிகிதம் விழி இழந்தோருக்கு உதவி 
கொடுப்பதற்கும் செலவிடப்பட்டது . 

இத்திட்டங்களுச்கென 
மாநில அரசுசளால் 1959 ஆம் ஆண்டில் செலவிடப்பட்ட 
சுமார் 3 பில்லியன் டாலர்கள் ஆகும் . இவ்வளவு பெரிய தொகை 
பொது உதவிக் கன செலவிடப்பட்டு வருவதற்கு முக்கிய காரணம் , 
சமூக இன்சூரன்சுத் திட்டங்கள் நாட்டில் போதிய அளவிற்கு விரை 
வாகச் செயற்படுத்தப் பெறாமையேயாகும் . 


தாகை 


இதர வருமானப் பராமரிப்புத் ( Income maintenance ) திட்டங்கள் : 

நாட்டு மக்களுக்குப் பொருளாதாரப் பாதுகாப்பு இல்லாது 
போவதன் காரணமாக உண்டாகும் இடையூறுகளைக் களைந்தெறி 
வதற்கு அமெரிக்காவில் ஏற்படுத்தப் பெற்றிருக்கும் மற்ற வருமானப் 
பராமரிப்புத் திட்டங்கள் கீழே விவரிக்கப்படுகின்றன : 


இரயில்வே தொழிலாளர் ஓய்வுகாலச் சம்பளத் திட்டம் ! 

1930 ஆம் ஆண்டில் வாணிப மந்தம் நாட்டைச் சூழ்ந்து நின்ற 
போது , இரயில்வ துறையில் தனியார் ஓய்வு கால ஊதியத் திட்டங் 
கள் முறிவடைந்த நிலையில் , இரயில்வே தொழிலாளருக்கு ஓய்வுகாலச் 
சம்பளம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டது . 
இரயில்வே தொழிலாளருக்கு ஓய்வு காலச் சம்பளம் வழங்குந்திட்டம் 
1934 இல் ஆரம்பமாகியது . சமூகப் பாதுகாப்புச் சட்டம் இயற்றப் 
படுவதற்கு முன்பேயே ஏற்படுத்தப்பட்டுவிட்ட ஒரு பிரத்தியேகச் 


234 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


சமூக இன்சூரன்சுத் திட்டம் இது . முதுமை . மரணம் , வேலை 
வாய்ப்பின்மை , நோய் , இயலா நிலை , மகப்பேறு ( Maternity ) 
முதலியவை காரணமாகக் கூலிகளை இழக்கும் இரயில்லே தொழிலாள 
ருக்கு இத்திட்டத்தின்கீழ் உதவி வழங்கப்படுகிறது . இரயில்வே துறை 
யிலும் , அத்துறையோடு தொடர்புடைய நிறுவனங்களிலும் பத் 
தாண்டுகளுக்கு மேலாகப் பணிபுரிந்திருப்பவர்களுக்கு இத்திட்டம் 
உதவிதருகிறது . பத்தாண்டுகளுக்குக் குறைவாகப் பணிபுரிந்திருப் 
பவ ! " கள் முதலியோர் , எஞ்சியிருப்போர் மற்றும் இயலா நிலையினர் 
இன்சூரன்சுத் திட்டத்தின் உதவியை நாடவேண்டும் . 


இத்திட்டத்திற்குத் தேவைப்படும் பணம் வேலையளிப்போர் 
மீதும் , தொழிலாளர் மீதும் விதிக்கப்படும் வரிகள் மூலம் திரட்டப் 
படுகின்றது . திட்டத்தைச் செயற்படுத்தும் பணிகள் இரயில்வே 
தொழிலாளர் ஓய்வுகாலச் சம்பளச்சபை ( Rail Road Reitrement 
Board ) யைச் சார்ந்தவை . இச்சபையின் செயற்குழு மூன்று உறுப் 
பினாகளைக் கொண்டது . ஒருவர் தொழிலாளர் பிரதிநிதி : மற் 
றொருவர் வேலையளிப்போர் பிரதிநிதி ; மூன்றாமவர் பொதுமக்கள் 
பிரதிநிதி . இம்மூன்று உறுப்பினர்களும் குடியரசுத்தலைவரால் நிய 
மிக்கப்படுவர் . 


இராணுவ வீரர் உதவித்திட்டம் ! 

இத்திட்டத்தின் கீழ் மூவகை உதவிகள் வழங்கப்படுகின்றன ; 
( 1 ) பணிச்சார்பு உதவிகள் ; ( 2 ) மறுவாழ்வு உதவிகள் ; ( 3 ) பணிச் 
சார்பற்ற உதவிகள் . இவைபற்றி இனி சற்று விரிவாகக் கூறுவோம் . 


( 1 ) பணிச்சார்பு உசவிகள் : இராணுவத்தில் பணி புரியும் 
பொது அங்கஹீனமுற்று இயலா நிலைக்குள்ளாகும் போர் வீரர்களுக் 
கும் , அவர்களைச் சார்ர்தி நப்போருக்கும் இவை அளிக்கப்படுகின்றன . 
இவற்றில் முக்கியமானவை : ( a ) இயலா நிலையின் 

( a) இயலா நிலையின் இயல்பைப் 
பொறுத்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொல் கயை இழப் 
பீடாகக் கொடுத்தல் ; ( b ) இறந்துபோன போர்வீரர்களின் குழந்தை 
களின் கல்விச் செலவுகளை அரசு ஏற்றுக் கொள்ளுதல் ; ( c ) ஊன்று 
கட்டை , காலுறைப்பட்டைகள் ( Braces ) , சக்கர நாற்காலி முத 
லியவையின்றி நடமாடமுடியாத நிலையல உள்ளவர் ளுக்குப் பிரத்தி 
யேகக் குடியிருப்பு வசதிகளைச் செய்து கொடுத்தல ; ( d ) மரண 
மடைந்த வீரர்களின் சொந்தக்காரர் அல்லது உரி மயாளருக்கு 
இழப்பீடு வழங்குதல் ; ( e ) இயலா நிலைக்குள்ளான வீரர்களுக்கு மருத் 
துவ வசதிகள் அளித்தல் ; ( f ) மரணமடைந்த வீரர்களின் மனைவி 
களுக்கு வேலைவாய்ப்புக்களைத் தேடிக்கொடுத்தல் . 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


235 


( 2) மறு வாழ்வு உதவிகள் : இவற்றில் வருமானப் பராமரிப்பு 
ஏற்பாடுகள் பல இடம் பெறுகின்றன . முக்கிய மறுவாழ்வு உதவிகள் 
வருமாறு : ( a ) குறிப்பிட்ட சில 

காலப்பகுதிகளுக்குக் கல்விச் 
செலவுகளை அரசு ஏற்றுக் கொள்ளுதல் ; ( b ) தொழில் இயந்திரங்கள் 
மற்றும் வீடுகள் வாங்க , சட்ட , பழுதுபார்க்கத்தேவைப்படும் கடன் 
களுக்கு உத்தரவாதமளித்தல் ; ( c) பண்ணைக் கடன்கள் , பொது நிலங் 
கள் ஆகியவற்றை இராணுவத்தினருக்குச் சற்று தாராளமாக வழங் 
குதல் ; ( d ) வேலை வாய்ப்பின்மை இழப்பீட்டு வசதிகளை அளித்தல் . 


( 3 ) பணிச்சார்பற்ற உ.தவிகள் : ஆயுள் இன்சூரன்சுத் திட்டங் 
கள் , ஈமச்சடங்கு உதவி நிதிகள் , ஓய்வு காலச் சம்பள வசதிகள் முத 
லியவை இவற்றில் இடம் பெறுகின்றன . ஏழ்மையிலுள்ள பழைய 
இராணுவ வீரர் அனைவருக்கும் இவ்வுதவிகள் வழங்கப்படுகின்றன . 


இம்மூவகை உதவிகளை ஃபெடரல் அரசு செய்து கொடுக்கிறது . 
மாநில அரசுகளும் தமது பங்கிற்கு வேறுபல உதவிகளைப் பழைய 
இராணுவ வீர்சளுக்குக் கொடுத்து வருகின்றன . பழைய இராணுவ 
வீரர்கள் சமூக இன்சூரன்சு , பொது உதவித் திட்டம் ஆகியவற்றின் 
கீழ் உதவி.ளைப் பெற்று வந்தாலும் கூட , அவர்களுக்கு மேலே வில் 
ரிக்கப்பட்ட உதவிகள் மத்திய , மாநில அரசுகளால் கொடுக்கப் 
பட்டேயாக வேண்டும் உயிரைப் பணயம் வைத்து நாட்டிற்காகப் 
போராடித் தியாகத்தழும்புகளை ஏற்கும் வீரர்களுக்கு நன்றி தெரி 
விக்கும் முறையில் இச்சிநட்பான சலுகை வழங்கப்படுகிறது . 


தற்காலிக இயலா நிலை இன்சூரன்சுத் திட்டங்கள் : 

இரயில்வே தொழிலாளருக்குத் தற்காலிக இயலா நிலை இன்சூன் 
சுத் திட்டம் ( Temporary Disability Insurance Programme ) உ.ருவாவ 
தற்கு இரயில்வே தொழிலாளர் ஓய்வு காலச் சம்பளச் சட்டம் ( 1934 ) 
காரணமாக அமைந்தது . இதைத் தொடர்ந்து கலிஃபோர்னியா , 
நியூ ஜெர்சி ( New Jersey ), நியூயாாக் , ரோட் ஐலந்து ஆகிய நான்கு 
மாநிலங்கள் தற்காலிக இயலா நிலை இன்சூரன்சு திட்டங்களை ஏற் 
படுத்தின . நியூயார்க் மாநிலத்தில் இத்திட்டம் வேலைவாய்ப்பின்மை 
இன்சூரன்சுத் திட்டத்தில்ருந்து வேறுபட்டதாகும் ; திட்ட ததைச் 
செயற்படுத்தும் பொறுப்பு தொழிலாளர் இழப்பீட்டுச் சபைக் 
( Workmen s Compensation Board ) குக் கொடுக்கப்பட்டுள்ளது . மற்ற 
மூன்று மாநிலங்களில் வேலைவாய்ப்பின்மை இன்சூரன்சு அமைப் பே 
இத்திட்டத்தையும் கவனித்து வருகின்றது ; வேலைவாய்ப்பின் ..ம 
இன்சூரன் சுத் திட்டத்தின் கீழ் பயன் பெறும் தொழிலாளர்கள் இயலா 
நிலை இன்சூரன்சுத் திட்டத்தின் கீழுடயன் பெற்று வருகின்றனர் . 


236 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தற்காலிக இயலா நிலை இன்சூரன்சுத் திட்டங்கள் பல தொழி 
லாளர்களுக்கு வாழ்வளித்து வருகின்றன . இத்திட்டங்களின் கீழ் 
26 வாரங்களுக்கு இயலா நிலை உதவித் தொகைகள் தொழிலாளருக்கு 
வழங்கப்படுகின்றன . உதவித் 

தொகையளவு மாநிலத்திற்கு 
மாநிலம் மாறுபடுகிறது . கலிஃபோர்னியா மாநில அரசு இவ் வுத 
வித் தொகையோடுகூட தொழிலாளரின் மஈத்துவ வசதிக்கென ஒரு 
சிறு தொகையையும் அளித்து வருகிறது . ரோடுஐலந்தில் பெண் 
களுக்கு மகப்பேறு உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது . 


தொழிலாளர் இழப்பீட்டுத் ( Workmen s Compensation ) திட்டம் : 

வேலையிலிருக்கின்ற போது தொழிலாளருக்கு ஏற்ப.க்கூடிய 
ஆபத்துக்கள் , இடை யூறுகள் , நோய் முதலியவற்றிலி நந்து அவர் 
களைக் காப்பாற்ற முயலும் திட்டம் தொழிலாளர் இழப்பீட்டுத் 
திட்டம் . இது அமெரிக்காவின் தொன்மைமிகுந்த ஒரு திட்டமாகும் . 
குடியரசுத் தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட் கேட்டுக்கொண்டதின் 
பேரில் ஃ படரல் அரசு ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு 
ஏற்பாடு செய்யும் சட்டத்கை முதன் முதலாக 1908 - ல் காங்கிரஸ் 
பன்றம் இயற்றியது . இதைத் தொடர்ந்து பல மாநிலச் சட்டமன்றங் 
களும் தொழிலாளர் இரப்பீட்டுச் சட்டங்களை இயற்றின. 1948ஆம் 
ஆண்டிற்குள் எல்லா மாநிலங்களிலும் தொழிலாளர் இழப்பீட்த் 
திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டன எனலாம் . அரசு ஊழியர் 
சளுக்கான திட்டங்களுக்கு மட்டுமே அரசு மானிய உதவிகள் உண்டு : 
மாற ஊழியர்களுக்கான திட்டங்களுக்கு அரசு மானிய உதவிகள் 
கிடையா . 


தொழிலாளர் இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 
மருக்துவ உதவிகள் , மறுவாழ்வு வசதிகள் , பன உதவிகள் ஆகியவை 
வழங்கப்படுன்றன . இவ் வுதவிகளைத் தருவதன் நோக்கம் வேலையி 
லிருக்கின்றபோது , நோய் , இயலா நிலை , அங்கஹீனம் போன்ற ஆபத் 
துக்களுக்குள்ளாகும் தொழிலாளருக்கு ஒரு நியாயமான வாழ்க் 
கைத்தரத்தை உருவாக்கிக் கொடுத்தல் ஆகும் . தொழிலாளி இறந்து 
விட்டால் இவ்வு தவிகள் அவரது சார்பாளர்களுக்தத் தரப்படும் . 
அமெரிக்க மா நிலங்களில் பாதி மா நிலங்களில் மட்டுமே கட்டாயத் 
தொழிலாளர் இழப்பீட்டுத் திட்டம் ( Compulsory Workmea s 
Compensation ) அமலில் இருந்து வருகிறது . 


17. ஃபெடரல் அரசிறைக் கைக்கோள் 

( Federal Fiscal Policy ) 


ஃபெடரல் அரசின் தற்போதைய செலவீட்டுத் தொகை 1790 - ல் 
இருந்ததைவிட 10000 மடங்கும் , 1890 - ல் இருந்ததைவிட 200 மடங் 
கும் மிகுதியாகும் . 1812 ஆம் ஆண்டுப் போர் , உள் நாட்டுப் போர் , 
முதல் உலகப் போர் , இரண்டாவது உலகப்போர் ஆகியவை நிகழ்ந்த 
போது அமெரிக்க ஃபெடரல் அரசின் செலவீடு மிக அதிகமா 
யிருந்தது . அமைதி நிலவும் காலங்களில் ஃபெடரல் அரசின் செலவீடு 
மிதமாகவே இருந்து வந்தி நக்கிறது . 1789 முதல் 1860 வரையிலான 
ஃபெடரல் செலவீட்டில் ஆறில் ஐந்து பங்கு இராணுவம் தியாகிகள் 
உதவித் தொகை , வட்டி , அஞ்சல் துறை நிதிப் பற்றாக்குறை , செவ் 
விந்தியா விவகாரங்கள் ஆகியவற்றிற்காகச் செலவிடப்பட்டது.சுமார் 
5 சதவிகிதத் தொகையானது கலங்கரை விளக்கம் , நதி போக்கு 
வரத்து , கப்பல் துறை முக முன்னேற்றம் ஆகியவற்றிற்காகச் செல 
விடப்பட்டது . இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் , போக்கு 
வரத்துமீதான அரசின் செல வீடு சற்று அதிகரித்தது . மொத்தச் செல 
வீட்டில் இது 10 சதவீதமாயிருந்தது . விவசாயத்தின் மீது 7 சத 
வீதத் தொகை செலவிடப்பட்டது . புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 
வர்க்ககம் மற்றும் தொழிலாளர் துறைக் ( Department of Commerce 
and Labour ) கென 7 சதவீதத் தொகை செலவிடப்பட்டது . 


முதல் உலகப் போருக்கு முன்னர் வரை ஃபெடரல் அரசின் செல 
வீடு மிகவும் குறைவாகவே இருந்தது . இதற்குக் காரணங்கள் 
வருமாறு : 


( 1 ) ஃபெடரல் திட்டம் பெரும்பாலான செலவுகளை மா நில அர 
சும் , ஸ்தல ஸ்தாபனங்களும் ஏற்றுக காண்டன . 18F0- க்கு முன்னர் , 
சாலைகள் , கால்வாய்கள் , இரயில் பாதைகள் ஆகியவற்றின் வளர்ச் 
சி.மய மாநில அரசுகளே கவனித்துக் கொண்டன , 


238 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருவாதார வளர்ச்சி 


( 2 ) ஃபெடரல் அரசின் அதிகாரப் பிரிவினை : ஃபெடரல் அரசின் 
நடவடிக்கைகளைப் பெருக்குவதற்கு அமெரிக்க அரசியலமைப்பு பல 
தடைகளை விதித்துள்ளது என்று குடியரசுத் தலைவர்கள் கருதினர் . 
மாநில அரசு தொடர்பு கொண்ட துறைகளில் ஃபெடரல் அரசின் 
தலையீடு இருக்கக்கூடாது என்று கருதினர் . எனவே ஃபெடரல் அர 
சின் பொதுச் செலவீட்டைக் குறைத்துக் கொண்டனர் . 


( 3 ) ஃபெடரல் அரசுத் திட்ட இயல்பு : ஃபெடரல் அரசு நிறை 
வேற்றும் பல திட்டங்கள் செலவு குறைந்தவை . ஃபெடரல் ரிசர்வ் 
திட்டங்கள் , டிரஸ்ட் எதிர்ப்பு , மற்றும்ஃபெடரல் வாணிபக் கமிஷன் , 
இரயில்வே கட்டுப்பாடு முதலியவற்றிற்கு மிகக் குறைவான செலவு 
களே ஆயின . சில திட்டங்களிலிருந்து ஃபெடரல் அரசுக்கு வருவாய் 
கூடக் கிடைத்தது . 


( 4 ) விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கோரிக்கைகள் : 
விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஃபெடரல் அரசு செலவு செய்ய 
வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை . பணத் திட்டச் சீர்திருத் 
தங்கள் , டிரஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கைகள் , சுங்கவரிக் குறைப்பு வழி 
முறைகள் ஆகியவை மீது ஃபெடரல் அரசு கவனம் செலுத்தினால் 
போதுமென்று விவசாயிகள் கருதினர் . கூட்டு பேரம் ( Collective 
Bargaining ) மூலம் தொழிலாளர்கள் தமது பிரச்சினைகளுக்குப் 
பரிகாரம் தேட முயன்றனரே தவிர , அரசின் குறுக்கீடு மூலம் அன்று . 
இதனால் ஃபெடரல் அரசின் நடவடிக்கைகள் மிதமாயிருந்தன . எனவே 
செலவீடும் குறைவாயிருந்தது . 


முதல் உலகப் போருக்குப் பின்னர் ஃபெடரல் அரசின் செலவீட் 
டில் சிறிது வளர்ச்சி ஏற்பட்டது . இது ஒரு சீரான வளர்ச்சி . வளர்ச் 
சிக்கு ஒரு முக்கிய காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பிரதேச 
வளர்ச்சி ( Territorial expansion ) . மக்கள் தொகைப் பெருக்கம் விளை 
வாகப் பல புதிய பிரதேசங்களில் மக்கள் வாழத் தொடங்கினர் . 
எல்லைப்புறங்களைச் செவ்விந்தியா தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற் 
காக இராணுவத்தைப் பலப்படுத்தும் அவசியம் ஏற்பட்டது . இதற் 
காகச் செலவிடுவதும் அத்தியாவசியமாயிற்று . பிரதேச வளர்ச்சி 
யைத் தொடர்ந்து செவ்விந்தியர் விவகாரங்கள் , அஞ்சல் துறை , 
போக்குவரத்து வசதிகள் முதலியவை மீதான செலவீடு அதிகரித்தது . 
முதல் உலகப் போருக்குப் பின்னர் போர்வீரர்களுக்கு உதவி வழங்கு 
தல் தொடர்பாக அரசின் செலவீடு அதிகரித்தது . 


இருபதாம் நூற்றாண்டில் தான் - அதிலும் குறிப்பாக 1930 - க்குப் 
பிறகுதான் அமெரிக்க அரசின் செலவீட்டில் குறிப்பிடத் தகுந்த 


ஃபெடரல் அரசிறைக் கைக்கோள் 


239 


வளர்ச்சி உண்டாயிற்று . இதற்குப் பல காரணங்கள் உண்டு . 
ஃபெடரல் அரசு நடவடிக்கையின் பருமனும் பரடபெல்லையும் விரி 
வடைந்தன . முன்னர் மாநில அரசுகளுக்கும் ஸ்தல ஸ்தாபனங்களுக் 
கும் இருந்துவந்த பொறுப்புக்கள் ஃபெடரல் அரசுக்கு மாறின . 
ஃபெடரல் அரசின் வருவாய்கள் பல வழிகளில் அதிகரித்தன . 

தனிப் 
பட்டோர் மற்றும் கம்பெனி வருமானங்கள் மீது புதிய வரிகள் 
போடப்பட்டன . இதனால் அரசின் செலவீட்டுச் சக்தி பெருகியது . 
அரசின் உதவியை எதிர்பார்க்காமலிருந்துவந்த விவசாயிகள் 1930 - க் 
குப் பிறகு சுரண்டல்காரர்களை ஒழிப்பதற்கான செயல்களையும் செல 
வீடுகளைச் செய்யவேண்டும் என்று அரசை வற்புறுத்தலாயினர் . 
ஃபெடரல் அரசின் நடவடிக்கைகளைப் பெருக்குவதிலும் , அதன் 
வழியே மக்களுக்குரிய உதவிகளை நல்குவதிலும் தியோடர் ருஸ் 
வெல்ட் , உட்ரோ வில்சன் போன்ற குடியரசுத் தலைவர்கள் பேரார் 
வம் காட்டினர் . 1930 ஆம் ஆண்டின் வாணிபப் பெருமந்தம் , ( Great 
Depression ) , ஃபெடரல் நடவடிக்கையும் செலவீடும் அதிகரிப்பதற்கு 
ஒரு முக்கிய காரணமாயிற்று . பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து 
நாட்டை விடுவிப்பதற்கு அரசு பல திட்டங்களைச் செயற்படுத்தியது . 
புனரமைப்பு நிதிக் கார்ப்பரேஷன் ( Reconstruction Finance Corpo 
ration ) முதலான பல அமைப்புக்களை நிறுவுவதற்கும் , விலை உயர்த்தும் 
திட்டம் , உதவிக் கொடை வழங்குந் திட்டம் , சமூகப் பாதுகாப்புத் 
( Social Security ) திட்டம் ஆகியவற்றைச் செயற்படுத்தவும் ஒப்புக் 
கொண்டு , அமெரிக்க ஃபெடரல் அரசு அவைகளுக்காகப் பல மில்லி 
யன் டாலர்களைச் செலவிட்டது . பணத்துறை , மற்றும் பாங்குப் புன 
ரமைப்பு , தேசீய தொழிலாளர் நல்உறவுச் சட்டம் (National 
Labour Relations Act) , தேசீயத் தொழில் மீட்சிச் சட்டம் ஆகியவை 
ஃபெடரல் அரசின் செயல் வரம்பை மிகவும் விரிவுசெய்தன . மேலும் , 
உலக அமைதியக் காப்பதற்கும் , உள் நாட்டு வாழ்க்கைத் தரத்தை 
உயர்த்துவதற்கும் , இராணுவத்தை வலிவுபடுத்துவதற்கும் ஃபெடரல் 
அரசு நிறையச் செலவுசெய்ய வேண்டியிருந்தமையாலும் , பொதுச் 
செலவீடு அதிகரித்தது . 1903 - ல் ஃபெடரல் அரசு செலவிட்ட தொகை 
06 பில்லியன் டாலர்களே . ஆனால் , 1949 - ல் அது செலவிட்ட 
தொகை 36 2 பில்லியன் டாலர்கள் ஆகும் . ஃபெடரல் அரசின் 
நடவடிக்கைகள் எந்த அளவில் அதிகரித்திருந்தன என்பதை இது 
தெளிவிக்கிறது . 


வருவாய்க் கட்டமைப்புப் ( Revenue Structure ) போக்கு ; 

ஃபெடரல் வருவாய்க் கட்டமைப்பிலும் பல மாறுதல்கள் நிகழ்ந் 
தன , பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சுங்கம் 
( Tarifl ) மட்டுமே முக்கிய வருவாய் துனம் . ஆய வரிகளுக்கு ( Excise 


240 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


taxes ) அவ்வளவாக ஆதரவிருக்கவில்லை . தாமஸ் ஜெபர்சன் (Thomas 
Jefferson ) குடியரசுத் தலைவராயிருந்த போது மற்றெல்லா உள் நாட்டு 
வரிகளையும் கைவிட்டு , சுங்கத்தை மட்டுமே பிரதான வருவாய் இன 
மாக வைத்துக்கொண்டார் . காரணம் சுங்க வரிகளைப் பொறுத்த 
வரையில் சில முக்கிய நன்னமகள் இருந்தன . சுங்கவரிகள் நுகர்வோர் 
களை நேரடியாகப் பாதிப்பதில்லை . பாதுகாப்புக் கைக்கோளுக்கு 
( Protectionist Policy ) அவை துணை நிற்கின்றன ; பொருளாதாரத் 
தின் சில பகுதிகளில் - குறிப்பாகப் பணம் புழங்கும் பகுதிகளில் -- 
மட்டுமே அவை வசூலிக்கப்படுகின்றன . ஆனாலும் , சுங்க வரிகளிடம் 
சில குறைபாடுகளும் இருக்கின்றன . போர்க் காலங்களில் இவை 
குறைவான வருவாயைத் தருகின்றன . வாணிபத்தைப் பாதிக்கின் 
றன . பொருளாதார ஏற்ற இறக்கங்களைப் ( Economic fluctuation ) 
பொறுத்து இவற்றின் வருவாயளவு மாறுகிறது . உதாரணமாக ,, 
வாணிபச் சுணக்கத்தின் போது இறக்குமதிகள் குறையும் நிலையில் 
சுங்க வழி வருவாய் குறைகிறது . 

உள்நாட்டுப் போர் ( Civil War ) நிகழ்ந்தபோது ஆய வரிகள் 
மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. போர் முடிவின் போது பல ஆய 
வரிகள் கைவிடப்பட்டன என்றாலும் , புகையிலை மற்றும் மதுபானப் 
பொருள்கள் மீதான வரிகள் நீடித்தன . மிகுதியான வருவாயை 
ஈந்தன . உள் நாட்டுப் பாரின் போது தான் முதன் 

முதலாக 
ஃபெடரல் வருமான வரி ( Federal Income - tax ) விதிக்கப்பட்டது . 
பிறகு , அது 1872 - ல் நீக்கப்பட்டது . 


உள் நாட்டுப் போருக்குப் பின்னர் மறைமுக வரித் திட்டம் 
பிரபலமடைந்தது . சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு மறைமுக வரித் 
திட்டம் சாதகமாயிருந்தது . எனவே , அரசு இதனை விரும்பி நடை 
முறைப்படுத்தியது . பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் 
நிகழ்ந்தபோதுகூட ஆய வரிகள் நிலையான வருமானத்தை அளித்து 
வந்தன . 

முதல் உலகப் போருக்குப் பின்னர் ஃபெடரல் அரசின் வருவாய்க் 
கட்டமைப்பில் புரட்சிகரமான மாறுதல்கள் உண்டாயின . அரசிய 
லமைப்பு திருத்தப் பெற்று , தனியாள் வருமான வரி ( Personal Income 
tax ) அறிமுகப்படுத்தப்பட்டது ( 1913 ) . கம்பெனிகளின் இலாபங்கள் 
மீதும் வரிவிதிக்கப்பட்டது . போர் நெருக்கடி காரணமாக வரி 
வீதங்கள் உயர்த்தப்பட்டன . தொடக்கத்தில் தனியாள் வருமான 
வரியைப் பெரும்பாலான பொதுமக்கள் செலுத்தவேண்டி யி நந் 

பின்னர் , அவ் வரித் திட்டத்தில் சரசு சில மாறுதல்களைச் 
செய்து , செல்வந்தர்கள் மட்டும் செலுத்தும் ஒரு வரியாக மாற்றி 
பலமத்தது . 


ஃபெடரல் அரசிறைக் கைக்கோள் 


வாணிபப் பெரு மந்தத்தின் போது வரிவீதங்கள் மிகவும் கூடுத் 
லாக்கப்பட்டன . நிகழ்கால அரசிறைப் பழக்கத்திற்கு இது முற்றி 
லும் வேறுபட்டது . பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல 
திட்டங்கள் மீது ஃபெடரல் அரசு பணத்தை வாரியிறைத்தது என்றா 
லும் , அவற்றிடமிருந்து பெறப்படும் நன்மைகளை வரி வீத உயர்வுகள் 
பாதித்தன. மந்த காலத்தில் ஃபெடரல் வருவாய்க் கட்டமைப்பில் 
ஏற்பட்ட ஒரு முக்கிய நிகழ்ச்சி சமூகப் பாதுகாப்புத் திட்டத்தின் கீழ் 
கூலிகள் மற்றும் சம்பளப் பட்டியல் வரிகள் ( Wages and Pay roll 
taxes ) விதிக்கப்பட்டது . சிறிது காலத்தில் இவற்றின் வருவாய் 
ஃபெடரல் வருவாயில் 10 சத வீதமாய் உயர்ந்தது . 


அண்மைக் காலங்களில் தனியாள் மற்றும் கம்பெனி வருமான 
வரிகள் முக்கிய வருவாயினங்களாக மாறியிருக்கின்றன . மொதத 
வருவாயில் ஐந்தில் இரு பங்கு தனியாள் வருமான வரியிலிருந்தும் , 
நான்கில் ஒரு பங்கு கம்பெனி வருமான வரியிலிருந்தும் பெறப்படு 
கிறது . ஆய வரிகளிலிருந்து கிடைக்கும் தொகை மொத்த வருவா 
யில் ஆறில் ஒரு பங்காகும் . இப்படி மறைமுக வரித் திட்டத்தின் 
முக்கியத்துவம் குறைந்து , நேர்முக வரித் திட்டத்தின் முக்கியத்துவம் 
பெருகயிருப்பதற்குப் பல காரணங்கள் இருக்கின்றன . ஒரு முக்கிய 
காரணம் , கம்பெனிகள் பிரும்மாண்டமாக வளர்ந்தமை . மற்றொரு 
காரணம் பொதுமக்கள் ஒத்துழைப்பு . இன்னும் ஒரு காரணம் பண 
வருமானங்களைத் தரும் வேலைகளில் மிகுதியான தொழிலாளர்கள் 
ஈடுபட்டிருத்தல் . 


தற்போதைய வரிகள் பெரும்பாலும் செல்வந்தர்களால் செலுத் 
தப்படுகின்றன . எனவே , சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் உரிய மூல 
தனத்தை இவ் வரித் திட்டம் குறைத்துவிடுகிறது எனக் கூறுவோரும் 
உளர் . பொருளாதார ஏற்ற இறக்கங்களுக்கேற்ப மாறிக்கொள்ளும் 
நெகிழ்ச்சித்தன்மை ஃபெடரல் வரித் திட்டத்தில் இருக்கிறது . இ 
ஒரு சிறப்பு அம்சம் . பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இவ் வம்சம் 
காணப்படவில்லை . 


அரசிறைக் கைக்கோளின் பொதுப் போக்கு : 

அரசின் வருவாய் மற்றும் செலவுக்கும் , நாட்டுப் பண வருமா 
னத்துக்கும் உள்ள தொடர்பைப்பற்றி நிகழ்கால வருமான 
ஆராயச்சி வலியுறுத்துகிறது . ஆகவே எந்த ஒரு நாட்டின் அர 
சிறைக் கைக்கோளைப்பற்றியும் நாம் ஆராயும் போது , அந் நாட்டில் 
ஏற்பட்டிருக்கின்ற போர் , மந்தம் ஆகியவற்றையும் நாம் கவனத் 
திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் . போர்க்காலத்தில் அர சிறைக் 
கைக்கோளால் பணவிக்கச் சூழ்நிலைகள் ஏற்படலாம் . மந்த காலங் 

16 


242 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


களில் செலவைப் பெருக்குவது அரசுக்கு அவசியமாகிறது . இதன் 
அடிப்படையில் அமேரிக்க ஃபெடரல் அரசிறைக் கைக்கோளைச் 
சற்று ஆராய்ந்து பார்ப்போம் . 


போர்க் காலத்தில் அரசிறைக் கொள்கை : 


பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டின் 
முற்பாதி வரையிலான காலப் பகுதியில் சுமார் நான்கு போர்களை 
அமெரிக்கா சந்தித்தது . அவையாவன : 1812 ஆம் ஆண்டுப் போர் 
( 1812-1815 ) , உள்நாட்டுப் போர் ( 1862-1865 ) , முதல் உலகப் போர் 
( 1917-1919 ) , இரண்டாவது உலகப் போர் ( 1942-1945 ) . இப் போர் 
களின் போது ஃபெடரல் அரசின் சராசரி வருவாய் மற்றும் செலவீடு 
கள் பின்வருமாறு அமைந்திருந்தன . 


சரா சரிச் 


காலப் பகுதி 


சராசரி 
வருவாய் 


செலவீடு 


1812 முதல் 1815 வரை 
1862 முதல் 1865 வரை 
1917 முதல் 1919 வரை 
1942 முதல் 1945 வரை 


S 14 000,000 $ 30000000 
$ 223,000,000 $ 727.000,000 
$ 3200,000.000 $ 11,000 000 000 
$ 35 000 000 000 $ 77,000 000.000 


போர்க் காலங்களில் நிதிப் பற்றாக்குறைகள் ( Deficits ) மிகுதியா 
விருந்திருக்கின்றன என்பதை மேற்காணும் பட்டியல் தெளிவுபடுத்து 
கிறது . ஒவ்வொரு போரின் போதும் விலைகள் மேன்மேலும் உயர்ந் 
தன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது . நிதிப் பற்றாக்குறைகளைப் 
போக்குவதற்கு அரசு பெரும்பாலும் கடன்களை 

வாங்கியது . 
1812 ஆம் ஆண்டின் போர் சமயத்தில் அமெரிக்க ஃபெடரல் அரசு 
வட்டியீனும் கருவூலத் தாள்களை ( Treasury notes ) வெளியிட்டது . 
செலாவணியைப்போல் இவை புழக்கத்திலிருந்தன . உள்நாட்டுப் 
போரின் போது முதன் முதலாகத் தாள் செலாவணியை ( Paper 
Currency ) ஃபெடரல் அரசு நடைமுறைக்குக் கொண்டு வந்தது . 
சுமார் அரை மில்லியன் டாலர் தாள் செலாவணி வெளியிடப் 
பட்டது . இதன்மூலம் நிதிப் பற்றாக்குறை ஓரளவிற்குச் சமாளிக்கப் 
பட்டது . 


கருவூலம் நேரடியாகவே செலாவணியை வெளியிடும் பழக்கம் 
ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் ஏற்பட்ட பிறகு நிறுத்தப்பட்டது. முதல் 
உலகப் போரின்போது ஃபெடரல் பத்திரங்கள் வற்கப்பட்டன. பத்தி 
ரங்களின் விற்பனைக்கு ஃபெடரல் ரிசர்வ் கடன் செலாவணிப் ( Credit ) 
பெருக்கம் உதவி செய்தது . 

உதவிசெய்தது . பாங்குகள் ஃபெடரல் பத்திரங்களை 


காடை 


ஃபெடரல் அரசிறைக் கைக்கோள் 


243 


நிறைய வாங்கின . பொதுமக்களும் இவற்றை அதிகமாக வாங்கினர் . 
அதற்கான பண வசதிகளைப் பாங்குகள் கொடுத்து தவின, இரண்டா 
வது உலகப் போரின்போது ஃபெடரல் அரசே வெளி அங்காடியில் 
பத்திரங்களைப் பேரளவில் வாங்கியது . பாங்குகள் இன்னும் சற்றுக் 
கூடுதலான அளவில் பத்திரங்களை வாங்கிக்கொண்டன . போர்க் 
காலக் கடா வாங்கல் பொதுவாகப் பணவீக்கச் சூழ்நிலைகளை 
உருவாக்கியது . வரி வீதங்களை உயர்த்தினால் பண வீக்கத்தைக் 
கட்டுப்படுத்தலாம் என்பது இரண்டாவது உலகப் போரின்போது 
தான் உணரப்பட்டது . 


அரசிறைக் கைக்கோளும் பொருளாதார ஏற்ற இறக்கங்களும் ! 


பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து இருபதாம் நூற் 
முண்டின் முற்பாதி வரையிலான காலப் பகுதியில அமெரிக்க நாட்டு 
உற்பத்தி , வேலை வாய்ப்பு , விலைகள் , வருமானங்கள் ஆகியவற்றில் 
நிலைப்பாடு ( Stability ) இருக்கவில்லை . பத்தொன்பதாம நூற்றாண் 
டின் முற்பகுதியில் பண்ணைப் பொருள்களின் விலைகள் அடிக்கடி 
மாறிக்கொண்டிருந்தன . இதனால் பண்ணைகளில் கடிக்கடி பல பிரச் 
சினைகள் உண்டாயின . இவை பிறகு மற்ற தொழில்களுக்கும் பர 
வின . பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் தோனறியதற்கு 
முக்கிய காரணங்கள் வருமாறு : அமெரிக்கப் பண்டங்களுக்கான 
வெளிநாட்டுத தேவையின் மாறுதல் , நாட்டினுள் வெளிநாட்டு மூல 
தனம் வந்தமை , பாங்குத் திட்டத்தின் குறைபாடுகள் , நிலை முதற் 
பொருட்களில் முதலீடு அடிக்கடி குறைந்தமை , பெருகியமை ஆகி 

வாணபச் சுழலின் உச்ச நிலைகளின் ( Peaks ) போது ஃபெடரல் 
அரசின் வருவாய் உபரியாயிருந்தது ; மந்தங்களின் போது பற்றாக் 
குறை நிலவியது . பற்றாக்குறையைச் சந்திப்பதற்கு அரசு பெரும் 
பாலும் பாங்குகளிடமிருந்து கடன்களைப் பெற்றது அல்லது செலா 
வணியை மிகுதியாக வெளியிட்டது . பண அளிப்புப் பெருகியமை 

நேரங்களில் மந்தத்தைக் கட்டுப்படுத்துவதற்குத் துணை 
நின்றது . 


யவை . 


மந்தங்களையும் நெருக்கடிகளையும் போக்குவதற்கு அரசு உள் 
நாட்டுப் போருக்குமுன்னா வரை பொதுக்கடனை ( Public Debt ) யும் 
ரொக்க இருப்பையும் பயன்படுத்தி வந்தது . உள் நாட்டுப் போருக் 
குப் பின்னரும் இதே முறையல மந்தங்களைச் சந்திப்பதற்கு அரசு 
முயன்று வந்தது . ஆனால் , ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் ஏற்பட்ட பிறகு , 
மந்தத்தைச் சந்துக்கும் முறையில் மாறுதல் ஏற்பட்டது . வாணிபப் 
பெரு மந்தததின் போது புதுக் கொள்கை ( New Deal ) வழியே பிறந்த 
விவசாயப் பண்ட விலை உயர்த்துத் திட்டம் , தேசீயத் தொழில் 


244 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


மீட்புச் சட்டம் , தேசீயத் தொழிலாளர் நல்உறவுச் சட்டம் , சமூகப் 
பாதுகாப்புத் திட்டம் , பணம் மற்றும் பாங்குத்துறை சீர்திருத் 
தங்கள் ஆகியவை மந்தத்தை நிறுத்தி செழிப்பு நிலையைத் தோற்று 
வித்தன . புதுக் கொள்கை காலத்தில் பற்றாக்குறை நிதியாக்கத்தை 
யும் ( Deficit financing ) அரசு பேரளவில் கையாண்டது . புதுக் 
கொள்கை கடைப்பிடிக்கப்பட்டபோதுதான் அரசிறைக் கொள்கை 
யில் பல மாறுதல்கள் தோன்றின. 


1932 - ல் வாணிபத்தில் மந்தம் உண்டாகி , சோதனைகள் ஏற்பட்ட 
நேரத்தில் நுகர் வோர் வருமானங்கள் சுருங்கி அவர் தம் செலவீடுகள் 
டெரிதும் குறைந்தன . தேவை இறக்கத்தைத் தொடாந்து முதலீடு 
குறைந்தது . மந்தத்தை நீககுவதற்கு அரசு பல வழிகளை மேற் 
கொண்டது . ஃபெடரல் செலவீடுகள் அதிகப்படுத்தப்பட்டன. குறிப் 
பாகக் கட்டுமானம் ( Construction ) மீதான , செலவீடு மிகவும் 
அதிகப்படுத்தப்பட்டது . செலவீடுகள் அதிகரித்துக்கொண்டே யிருந் 
ததன் விளைவாக 1932 , 1933 ஆம் ஆண்டுகளில் அரசு வருவாயில் 
பேரளவு பற்றாக்குறைகள் உருவாயின . பற்றாக்குறைகளைக் கண்டு 
அச்சமுற்ற அரசு உடனே செலவீடுகளைக் குறைப்பதற்கும் , வரி வரு 
வாய்களைப் பெருக்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண் 
டது . 1932 - ல் வருமான வரி , ஆய வரிகள் ஆகியவற்ரின் வீதங்கள் 
உயர்த்தப்பெற்றன . பின்னர் , ஹூவர் ( Hoover ) ஆட்சி முடிவுற்று , 
ரூஸ்வெல்ட் ( Roosevelt ) ஆட்சி மலாந்து , புதுக் கொள்கை நடை 
முறைப்படுத்தப்பட்டபோது , ஃபெடரல் அரசு நடவடிக்கைகளில் பல 
தரப்பட்ட அடிப்படை மாறுதல்கள் செய்யப்பட்டன . 


இப் புதுக் கொள்கையைப் பொறுத்தவரையில் நாம் இரு முக்கிய 
விஷயங்களை நினைவுபடுத்திக்கொள்ள வேண்டும் . ( 1 ) புதுக் கொள்கை 
யால் நாடு மந்தத்திலிருந்து விடுபட முடியவில்லை ; ( 2 ) புதுக் 
கொள்கை பற்றுக்குறை நிதியாக்கத்தைப் பேரளவில் ஆளவில்லை. 
ஃபெடரல் செலவீடுகள் அதிகரித்தன என்பது உண்மையே . ஆனால் , 
அவைகளுக்கேற்றவாறு வரிகளும் உயர்த்தப்பட்டன . 1933 முதல் 
1937 வரை வரி வீதங்கள் உயர்ந்து கொண்டேயிருந்தன . பற் புக் 
குறைகளைக் குறைப்பதில் ரூஸ்வெல்ட் குறியாயிருந்தார் . மந்தத் 
தைச் செலவீட்டுப் பற்றாக்குறைப் பிரச்சினையாக எடுத்துக்கொள் 
ளது , விலை இறக்கப் பிரச்சினையாக அவர் எடுத்துக் கொண்டார் . 
எனவே , பண்டங்களின் விலைகளை உயாத்துவதற்கான நடவடிக்கை 
யில் ஆர்வம் காட்டினார் . இதனால் தான் இவாது மீட்சித் திட்டங் 
களால் - தொழில் மீட்புச் சட்டம் , விவசாயச் சீரமைப்புச் சட்டம் , 
டாலர் மறு மதிப்பீடு ( Revaluation ) ஆகியவற்றால் - நாட்டு மக்க 


. 


ஃபெடரல் அரசிறைக் கைக்கோள் 


ளின் மொத்த வருமானத்தையோ அல்லது பொருளாதாரத்தின் 
வாங்குந் திறனையோ அதிகப்படுத்த முடியாமல் போயிற்று . 


1937 - ல் குடியரசுத் தலைவர் யோசனைப்படி அரசுச் செலவீடுகள் 
குறைக்கப்பட்டன. உடனே பற்றக்குறையும் மறைந்தது . ஆனால் , 
அடுத்து ஒரு மந்தம் உண்டாவு சம்கு இது ஓரளவிற்குக் காரண 
மாயிற்று எனலாம் . ஆகவே 1939 ல் அரசுச் செலவீடுகளைச் சற்று 
விரிவு செய்வதற்குக் குடியரசுத் தலைவர் ஒப்புக்கொண்டு , செலவு 
மற்றும் கடன் வழங்கு திட்டம் ( Spead - lend Programme ) ஒன்றனை 
அமல் செய்தார் . இதன் விளைவாக அரசுச் செலவீடுகள் கூடுத 
வாயின . சொக்கப் பற்றக்குறையும் உண்டாயிற்று . மந்தத்தைக் 
கட்டுப்படுத்துவதில் புதுக் கொள்கைக்குத் திருப்திகரமான வெற்றி 
கிட்டவில்லை . மந்தத்தை அதனால் அறவே அகற்ற முடியவில்லை . 
காரணம் ? புதுக்கொள்கை காலத்தில் நுகர்ச்சி ( Consumption ) மிக 
மிக மெதுவாகவே உயர்ந்தது . ஃபெடால் செலவீடுகளால் நுகர் 
வோர் வருமானம் அதிகரிப்பதை வரி வீத உயர்வுகள் கெடுத்துவிட் 
டன . அவர் தம் வருமானம் உயர்ந்திருந்தால் , நுகர்ச்சி அதிகரித்து 
வாணிப முதலீடு பெருகியி நக்கும் . மீட்சியும் அரும் பியிருக்கம் .. 
புதுக் கொள்கையின்போது பல விஷயங்கள் தெளிவாபின . மந்தத் 
தின் பிடியில் நாடு உள்ளபோது அரசு செயலற்றிருக்கக்கூடாது . 
மொத செலவீட்டைப் பெருக்க அது நடவடிக்கைகளை எடுக்க 
வேண்டும் . ஆனால் , அதே நேரத்தில் உற்பத்தி விலை கள் முதலிய 
வற்றில் அளவுக்குமீறிக் குறுக்கிடச் செய்யு ம் போக்குகளைத் தவிர்க்க 
வேண்டும் . பாங்கு மற்றும் நிதியமைப்புத் திட்டங்களில் மாறுதல் 
களைச் செய்வதன் மூலமும் மந்தத்தைப் போக்குவதற்கு முயற்சிகள் 
மேற்கொள்ளப்படலாம் . 


சமீப காலப் பிரச்சினைகள் : 


1940 - க்குப் பிறகு , அதிலும் குறிப்பாக 1946 ஆம் ஆண்டின் வேலை 
வாய்ப்புச்சட்டம் இயற்றப்பட்டதற்குப் பின்னர் ஃபெடரல் அரசிறை 
கைக்கோளில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன . இம் மாறு 
தல்களினால் தான் உற்பத்தியும் வேலை வாய்ப்பும் தொடர்ந்து நல்ல 
நிலையில் இருந்துவர முடிந்தது . மந்தங்களும் கட்டுக்குள் அடங்கி 
இருந்து வரலாயின . 1948 , 1953 ஆம் ஆண்டுகளில் மந்தம் அமெரிக்க 
வாணிபத்தைத் தாக்க முடன்றபோது அரசு வரிகளைக் குறைத்தது : 
பற்றாக்குறைகளை ஏற்றுக்கொண்டது . இதனால் மந்தம் கட்டுண்டது . 


பண வீக்கத்தைக் (inflation ) கட்டுப்படுத்துவதற்கு அரசிறைக் 
கைக்கோளிடம் உள்ள சக்தி குறைவு என்பதாக அண்மைக்கால அனு 


ES 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பவம் தெரிவிக்கிறது . அரசின் பண எதிர்ப்பு நடவடிக்கைகள் பொது 
வாக மக்களின் கையிருப்புக்களைக் குறைக்கின்றன . ஆதலால் 
இவற்றை மக்கள் எப்போதும் வெறுப்பர் . மேலும் பண வீக்கம் , 
தேவை , ஏற்றத்தாலன்றி உற்பத்திச் செலவு அதிகரிப்பாலும் உண் 
டாகலாம் . ஆகவே , தேவையைக் கட்டுப்படுத்துவது ஒன்றன் மூல 
மாச மட்டும் பண வீக்கத்தை நீக்கிவிட முடியாது . தவிரவும் , வேலை 
வாய்ப்பின்மை , உற்பத்தி யிழப்பு ஆகியவற்றைப் பெருகாதிருக்கச் 
செய்யும் முறையில் தேவையைக் கட்டுப்படுத்துவதில் அனேக 
சிரமங்களிருக்கின்றன . நியாயமான காரணங்களை முன்னிட்டு 
ஃபெடரல் அரசுச் செலவீடுகள் அதிகரித்துக்கொண்டிருப்பதைக் 
குறைத்து , அதன் வழியே பண வீக்கத்தைக் கட்டுப்படுத்துவது அவ்வ 
வவு எளிதான செயலன்று . 


அரசிறைக் கைக்கோளும் பொருளாதார வளர்ச்சியும் ! 

அரசிறைக் கைக்கோளுக்கும் , பொருளாதார வளர்ச்சிக்குமிடை 
யில் பல விஷயங்களைப் பொறுத்து தொடர்புகளிருக்கின்றன , 
ஆராய்ச்சி , முதல் திரட்சி ( Capital formation ) , நலவாழ்வு மற்றும் 
கல்வித் திட்டங்கள் போன்றவற்றோடு தொடர்புடைய அரசுச் 
செயல்கள் பொருளாதார வளர்ச்சிக்குத் துணைபுரிகின்றன . பொருளா 
தார நிலைப்பாடு ( Stabiltty ) , வருமான உயர்வு . தேவை ஏற்றம் , 
வேலை வாய்ப்புப் பெருக்கம் 

பெருக்கம் ஆகியவற்றினை உருவாக்கக்கூடிய 
அரசிறைக் கைக்கோள்மூலம் வர்த்தக நிறுவனங்களின் முதலீடும் 
புத்தாக்கங்களும் ( Innovations ) அதிகரிக்கின்றன. இத்தங்கய 
கைக்கோளால் வாணிப முழுவதும் ஊக்கம் வளர்ந்து , தொழில் 
பெருகி , பொருளாதார வளர்ச்சி வேரூன்றுகிறது . 


மூலதனம் கிடைப்பதற்கும் அரசிறைக் கொள்கை உதவமுடியும் . 
முதலீட்டுக்குத் தேவையான பணத்தைக் கிடைக்கச் செய்வதற்குரிய 
வகையில் வரிக் கட்டமைப்பும் , பொதுக்கடன் கைக்கோளும் ( Public 
Debt Policy ) மாற்றியமைக்கப்படலாம் . 19 ஆம் நூற்றாண்டில் சுங்க 
மும் ஆய வரியும் முக்கியமாயிருந்த போது அமெரிக்க மக்களின் 
நுகர்ச்சியளவு பாதிக்கப்பட்டது . பின்னர் தனியாள் வருமான வரி 
யும் கம்பெனி வருமான வரியும் நடைமுறைக்கு வந்தபோது சேமிப் 
பும் , முதலீடும் பாதிக்கப்பட்டன . இதனால் சின்னஞ்சிறு நிறுவனங் 
கள் எல்லாம் சிரமத்திற்குள்ளாயின . இவ்வாறாக , வரித் திட்ட 
மாறுதல்கள் முதலீட்டளவை மாற்றியமைக்கின்றன . 


முதலீட்டளவைக் குறைக்கவும் பெருக்கவும் பொதுக் கடன் 
திட்டமும் ஆளப்படலாம் . போர் அல்லது மந்த காலங்களில் அரசு 
கடன்களைத் திரட்டும் போது முடங்கிக் கிடக்கும் பணமும் , புதிதாக 


ஃபெடரல் அரசிறைக் கைக்கோள் 


247 


வெளியிடப்படும் பணமும் உபயோகத்திற்கு வருகின்றன . எனவே , 
தனியார் மூலதனத் திரட்சியிலிருந்து வரும் பணம் முதலீட்டுக்குத் 
தவிர , வேறு உபயோகங்களுக்குச் செல்வதில்லை . வாணிபம் செழிப் 
படையும்போது அரசு கடன்களைத் திருப்பிக் கொடுக்கிறது . இதனால் 
முதலீடு செய்வதற்கான மூலதனத்தின் அளவு பெருக்கமடைகிறது . 
செழிப்பு நிலையின்போது மூலதனம் நிறையத் தேவைப்படும் என்பது 
இங்கே நினைவுகூரத் தக்கது . முதலீட்டுப் பெருக்கம் வழியே தொழில் 
வளர்ச்சி வலுவடைகிறது . 1947-52 காலப் பகுதியில் ஃபெடரல் 
அரசு சுமார் 30 பில்லியன் டாலர் கடன்களைத் திருப்பிக் 
கொடுத்தது . இத் தொகையின் பெரும் பகுதி வாணிப பாங்குகள் 
மற்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மூலம் மூலதன அங்காடியை 
அடைந்தன . 


கட்டாயச் சேமிப்பினை ( Forced Saving ) உருவாக்குவதற்கும் 
வருவாய் மற்றும் பொதுக்கடன் கைக்கோள்கள் ஆளப்படலாம் . 
கட்டாயச் சேமிப்பால் நுகர்ச்சியிலிருந்து நிதிகள் முதலீட்டுக்குத் 
திருப்பி விடப்படுகின்றன . 19 ஆம் நூற்றாண்டில் ஃபெடரல் அரசு 
பின்பற்றிய வருவாய் பொதுக்கடன் கைக்கோள் கட்டாயச் சேமிப்பு 
வளர்வதற்கு உதவிற்று . 


அண்மைக்கால அரசிறைக் கைக்கோள் ! 


பண்டங்கன் மற்றும் பணிகள் மீதான மொத்தச் செலவிட்டை 
மாற்றியமைப்பதன் மூலம் ஃபெடரல் செல வீடுகளால் , வரிகளால் 
நாட்டின் மொத்த வேலை வாய்ப்பையும் உற்பத்தியையும் மாற்றி 
யமைக்க முடியும் . ஃபெடரல் அரசு நேரடியாக வாங்கும் பண்டங் 
கள் , பணிகளின் அளவு மொத்தத் தேவையில் ஒரு கணிசமான 
பகுதியாயிருக்கிறது . தவிரவும் ஃபெடரல் அரசு மாற்றுச் செலுத்து 
களை ( Transfer payments ) யும் மக்களில் பலருக்கு வழங்குகிறது . 
உதாரணம் : சமூகப் பாதுகாப்பு , வேலைவாய்ப்பின்மை இன்சூரன்ஸ் 
உதவிகள் , போர்வீரர் மறுவாழ்வு உதவி , ஓய்வுகால ஊதியம் முதலி 
யவை . பண்டங்கள் , பணிகளை அரசு நேரடியாக வாங்குவதனாலும் , 
மாற்றுச் செலுத்துகளை வழங்குவதனாலும் , தனியார் வருமானங்கள் 
கூடுதலாகி நுகர்ச்சி அதிகரித்து முதலீடு பெருகுகிறது . அதேபோது 
ஃபெடரல் வரிகள் தனியார் மற்றும் கம்பெனிகளால் செலவிடப்படக் 
கூடிய வருமானப் பகுதிகளைக் குறைத்து , தனியார் செலவீட்டளவைக் 
குறைக்கின்றன . 


வரி வீதங்கள் மாறாதிருக்கும்போது ஃபெடரல் செலவீடுகள் 
அதிகரித்தால் நாட்டின் நுகர்ச்சிச் செலவீடு கூடுதலாகி , பொருளா 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


தாரத்தில் பெருக்கச் சூழ்நிலைசள் உருவாகின்றன . தேவை உயர் 
வதைக் காணும் உற்பத்தியாளர்கள் உற்பத்தியைப் பெருக்கின்ற 
னர் . நிறையுடை வேலை வாய்ப்பு : Full employment ) நிலவும்போது 
ஃபெடரல் செலவீடுகள் கூடுமானால் விலைகள் உயரும் . ஆனால் குறை 
வான வேலை வாய்ப்பு நிலையின் போது ஃபெடரல் செல வீடுகள் கூடி 
னால் தேவை மட்டுமே உயர்கிறது . இது உற்பத்தியாளர்களின் 
நடவடிக்கைகளுக்குச் சிறந்த உற்சாகத்தை யளிக்கிறது . உதாரண 
மாக , 1961 - ல் தனியார் மற்றும் அரசுத் தேவை மிகுதியடைந்த 
போது உற்பத்தி மிகவும் பெருகிற்று. 


மந்தம் மற்றும் பண வீக்கத்திற்கெதிரான பாதுகாப்பு வழி 
முறைகள் ஃபெடரல் அரசிறை + திட்டத்தினுள் இடம் பெற்றள்ளன . 
பெரும்பாலான வரிகள் தனியார் வருமானங்கள் விற்பனைகள் 
ஆகியவை மீதானவை . ஆகவே , பொருளாதார நடவடிக்கைக்கு ஏற்ற 
வாறு வரி வருவாய்கள் தாமாகவே உயர்கின்றன , தாழ்கின்றன . 
தவிரவும் , வேலை வாய்ப்பின்னம உதவிகள் போன்ற ஃபெடரல் 
அரசுச் செலவீடுகள் நாட்டுப் பொருளாதார நிலைக்கேற்றவாறு 
குறைகின் றன , பெருக கின்றன . ஆகவே , பொருளாதார ஏற்ற 
இறக்கங்களுக்கேற்ப ஃபெடரல் அரசுச் செலவீடுகள் மற்றம் 
வருவாய்களில் கணிசமான ஏற்ற இறக்கங்கள் நிகழ்கின்றன . 


இப்படி , தாமே இயங்கிக்கொள்கின்ற உட்புனைவுள்ள நிலை பேறாக் 
கக் கருவிகள் ( Built - in- Stabilisers ) சுழல் ஏற்ற இறக்கங்களின் கடுமை 
யைக் குறைக்கின்றன . பொருளாதார நடவடிக்கையின் மந்தத்திற் 
குக் காரணமான சக்திகள் பலவீனமாயிருந்தால் உட்புனைவுள்ள நிலை 
பேறாக்கக் காவிசளால் மீட்சி எளிதில் தோன்றிவிடும் . ஆனால் , இச் 
சக்திகள் வலிவுமிக்கவையாயிருப்பின் உட்புனைவுள்ள நிலை பேறாக்கக் 
கருவிகளால் எதையும் சாதிக்க முடியாமற் போகிறது . இந்த நோத் 
தில் இவற்றை மட்டுமே நம் பியிராமல் , வரி விதங்களில் மாறுதல் 
செய்தல் , செல் வீட்டுத் திட்டங்களை மாற்றுதல் ஆகியவற்றையும் 
பின்பற்ற வேண்டும் . அப்போதுதான் நிலைபேறாக்கம் ஏற்படும் . 
இதற்கு அரசிறைக் கைக்கோள் நெகிழ்ச்சித் தன்மையைப் ( Flexibi . 
lity ) பெற்றிருத்தல் வேண்டும் . அதாவது . பொருளாதார நிலை 
பேறாக்கம் உண்டாவதற்கு அரசு உடனுக்குடன் - தேவைப்படும் 
போது - வரி வீதங்களையோ அல்லது செலவீட்டுத் திட்டங்களையோ 
மாற்றியமைக்கும் நிலையில் இருத்தல் வேண்டும் . மந்தத்தைக் கண் 
இணர்ந்தவுடனேயே அதைத் தடுத்து நிறுத்துவதற்கு அரசு முயல 
வேண்டும் : இல்ெையன்றால் மீட்சி எழும் என்ற நம்பிக்கை உற்பத்தி 
யாவர்களிடமோ அல்லது பொது மக்களிடமோ இல்லாது போய் 


ஃபெடரல் அரசிறைக் கைக்கோள் 


249 


விடும் . அதோடு மந்தமும் தீவிரமடையும் . அவ்வாறே பணவீக்கசி 
சூழ்நிலைகளை உடனுக்குடன் கட்டுப்படுத்தவில்லையென்றால் யூக 
வாணிபம் எல்லை மீறிப்போய் உள் நாட்டுப் பொருளாதாரம் சிதை 
வுற்று அயல் நாட்டுச் செலுத்து நிலையும் பாதிக்கப்படும் . அரசிறை 
நடவடிக்கையை விரைவாக மேற்கொண்டால்தான் பொருளா 
தாரத்தை அமிதமாகத் தூண்டல் அல்லது அளவுக்கு மீறிக் 
குறைத்தல் வழியே பிறக்கும் தீமைகளைக் கட்டுப்படுத்த முடியும் . 


1958 - க்குப் பின்னர் , உட்புனைவுள்ள நிலைபேறாக்கக் கருவிகள் , 
வரவு செலவுத் திட்ட மாறுதல் ஆகியவை மூலம் பொருளாதார 
நடவடிக்கையை மாற்றியமைப்பதற்கு ஃபெடரல் அரசு முயன்றது . 
1960 - ல் அரசிறைத் திட்டம் மிகவும் மிதமாயிருந்தது ; அரசுச் செல 
வினங்கள் கடுமையாகக் குறைக்கப்பட்டன . 1961 - ல் நாட்டில் மந்தம் 
தீவிரமடைந்தபோது ஃபெடரல் அரசு அரசிறை அதிகாரங்களைப் 
பயன்படுத்தி , பொருளாதார மீட்சியினைக் கொணரப் பாடுபட்டது . 
ஃபெடரல் கொள் முதல் திட்டம் தீவிரப்படுத்தப்பெற்றது . வரித் 
திருப்பிக் கொடுக்கல் கள் ( tax refunds ) தரிதப்படுத்தப்பட்டன . 
மாற்றுச் செலுத்தல் திட்டத்தில் மாறுதல்கள் செய்யப்பட்டன . 
போர் வீரர் ஆயுள் இன்சூரன்ஸ் இலாப ஈவுகள் ( Dividends ) பல 
மாதங்களுக்கு முன்ன தாகவே ( சுமார் 150 மில்லியன் டாலர்கள் ) 
பகிர்ந்தளிக்கப்பட்டன . 1961 ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தில் 
சமூகப் பாதுகாப்பு உதவிகள் மிகவும் விரிவு செய்யப்பட்டன ; வேலை 
வாய்ப்பின்றி இருந்துவரும் நபர்களைச் சார்ந்திருக்கும் குழந்தை 
களும் புதிதாக உதவிகளைப் பெற்றனர் . தனிப்பட்ட தேசிய 
நோக்கங்களுக்காகவும் ஃபெடரல் செலவீடுகள் அதிகப்படுத்தப் 
பெற்றன . நகர்ச் சீரமைப்பு , பிராந்திய வளர்ச்சி , சாலைப் போக்கு 
வரத்து முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக ஃபெடரல் அரசு மா நிலங் 
களுக்கு நிறைய பண உதவிகளை நல்கியது . விவசாயிகளுக்கு நேரடி 
யாகப் பண உதவிகள் கிடைத்தன . இச் செலவகளின் விளைவாக 
அரசின் வருவாயில் பற்றாக்குறை ஏற்பட்டது . பின்னர் , பொருளா 
தாரம் மந்தத் தவிட்டு வெளியேறிய நிலையில் 1961 - க்குப் பின்னர் 
பற்றாக்குறை மெல்லக் குறைந்தது . வரவு செலவுத் திட்டத்தைப் 
பொருளாதார நிலை பேறாக்கம் எய்துவதற்கு வெற்றிகளாகப் பயன் 
படுத்த முடியும் என்ற உண்மை , 1960 - க்குப் பின்னர் தான் தெளிவாக 
உணரப்பட்டது . நாட்டு மக்களின் வருமானத்தை உயர்த்தும் குறிக் 
கோளில் ஃபெடரல் அரசு 1962 - ல் சுமார் 98 பில்லியன் டாலர்களைச் 
செலவிட்டது . 


ஆக்கத்திறனை அதிகப்படுத்தும் செலவீடுகளில் தற்போது 
அமெரிக்க அரசிறைக் கைக்கோள் ஆர்வம் காட்டுகிறது . ஆக்கத் 


E50 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளாச்சி 


திறனானது தொழிலாளர் வளர்ச்சி , தொழில் நுட்ப அறிவு முன் 
னேற்றம் , தொழில் நிர்வாக மேம்பாடு , மூலதனத் திரட்சி , புதிய 
சாதனக் கண்டுபிடிப்பு , கல்வி வளர்ச்சி ஆகியவற்றைச் சார்ந்திருக் 
கிறது . இவைமீதான செலவீடுகளை அரசு அதிகப்படுத்தத் தயாரா 
யிருக்கிறது . ஆக்கத்திறன் கூடுவதனால் பொருளாதார வளர்ச்சி 
மிகுதியாகும் என்று நம்பப்படுகிறது . நிலைபேறாக்கம் எய்துவதற்கும் 
அரசிறைக் கைக்கோளை அரசு பயன்படுத்தி வருகிறது . வருமானத் 
தையும் வேலை வாய்ப்பையும் நிலையாயிருந்துவரச் செய்யும் முறை 
யில் தனியார் பொருளாதாரத்தில் சேமிப்பும் முதலீடும் அமைவ 
தில்லை . எனவே , வருமானத்தை நிலைப்படுத்துவதற்கான முறையில் 
செலவீடுகளை அமைத்து வருகிறது . 


18. அமெரிக்க அரசின் விவசாயக் 

கைக்கோள் 


( The Agricultural Policy of the 

Government of U.S.A. ) 


அமெரிக்கப் பண்ணைகளின் எண்ணிக்கையும் , பண்ணைத் தொழி 
லாளர் எண்ணிக்கையும் தற்போது குறைந்து வருகிறது . 1929 ஆம் 
ஆண்டில் அமெரிக்க மக்களில் 25 சதவீதத்தினர் பண்ணைகளை நம்பி 
யிருந்தனர் ; பண்ணையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் எண்ணிக்கை 
அப்போது அமெரிக்க மொத்தத் தொழிலாளர் தொகையில் 20 சத 
வீதமாயிருந்தது . ஆனால் , தற்போது அமெரிக்க மக்கள் தொகையில் 
121 சத வீதத்தினரே பண்ணைகளை நம்பியி நக்கின்றனர் . பண்ணைத் 
தொழிலா ளர் எண்ணிக்கை , மொத்தத் தொழிலாளர் எண்ணிக்கை 
யில் 10 சத வீதமாக மட்டுமே இருக்கிறது . நாட்டு வருமானத்திலும் 
அமெரிக்க விவசாயத் தொழிலின் முக்கியத்துவம் குறைந்து வரு 
கிறது . நாட்டு வருமானத்தில் இருபதில் ஒரு பங்குதான் விவசா 
யத்திலிருந்து பெறப்படுகிறது . என்றாலும் , வேளாண்மை பற்றிய 
அரசுத் திட்டங்கள் அண்மைக் காலங்களில் அதிகரித்துள்ளன . 
விவசாயிகளின் பொருளாதார விவகாரங்களில் ஃபெடரல் அரசு பல 
நேரங்களில் நேரடியாகக் குறுக்கிடுகிறது . எனவே , அரசின் விவசாயக் 
கைக்கோள் ( Policy ) பற்றி பல விவாதங்கள் எழுந்துள்ளன . அரசின் 
விவசாயக் கைக்கோளைப்பற்றிச் சற்று விரிவாக ஆராய்வதற்கு 
முன்னால் , அமெரிக்க வேளாண்மைத் தொழிலின் சில அடிப்படைப் 
பொருளாதார இயல்புகளை நோக்குவோம் , 


250 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


அங்காடிக் கட்டமைப்பு : 


மற்ற தொழில்களில் உற்பத்தியாகும் பண்டங்களுக்குள்ள 
அங்காடிகளில் தூய போட்டி ( Pure Competition ) யின் அம்சங்கள் 
கிடையா . பண்டங்கள் வெவ்வேறானவை : ஓரினத்தைச் சார்ந்தவை 
யல்ல . அடையாளப் பெயர்கள் ( Board names ) , வர்த்தகக் குறிகள் 
{ Trade marks ) , விளம்பரம் ஆகியவை மூலமாக உற்பத்தியாளர்கள் 
நுகா வோர்களின் கவனத்தைத் தம் பக்கம் இழுக்க முயல்கின்றனர் . 
எஃத முதலான முக்கியப் பண்டங்களைப் பொறுத்தவரையில் விலைப் 
போட்டியை ( Pricc Competition ) விட விலை நிர்ணயத் தலைமையே 
( Price leadership ) பிரதான அம்சமாயிருக்கிறது . இப்படிப்பட்ட 
அங்காடிச் சூழ்நிலைகளில் , ஒரு குறிப்பிட்ட பண்டத்திற்கான தேவை 
குறைந்தால் , அப் பண்டத்தின் உற்பத்தியாளர்கள் உற்பத்தியின் 
அளவைக் குறைத்து விலையை மாறாமலிருக்கச் செய்ய முயல் 
கின்றனர் . 


ஆல், 


விவசாயப் பண்ட அங்காடிச் சூழ்நிலைகள் இவற்றிற் க முற்றிலும் 
மாறுபட்டவை . நிறைவுப் போட்டியை ( Perfect Competition ) 
ஒத்த சூழ்நிலைகள் விவசாய அங்காடியில் காணப்படுகின்றன . 
அங்காடி நிலவரங்களால் விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன . விவசா 
யப் பண்டங்கள் தரத்திலும் , இனத்திலும் வேறுபட , லாம் 
ஒரு ( 

சறிப்பிட்ட தரத்தில் உள்ள விவசாயப் பண்டங்கள் ஓரினத் 
தன்மையைப் பெற்றிருக்கின்றன . அடையாளப் பெயர் , வாத்தகக் . 
குறிகள் , 

விளம்பரம் ஆகியவை மூலமாக ஒரு விவசாயி தனது 
கோதுமையை மற்றொரு விவசாயியின் கோதுமையிலிருந்து வேறு 
படுத்திக் காட்ட முடியாது . எந்த ஒரு தனிப்பட்ட உற்பத்தியாள 
( லுைம் , உற்பத்தியளவை மாற்றியமைப்பதன் மூலம் , விலையை 
மாற்ற முடியாது . மற்ற தொழில்களில் பொதுவாகக் 
படக்கூடிய முழுச் சர்வாதீனம் ( Oligopoly ) , விலை நிர்ணயத் தலைமை 
முதலியவை விவசாய அங்காடிகளில் காணப்பட வில்கள் . 

ஒர விவசா 
யப் பண்டத்தின் தேவை குறையும்போது , அப் பண்டத்தின் விலை 
குறைகிறது விலையை மாறாமலிருக்கச் செய்ய எந்த ஓ உற்பத்தி 
யாளனும் உற்பத்தியைக் குறைக்க முயல்வதில்லை . எனவே , அரசின் 
குறுக்கீடற்ற நிஃயில் விவசாயப் பண்டத் தேவையில் ஏற்ற இறக் 
கங்கள் தோன்றினால் , விலைகள் தான் பாதிக்கப்படுகின்றனவே தவிர , 
உற்பத்தி யௗவன்று . 


காணப் 


தேவையின் இயல்பு 


அமெரிக்க விவசாயப் பண்டத் தேவையில் இருகூறுகள் உள்ளன . 
அந்நிய நாட்டுத் தேவை , உள் நாட்டுத் தேவை இவையிரண்டிலும் 


அமெரிக்க அரசின் விவசாயக் கைக்கோள் 


253 


வெவ்வேறு அளவான ஏற்ற இறக்கங்கள் உண்டாகின்றன . முதல் 
உலகப் போருக்கு முன்பு இருந்ததைவிட , வெளிநாட்டுத் தேவை 
தற்போது குறைவாயிருக்கிறது . பெரும்பாலான ஐரோப்பிய நாடு 
கள் தமது விவசாய உற்பத்தியைப் பெருக்கிக்கொண்டு அமெரிக்கா 
விடமிருந்து பெற்றுவரும் இறக்குமதிகளைக் குறைத்துக்கொண்டன . 
ஆனால் , குறைவாயிருக்கிறது என்பதற்காக வெளிநாட்டுத் தேவயை 
நாம் அறவே புறக்கணித்துவிட முடியாது . 


உள் நாட்டுத் தேவை அண்மைக் காலங்களில் அதிகரித்துள்ளது . 
மக்கள் தொகை வளர்ச்சி , வருமான உயர்வு , உணவுப் பழக்க மாறு 
தல் ஆகியவை காரணமாக , விவசாயப் பண்டங்களுக்கான உள் 
நாட்டுத் தேவை பெருகியுள்ளது . என்றாலும் , இவற்றில் மக்கள் 
தொகை வளர்ச்சியே முக்கியமானது . மக்கள் தொகையைவிட 
விவசாய உற்பத்தி மிகுதியாகப் பெருகினால் விவசாயப் பண்டங் 
களின் விலைகள் மிகுதியாகக் குறைகின்றன . 
அளிப்பின் இயல்பு ; 


ஒரு தனிப்பட்ட விவசாயியின் உற்பத்தி , மொத்த விவசாய 
உற்பத்தியின் ஒரு மிகச் சிறிய பகுதியாக இருக்கிறது . எனவே , 
தனது உற்பத்தியளவை மாற்றுவதன் மூலம் , பண்டத்தின் விலையை 
அவனால் மாற்ற முடியாது . அளிப்பு , தேவைக்கு மிகுதியாயிருக்கும் 
போது உற்பத்தியைக் குறைத்து விலையை மாறாமலிருக்கச் செய்யும் 
நிலையில் அவன் இல்லை . விலைகள் குறையும்போது மற்ற தொழில் 
களில் உற்பத்தி குறையும் . ஆனால், விவசாயத் தொழிலில் நிலைமை 
வேறு . விவசாயப் பண்டங்களின் விலைகள் தாழ்கின்றபோது , விவ 
சாய உற்பத்தி குறைவதில்லை . சில நேரங்களில் உற்பத்தி அதிகரிக் 
கக்கூடச் செய்கிறது . 

நிறைவுப் போட்டிச் சூழ்நிலையில் உற்பத்திச் சாதனங்கள் 
தொழில்விட்டு தொழில் பெயாந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப் 
படுகிறது . ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் விவசாயத்தில் ஈடுபட் 
டிருக்கும் பொருளாதாரச் சாதனங்கள் இப்படிப் பெயாந்து செல்லும் 
நிலையில் இல்லை . அங்கேயுள்ள பெரும்பாலான விவசாயிகளுக்கு 
விவசாயம் ஒரு தொழிலாக மட்டும் இருக்கவில்லை . வாழும் வழியா 
கவுமிருக்கிறது . எனவே , விலைகள் குறைவாயிருக்கின்றன என்பதற் 
காகவா அல்லது வருமானங்கள் குறைவாயிருக்கின்றன என்பதற் 
காகவோ அவர்கள் தமது பாம்பரைத் தொழிலை விட்டகலத் தயாரா 
யிலை. நிைைம சீர்படும் , ன்ற நம்பிக்கை அவாகளுக்கு எப்போதும் 
உண்டு . மேலும் , பலணை வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒருவகைப் 
பொருளாதாரப் பாதுகாப்பு ( Economic Security ) இருக்கிறது . பண 


204 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்கி 


வருமானம் குறைவாயிருக்கக்கூடும் என்றாலும் , அவர்களுக்கு உண்ண 
உணவும் , இருக்க இடமும் இருக்கிறது . ஆகவே , மற்ற தொழில் 
களுக்குச் செல்ல அவர்கள் எளிதில் இசைவதில்லை . பண்ணை நிலங்கள் 
கட்டடங்கள் , கருவிகள் வேறு எந்தப் பண்டங்களைத் தயாரிப்பதற் 
கும் பயன்பட முடியாது . உதாரணமாக , பால் பண்ணைத் திட்டத் 
திற்குப் பயன்படும் கட்டடங்களும் கருவிகளும், புகையிலை உற்பத்திக் 
குப் பயன்படா . கோதுமை உற்பத்திக்குப் பொருத்தமாயிருக்கும் 
நிலம் , பழத் தோட்டங்களை வைப்பதற்குப் பொருத்தமாயிராது . 


பண்ணை வாழ்க்கையைவிட்டு நகரங்களுக்குச் சென்று வேறு 
வேலையைத் தேடிக் கண்டுபிடிப்பதில் பல சிரமங்கள் இருக்கின்றன . 
விவசாயத்தில் மட்டுமே விவசாயிகளுக்குப் பயிற்சியும் அனுபவமும் 
உண்டு. வேறு தொழில்களில் அவர்களுக்குப் பயிற்சி கிடையாது . 
எனவே , அவர்களுக்கு வேலைகளைத் தர யாரும் முன் வருவதில்லை . 
அதோடு கூட வேறு தொழில்களில் வேலை வாய்ப்பின்மைப் பிரச்சினை 
மிகுதியாயிருப்பின் நிலைமை மேலும் மோசமாகும் . விவசாயிகள் 
வேறு தொழில்களுக்குச் செல்வது என்பது , அத்தொழில்களில் உள்ள 
வேலை வாய்ப்பளவைப் பொறுத்தது எனலாம் . 


விலைகள் குறவாயிருக்கும்போதுகூட 

உற்பத்தி யளவைப் 
பெருக்குவது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிறது . புதிய எந்திரங்கள் , 
புதிய விதைகள் , புதிய உரங்கள் நடை முறைக்கு வரும்போது 
விவசாயிகள் விவசாயப் பண்ட விலைகளைப்பற்றிக் கவலைப்படாது 
உற்பத்தியை அதிகப்படுத்தவே செய்கின்றனர் . தமது பண்டத்தின் 
விலை உயாவாயிருந்தாலும் சரி, அல்லது தாழ்வாயிருந்தாலும் சரி 
உற்பததியளவு உயாந்த பட்சமாயிருக்க வேண்டும் . உற்பத்திச் 
செலவு குறைந்த பட்சமாயிருக்கவேண்டும் என்பதில் தான் ஒரு தனிப் 
பட்ட விவசாயி குறியாயிருக்கிறான் . 


விவசாயப் பண்டங்களின் விலைகள் நிர்ணயமாவதற்குப் பல 
மாதங்களுக்கு முன்பே , அவற்றை உற்பத்தி செய்வதற்கான முயற்சி 
கள் 

மேற்கொள்ளப்பட்டு விடுவதனால், விலைகளுக்கேற்றவாறு 
உற்பத்தியைக் குறைக்கவோ அல்லது கூட்டவோ விவசாயியினால் 
முடிவதில்லை . இத்தகைய காரணங்களை முன்னிட்டு விவசாயப் 
பண்டங்களின் அவிப்பு நெகிழ்ச்சியற்றதாக ( inelastic) இருக்கிறது . 
அரசின் குறுக்கீடு ( Government Intervention ) ! 


இப்படிப்பட்ட சூழ்நிலையில் , விவசாயப் பண்டங்களின் விலைகளை 
மாறாமலிருககச் செய்யவும் , அவற்றை விவசாயிகளுக்கு ஏற்றதா 
யிருக்கச் செய்யவும் அரசு விழைந்தால் , அது எந்தெந்த நடவடிக்கை 


அமெரிக்க அரசின் விவசாயக் கைக்கோள் 


255 


களில் ஈடுபடக்கூடும் ? உற்பத்தியையோ அல்லது விற்பனையையோ 
அல்லது இவை யிரண்டையுமோ அது கட்டுப்படுத்தலாம் . உற்பததி 
யைக் குறைக்கும் நோக்கத்தில் அமெரிக்க அரசு பல நேரங்களில் 
ஒவ்வொரு தானியத்திற்கும் விடப்பட்ட நிலப் பகுதியின் அளவைக் 
குறைக்க முற்பட்டிருக்கிறது . இது ஒரு சாதனக் கட்டுப்பாடு ஆகும் . 
ஆனால் , இதனால் எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டவில்லை . ஒரு தானி 
யத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலப் பகுதி மற்றொரு தானியத்திற்குப் 
பயன்படுத்தப்பட்டு விடும் . எனவே மொத்த உற்பத்தி குறையாது . 
மேலும் விடுவிக்கப்பெற்ற நிலங்கள் வளம் குறைந்தவை ! விடுவிக்கப் 
படா நிலம் வளம் மிகுந்தவை . இவற்றின் விளைச்சல் அனேக வேளை 
களில் அதிகப்படுத்தப்பட்டன. எனவே தலைவீத ஏக்கர் உற்பத்தி 
அதிகரித்து , மொத்த உற்பத்தி கூடுதலாகியது . உபரி உற்பத்தியை 
இருப்புச் செய்வதற்குத் தனியார் மற்றும் அரசு தானியக்கிடங்குகளை 
ஏற்படுத்துவதும் , அதிகப்படுத்துவதும் அவசியமாயிற்று . பல்வேறு 
பண்ணைப் பொருள்களின் உபரி உற்பத்தியைக் கையகப்படுத்துவதற் 
கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஃபெடரல் அரசு அதிகாரம் பெற்றிருக் 
கிறது. 


விவசாயப் பண்டங்களின் விற்பனையை அரசு கட்டுப்படுத்து 
வதற்கு எதர்ப்புக்கள் இருக்கின்றன . இதனை நடைமுறைப்படுத்து 
வதில பல சிரமங்களும் உள்ளன . விற்பனையைக் கட்டுப்படுத்துவ 
தென்றால் , அது நாடு முழுவதும் செய்யப்படவேண்டும் . அதோடு 
கூட , உற்பத்தியைக் கட்டுப்படுத்துவதற்கும் முயற்சிகளை எடுக்க 
வேண்டும் . விவசாயிகள் எந்த அளவில் வேண்டுமானாலும் உற்பத்தி 
செய்யலாம் என்ற நிலையில் , விற்பனை ஒப்பந்தங்களில் ஒப்புக் கொள் 
ளப்பட்ட உற்பற்தியளவுக்கு மட்டும் விலை உத்தரவாதமளித்தால் , 
விவசாயிகள் உற்பத்தியைக் குறைக்க மாட்டார்கள் . மிகுதியாக 
உற்ப , திசெய்து , ஒரு பகுதியை விற்பனை ஒப்பந்தத்தின்படி ஒரு 
குறி - பிட்ட விக்யிலும் , மீதியை எந்த ஒரு விலையிலும் விற்பா . உபரி 
உற்பத்தி நிலை நிச்சயம் எழும் . அப்போது விலைகள் மேலும் தாழ 
லாம் . உபரிகளை அங்காடிகளிலிருந்து பிரித்தெடுத்து , சிறிது காலத் 
திற்குக்கிடங்குகளில் இருப்புச் செய்தால் நிலைமை ஓரளவிற்குச் சீர்பட 
லாம் . சரி , இருப்புச் செய்த உபரிகவா பிறகு என்ன செய்வது ? 
தானிய நெருக்கடி அல்லது பஞ்சம் அல்லது போர் ஏற்பட்டால் 
தானே இவ் வுடரிகளைக் கடங்குகளிலிருந்து விடுதலை செய்யலாம் . 
மற்ற நேரங்களில் இயற்றை அங்காடிக்கனுப்பினால் அங்காடியில் 
தெவட்டல் நிலை ( Glut ) தோன்றுமல்லவா ? இவற்றைப் பின்னணி 
யாகக்கொண்டு அமெரிக்க அரசின் வேளாண்மைக் கைக்கோசு 
ஆராவோம் . 


256 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


அரசின் கைக்கோள் , 1910-1920 : 


முதல் உலகப் போர் துவங்குமுன்னர் அமெரிக்க விவசாயத்தில் 
ஒரு பொற்காலம் தோன்றியது . பண்ணைப் பண்டங்களின் விலைகள் 
விவசாயிகளுக்குத் திருப்திகரமாயிருந்தன . உள்நாட்டுப் போருக்கு 
முன்னர் இருந்ததைவிட விவசாயிகள் சிறந்த நிலையில் இருந்தனர் . 
விவசாயப் பண்டங்களுக்கான உள் நாட்டுத் தேவையே அல்லாது , 
வெளிநாட்டுத் தேவையும் அதிகரித்தவண்ணமிருந்தது . முதல் உலகப் 
போர் நடந்த நிலையில் அமெரிக்கா ஒரு கடன் மிகுந்த நாடாயிருந் 
தது . வட்டி மற்றும் இலாப ஈவுகளை ( Dividends ) மற்ற நாடு 
களுக்குக் கூடுதலாக அது கொடுக்க வேண்டியிருந்தது . இக்கடன்களுக் 
காக அமெரிக்கா நிறைய உணவுப் பண்டங்களை ஏற்றுதி செய்தது . 
மேலும் , நேச நாடுகளின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கும் 
உணவுப் பண்டங்களை ஏற்றுமதி செய்யவேண்டி யிருந்தது . எனவே , 
உற்பத்தியை அதிகப்படுத்துமாறு அமெரிக்க அரசு விவசாயிகளைக் 
கேட்டுக்கொண்டது . விலைகள் உயர்வாயிருந்ததினால் , விவசாயிகளும் 
உற்பத்தியைப் பெருக்கினர் . 1913- ல் 52 மில்லியன் ஏக்கரில் கோதுமை 
பயிரிடப்பட்டது . இது , 1919 - ல் 73 மில்லியன் ஏக்கரில் பயிரிடப்பட் 
டது . பண்ணைக் கால் நடைகளின் எண்ணிக்கை 28 சதவீதம் அதிகரித் 
தது . பெரும்பாலான விவசாயிகள் கடன் வசதிகளைப் பயன்படுத்தி 
உற்பத்தியைப் பெருக்கினர் . நில உடைமையை ஒருங்கிணைப்பு 
( Consolidation ) செய்யவும் , நிலங்களை மேன்மேலும் வாங்கவும் பலா 
முயன்றனர் . இதனால் நிலத்தின் விலைகள் உயர்ந்தன . 


முதல் உலகப் போருக்குப் பின்னர் அமெரிக்கா கடன் வழங்கு 
நாடாக மாறிற்று . கடன்களை அடைப்பதற்காக விவசாயப் பண்டங் 
களை ஏற்றுமதி செய்யவேண்டிய அவசியம் இருக்கவில்லை . அமெரிக்க 
அரசு கடன் கொடுத்துவந்த வரையில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் 
அமெரிக்காவிடமிருந்து விவசாயப் பொருள்களை இறக்குமதி செய்து 
வந்தன . ஆனால் , இக் கடன்கள் 1920 - ல் நிறுத்தப்பட்டன . இதைத் 
தொடர்ந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள் விவசாயப் பண்ட இறக்கு 
மதிகளைக் குறைத்துக்கொண்டு , தமது விவசாய உற்பத்தியைப் 
பெருக்குவதற்கு முயல வாரம்பித்தன . இதனால் அமெரிக்க விவசாயப் 
பண்டங்களுக்கான வெளி நாட்டுத் தேவை குறைந்தது . தவிரவும் , 
காப்புச் சுங்கவரிக் கைக்கோளை ( Protectionist tariff Policy ) அரசு 
தீவிரமாகப் பின்பற்றியதாலும் வெளி நாட்டுத் தேவை மிகவும் 
குறைந்தது இறக்குமதி வரிகள் மிகுதியாக இருந்தமையால் , வெளி 
நாடுகள் அமெரிக்காவுடன் வாணிபத் தொடர்பு கொள்வதில் சிரமங் 
கள் எழுந்தன . 


அமெரிக்க அரசின் விவசாயக் கைக்கோள் 


257 


அரசின் கைக்கோள் , 1920-30 : 


1914 முதல் 1919 வரையில் விவசாயப் பண்டங்களின் விலைகள் 
அதிகரித்துக்கொண்டிருந்தன . ஆனால் , 1920 - ல் இவை தாழ்ந்தன . 
1920 ஆம் ஆண்டின் மே மாதத்தில் விவசாயப் பண்டங்களின் விலைக் 
குறியீட்டெண் 236 ஆகும் . ( 1910-1914 காலப் பகுதியில் விவசாயப் 
பண்டங்கள் விலைகளின் சராசரி 100 ஆக இருந்தது . 1921 ஆம் ஆண் 
டின் ஜூன் மாதத்தில் இது 112 ஆகத் தாழ்ந்தது . மற்ற பண்டங் 
களின் விலைகளும் குறைவே செய்தன . ஆனால் விவசாயப் பண்டங் 
களின் விலைகள் மிகுதியாகக் குறைந்தன . வியசாயப் பொருக் களின் 
விலைகள் குறைந்தமையால் , விவசாயிகளின் வருமானங்களும் , அவர் 
களின் சொத்துகளின் மதிப்பும் குறைந்தன . அந் நேரத்தில் அவர் 
களின் கடன்களும் வரிச்சுமைகளும் அதிகரித்தன . விவசாயிகள் பெரி 
தும் அவதியுற்றனர் . 


1929 - ல் விவசாயிகள் நிலைமையில் சற்று முன்னேற்றம் காணப் 
பட்டது என்றாலும் , நிலைமை முற்றிலும் சீர்ப்படவில்லை . பண்டங் 
களைச் சிறந்த முறையில் விற்பனை செய்ய விவசாயிகளுக்கு உதவியளிக் 
கும் நோக்கத்தில் , 1929 ஆம் ஆண்டின் விவசாய விற்பனைச் சட்டம் 
( Agricultural Marketing Act of 1929 ) இயற்றப்பட்டது . இச் சட்டதி 
தின்மூலம் விவசாயப் பண்ட விலைகள் நிலை பேறாக்கம் ( Stabilisation ) 
எய்தும் என்றும் , விவசாயம் , ஏனைய தொழில்களுக்கு இணையாக 
அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது . இச் சட்டப்படி , ஒரு 
ஃபெடரல் பண்ணை வாரியம் ( Federal Farm Board ) ஏற்படுத்தப்பட் 
டது . அதன் நடவடிக்கைகளுக்கென 500 மில்லியன் டாலர்கள் 
ஒதுக்கப்பட்டன . இவ் வாரியத்தின் பணி, நாடு முழுவதும் கூட்டுறவு 
விற்பனைத் திட்டங்களை ஏற்படுத்துதல் . இக் கூட்டுறவு நிலையங்கள் 
விவசாயப் பொருள் விஷயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் . விவசா 
யப் பொருள் விலைகளை நிலைப்படுத்த வேண்டும் . ஃபெடரல் பண்ணை 
வாரியம் இக் கூட்டுறவு நிலையங்களுக்குக் கடன் வசதிகளை வழங்கும் . 
இவை , பின்னர் விவசாயிகளுக்குக் கடன் உதவிகளை வழங்கும் : 
ஃபெடரல் பண்ணை வாரிய ஏற்பாடு ஒரு நல்ல முயற்சியே என்றாலும் , 
விற்பனைகளை ஒழுங்குபடுத்துவது விவசாயத் தொழிலை முன்னேற்றும் 
ஒரே வழியாக இருக்கவில்லை . விவசாயப் பண்டத் தேவைக்கும் , 
அளிப்புக்குமிடையே சமன்பாடு ஏற்படுத்துவது அப்போது மிகவும் 
அத்தியாவசியமாயிருந்தது . 1929 - ல்தான் சுழல்வகைச் சுருக்கம் 
( Cyclical Contraction ) தோன்ற வாரம்பித்தது . எல்லாவகைத் 
தொழி களும் இதனால் பாதிக்கப்பட்டன. வருமானங்கள் குறைந் 
தன , விவசாயப் பண்டங்களுக்கான உள் நாட்டுத் தேவை சுருங்கி 
யது . வெளிநாட்டுத் தேவையும் குறைந்தது . வெளிநாட்டுத் தேகிலா 


258 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளாச்சி 


குறைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் 1928 ஆம் ஆண்டின் ஸ்மூட் . 
ஹாலி சுங்கவரிச் சட்டப்படி (Smoot -Hawley Tarifi ) இறக்குமதிகள் 
மீது உயர்வான வரிகள் விதிக்கப்பட்டு வந்தமையாகும் . மற்றொரு 
காரணம் வெளி நாடுகளும் வாணிபச் சுழலின் சுருக்கக் கட்டத்திற்கு 
உட்பட்டு வந்தமை . 


விவசாயப் பொருள்களின் விலைகள் மேலும் சரிந்தன . ஃபெடரல் 
பண்ணை வாரியத்திடமிருந்து கடன் உதவி பெற்றுவந்த கூட்டுறவு 
நிலையங்கள் , விவசாயிகளுக்குப் பணத்தைக்கொடுத்து அவர்களிட 
மிருந்து உபரி உற்பத்தியைப் பெற்றுக்கொண்டு விலைகளை நிலைப் 
படுத்த முயன்றன . என்றாலும் , விவசாய உற்பத்தி பெருகியவண்ண 
மிருந்தமையால் இக்கூட்டுறவு நிலையங்களின் முயற்சி வெற்றிபெற 
வில்லை . தேவைக்கதிகமாக உற்பத்தி பெருகவே விவசாயப் பொருள் 
விலைகள் மேன்மேலும் சரிந்தன . 1932 - க்குள் ஃபெடரல் பண்ணை 
வாரியத்தின் மூலதனம் முழுவதும் தீந்து போயிற்று - கடனாகக் 
கொடுக்கப்பட்டுவிட்டது . புதிய கடன்களைக் கொடுப்பதற்குப் பணம் 
கிடையாது . இந்நிக யில 1933 ஆம் ஆண்டு , மே மாதம் இவ் வாரியம் 
மூடப்பட்டது . அதன் மற்ற உடைல மகள் பண்ணைக் கடன் நிர்வா 
கத் துறைக்கு ( Farm Credit Administration) மாற்றப்பட்டன . 


முதல் உலகப் போர் நடந்த சமயத்தில் விவசாய உற்பத்தியைப் 
பெருக்குமாறு விவசாயிகளை அரசு கேட்டுக்கொண்டது . அவர்களும் 
அக கோரிக்லகலய ஏற்று உற்பத்தியைப் பெருக்கினர் . ஆனால் ,, 
போருக்குப் பின்னர் பல காரணங்களை முன்னிட்டு விவசாய உற்பத்தி 
தேவைக்கு மிகுதியாக அமைந்து , விலைகள் சரிந்தபோது , விலைகளுக் 
கேற்றவாறு உற்பத்தியை அவர்களால் குறைத்துக்கொள்ள முடிய 
விலலை . அரசாலும் விலையை நிலைப்படுத்த முடியவில்லை . ஆக , 
விவசாயிகளின் துன்பத்திறகு அரசும் ஒரு காரணமாக இருந்தது . 


அரசின் கைக்கோள் 1930-40 


1930 - ல் தோன்றிய வாணிபப் பெருமந்தம் அமெரிக்கப் 
பொருளாதாரம் முழுவதையும் தாக்கியது . பெருமந்தம் காரண 
மாக நாட்டின் மொத்த வருமானம் , மொத்த உற்பத்தி , மொத்த 
வேலை வாய்ப்பு ஆகியவை குறைந்ததினால் மக்களின் வாங்குந் திறன் 
தாழ்ந்து விவசாயப் பண்டத் தேவை சுருங்கி , விவசாயப் பொருள் 
களின் விலைகள் மிகுதியாகக் குறைந்தன . நிலைமையைச் சீர்ப்படுத்த 
பல வழிகளில் முயற்சிகளை மேற்கொள்வது அமெரிக்க அரசுக்கு 
அத்தியாவசியமாயிற்று . குடியரசுத் தலைவர் ப்ராங்க்ளின் டி . ரூஸ் 
வெல்ட் மிவும் அக்கறையுடன் செயல்பட்டார் . விவசாயத்தைப் 
பாதுகாப்பதற்கும் வனப்பதற்கும் எடுத்துக்கொள்ளப் பெற்ற 


அமெரிக்க அரசின் விவசாயக் கைக்கோள் 


259 


முயற்சிகளில் 1933 ஆம் ஆண்டின் விவசாயச் சீரமைப்புச் சட்டம் , 
பண்டக் கடன் வசதிக் கழகம் ( Commodity Credit Corporation ) 
1936 ஆம் ஆண்டின் நிலப் பாதுகாப்பு மற்றும் உள் நாட்டு ஒதுக்கீட்டுச் 
சட்டம் ( Soil Conservation and Domestic Allotment Act ) , 1938 ஆம் 
ஆண்டின் விவசாயச் சீரமைப்புச் சட்டம் ஆகியவை குறிப்பிடத் 
தகுந்தவை . இவற்றை இனிச் சற்று விரிவாகக் காண்போம் . 


உற்பத்தியைக் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளைச் செய்வ 
தன்மூலம் கோதுமை , பருத்தி , நெல் , புகையிலை ஆகியவற்றின் விலை 
களை நிலைப்படுத்த 1933 ஆம் ஆண்டின் விவ சாயச் சீரமைப்புச் சட்டம் 
முயன்றது . ஒத்துழைப்பு நல்கிய உற்பத்தியாளர்களுக்கு அ ; சு பண 
உதவிகள் வழங்கியது . அடுத்து , பண்டக் கடன் வசதிக் கழகத்தை 
ஏற்படுத்தி , விவசாயப் பண்டங்களின் விலை நிர்ணயத்தில் அரசு 
நேரடியாகத் தலைவிட வாரம்பித்தது . விவசாயப் பொருள்கள்மீது 
கடன் கொடுப்பதற்கும் , அவற்றினைக் கொள்முதல் செய்வதற்கும் 
இக் கழகம் அதிகாரம் பெற்றிருந்தது . விலைகளை நியாயமான 
மட்டத்தில் இருக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகளில் இக் கழகம் 
ஈடுபட்டது . 1936 ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் அமெரிக்கத் 
தலைமை நீதிமன்றம் 1933 ஆம் ஆண்டின் விவசாயச் சீரமைப்புச் 
சட்டத்தின் சில பகுதிகளை , குறிப்பாக உற்பத்திக் கட்டுப்பாட்டோடு 
தொடர்பான பகுதியினை அரசியலமைப்புக்கு முரணானது எனத் தீர்ப் 
பளித்தது . இதற்கிடையில் பல விவசாயப் பிரதேசங்களில் வறட்சி 
நிலைமை தோன்றி உற்பத்தி பாதிக்கப்பட்டது . எனவே , நிலத்தின் 
வளத்தைப் பாதுகாப்பு செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுப்பது 
அவசியமாயிற்று . இதற்காக நிறைவேற்றப்பட்டது தான் நிலப் 
பாதுகாப்பு மற்றும் உள் நாட்டு ஒதுக்கீட்டுச் சட்டம் ( 1936 ) . நிலத் 
தைச் சிறந்த முறையில் பயன்படுத்துவதற்கான சில வழிமுறைகளை 
இச் சட்டம் நிறைவேற்றிக் கொடுத்தது . 1937 - ல் கோதுமை பருத்தி 
ஆகியவற்றின் விளைச்சல் அமோகமாயிருந்தது . இதனால் 

இதனால் உபரி 
உற்பத்தி நிலை உருவாகி , விவசாயப் பண்ட விலைகள் தாழ்வான 
மட்டத்தில் இருக்கத் தலைப்பட்டன. விவசாயிகள் துன்புற்றனர் . 
1938 - ல் அரசு மற்றொரு விவசாயச் சீரமைப்புச் சட்டத்தை இயற்றி 
விற்பனைக் கோட்டா ( Marketing Quotas ) முறையை அறிமுகப் 
படுத்தவும் , விவசாயப் பொருள்களின் விலைகளை உயர்த்தவும் 
முயன்றது . 


அரசின் கைக்கோள் 1940-60 . ! 


இரண்டாவது உலகப் போரின்போது விவசாயப் பண்டத் 
தேவை பெருமளவில் அதிகரித்தது . அவற்றின் விலைகள் துரிதமாக 


160 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருவாதார வளர்ச்சி 


. 


உயர்ந்தன . இப்படி விலைகள் உயர்வதனால் பொருளாதார நடவடிக் 
கைகள் பொதுவாகச் சுருங்கி , போர் ஆயத்தங்கள் பாதிக்கப்படலாம் 
என்ற அச்சம் அமெரிக்க அரசுக்கு இருந்தது என்றாலும் , அது விவ 
சாயப் பொருள்களின் விலைகளைக் கட்டுப்படுத்துவதில் ஆர்வம் 
காட்டவில்லை . ஏனென்றால் , விவசாய உற்பத்தி பெருகவேண்டும் 
என்று அரசு விரும்பியது . உற்பத்தியைப் பெருக்குமாறு விவசாயி 
களை அது நாள்தோறும் கேட்டுக்கொண்டது . ஆனால் விவசாயிகள் 
ஒரு குறிப்பிட்ட அளவிற்குமேல விவசாய உற்பத்தியை அதிகப்படுத் 
தத் தயாராயில்லை . உற்பத்திப் பெருக்கம் விளைவாக முதல் உலகப் 
போருக்குப் பின்னர் விவசாயப் பொருள் விலைகள் எவ்வாறு அடி 
மட்டத்திற்குச் சரிந்தன என்பது அவர்கள் நினைவில் பசுமையாயிருத் 

எனவே விவசாயிகள் தயங்கினர் . உடனே , விவசாயப் பண்ட 
விலைகளை உயர்மட்டத்தில் இருக்கச் செய்வதற்கான எல்லா ஏற்பாடு 
களையும் அரசு மேற் கொள்ளும் என்ற உத்தரவாதத்தை அரசு 
விவசாயிகளுக்குக் கொடுத்தது . இவ்வுத்தரவாதத்தை ஏற்று விவ 
சாயிகள் உற்பத்தியை அதிகப்படுத்த ஒப்புக்கொண்டனர் . 


விவசாயப் பண்ட விலைகளைத் திருப்திகரமான மட்டங்களில் 
இருக்கச் செய்ய அரசு பொறுப்பேற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து , 
அவற்றின் விலைகள் உயர்ந்தன . உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து 
வந்தது . விவசாயப் பண்ட விலைகளை உயர் மட்டத்தில் தொடர்ந்து 
இருக்கச் செய்வதற்காக , அரசு 1918,1949 ஆகிய ஆண்டுகளில் சட்டங் 
களை இயற்றியது . இதனால் அமெரிக்க விவசாயிகள் நன்மையுற்ற 
னர் . நல்ல விலைகளில் பண்டங்களை விற்கும் வாய்ப்புக் கிடைத்தது . 
விவசாயத்தில் செழிப்பு நிலை தோன்ற வாரம்பித்தது . இரண்டா 
வது உலகப் போர் முடிந்த நேரத்தில் சில சங்கடங்கள் தோன்றின 
என்றாலும் , அவை ஓரளவிற்குச் சமாளிக்கப்பட்டன . தேவைக்கு 
மிகுதியாக அளிப்பு அமைந்திருந்தது . ஆனால் , அதனால் விலைகள் 
பெருமளவில் குறையாதவாறு அரசு பார்த்துக்கொண்டமையால் , 
பிரச்சினை தீவிரமடையவில்லை . 


1950 - ல் கொரியப் போர் ( Korean War ) தொடங்கியது . விவசா 
யப் பொருள்களின் உற்பத்தியைப் பெருக்குவதில் அரசு ஆர்வம் 
காட்டியது . விலைகளும் திருப்திகரமாக அமைந்திருந்தன . எனவே , 
விவசாயிகள் உற்பத்தியைப் பெருக்கினர் . தொழிலாளர் . மின்சா 
ரம் , உரம் . எந்திரம் ஆகியவை பற்றாக்குறையாக இருந்த அந்த 
நேரத்தில்கூட உற்பத்தி பேரளவில் கூடுதலாகியது . 1953 - ல் கொரி 
யப் போர் மு ! டை ந்தது இதைத் தொடர்ந்து விவசாயப் பண்ட 
அளிப்பு , தேவைக்கு மிகு தியாய ருச , ம் நீஃ தென்பட்டது . விள்ை 
சரியது தொடங்கின , உடனே அவற்றை உயர்த்தும் நடவடிகலக 


அமெரிக்க அரசின் விவசாயக் கைக்கோள் 


களை அரசு மேற்கொண்டது . விற்பனைக் கோட்டா முறை மீண்டும் 
அமல் செய்யப் பெற்றது . நில ஒதுக்கீட்டுத் திட்டமும் நடைமுறைப் 
படுத்தப்பட்டது . ஆனாலும் அமித உற்பத்தி நிலை மறையவில்லை . 
விவசாயப் பண்ட இருப்புக்கள் அதிகரித்துக்கொண்டே யிருந்கன . 
பண்டக் கடன் வசதிக் கழகத்தின் இருப்புக்களின் பண மதிப்பு 1954 - ல் 
4 பில்லியன் டாலர்களுக்கும் மிகுதியாயிருந்தது . 1935 ல் - ல் இது 
6 பில்லியன் டாலர்களுக்குத் தாவிற்று . அரசின் முயற்சியால் பல 
விவசாயப் பண்டங்களின் விலைகள் உயர் மட்டத்திலிருந்தன . 
இதற்காகச் சில சட்டங்களையும் அரசு இயற்றியது . அரசின் குறுக்கீடு 
இல்லாதிருப்பின் விலைகள் பேரளவில் சரிந்துபோயிருக்கும் . 


1956ஆம் ஆண்டின் விவசாயச் சட்டத்தின் ( Agricultural Act ) 
படி , நில வங்கித் திட்டம் ( Soil Bank Programme ) ஏற்படுத்தப் 
பட்டது . எந்தெந்தப் பண்டங்கள் அமிதமாய் உற்பத்திசெய்யப்பட் 
டிருக்கின்றனவோ , அவற்றைத் தவிர்த்து , வேறு பண்டங்களை நிலத் 
தில் பயிரிடுவதற்கு இச் சட்டம் வழிவகுத்தது . இதற்கு ஒப்புதல் 
அளிக்கும் விவசாயிகளுக்கு அரசு பண உதவிகளை வழங்கியது . இத் 
திட்டத்தாலும் அமித உற்பத்திப் பிரச்சினையைத் தீர்க்க முடிய 
இல்லை . இத்திட்டம் 1958 ஆம் ஆண்டின் இறுதியில் முடி வடைந்தது . 
அப்போதும் கூட தானிய இருப்புக்கள் மலையெனக் குவிந்து கிடந்தன . 
வளக்காப்புத் திட்டத்தின் ( Conservation Reserve Programme ) கீழ் 
1960 - ல் சுமார் 28.7 மில்லியன் ஏக்கர்கள் தானியச் சாகுபடியிலிருந்து 
விலக்கிக்கொள்ளப்பட்டன . இதன் முக்கிய நோக்கம் உற்பத்திக் 
கட்டுப்பாடு அன்று ; மாறாக , வளப் பாதுகாப்பேயாம் , 


1960 க்குப் பின்னர் அரசின் கைக்கோள் : 


1960 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் விலை உயர்த்துத் திட்டங்கள் 
அனைத்தும் நடைமுறையிலிருந்தன . உற்பத்தியை 

உற்பத்தியைக் கட்டுப்படுத்து 
வதற்கு நில ஒதுக்கீட்டுத் திட்டமும் , விற்பனையைக் கட்டுப்படுத்து 
வதற்கு விற்பனைக் கோட்டாத் திட்டமும் அமலில் இருந்தன. இருந் 
தும் , முக்கிய விவ சாயப் பண்டங்களைப் பொறுத்தவரையில் , அளிப்பு 
தேவைக்கு மிகுதியாயிருந்தது . உ பரி இருப்பை அங்காடியிலிருந்து 
அகற்ற அரசு பண்டங்களை நேரடியாக விலை கொடுத்து வாங்க முன் 
வந்தது . அதோடு , உற்பத்திப் பண்டங்களைச் சிறிது காலத்திற்கு 
இருப்புச்செய்ய ஒப்பு கொள்ளும் விவசாயிகளுக்குக் கடன் உதவி 
வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்தது . விலைகள் திருப்திசரமாயிருப் 
பின் விவசாயிகள் தமது இருப்புக்களை விற்று , கடன்களை அடைத்து 
விடலாம் . விலைகள் திருப்திகரமாக இல்லாவிட்டால் இருப்புக்களைப் 
பண்டக் கடன் வசதிக் கழகத்திடம் ஒப்படைத்துவிடலாம் . ஆனால் , 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பண்டங்களை அரசு பேரடியாக வாங்கிக்கொண்டாலும் சரி , அல்லது 
கடன்சளுக்காக எடுத்துக்கொண்டாலும் சரி , ளைவு ஒரேளிரமாகத் 
தானிருக்கும் . இவ்விரண்டு முறையிலும் இருப்புக்கள் கூடுதலாகின் 
றன . விலைகள் குறைகின்றன . 


விலைகள் கறையாதிருக்கும் வகையில் இருப்புக்களைப் பயன்படுத் 
துவது எங்ஙனம் ! பின்வரும் வழிகள் சடைப்பிடிக்கப்படலாம் . ( a ) 
மதிய உணவுக் திட்டங்களுக்கு இவற்றை அன்பளிப்பாக வழங்கல் ! 
( b ) உள் நாட்டில் வறுமையால் பீடிக்சப்பட்டவர்சளுக்கு இனமாகக் 
கொடுத்தல் ; (c ) வெள்ளம் , வறட்சி முதலியவற்றால் அவதியுறும் 
பிரதேசங்களுக்குச் செஞ்சிலுவை யமைப்பு ( Red Cross Society ) 
மூலம் உதவியாக வழங்கல் : ( d ) பஞ்சச்தால் தாக்குண்ட வெளி நாடு 
களுக்கு அன்பளிப்பாகத் தருதல் . இம்முறைகள் அத்தனையிலும் 
விவசாயப் பண்ட அமித அளிப்பைக் சறைப்பதற்கு அமெரிக்க அரசு 
முயன்றுள்ளது . ஆனால் , இதில் சில சிரமங்களிருக்கின்றன . பஞ்சம் 
மற்றும் ஏழ்மையால் உள்ள நாடுகளின் மக்கள் உணவப் பழக்கங்கள் 
வெவ் ? வறானவை . எனவே , சில உணவுப் பண்டங்களைப் பெற்றுக் 
கொள்ள இவை தயங்கலாம் . உதாரணமாக , அரிசியைப் பிரதான 
உணவாகக்கொண்ட நாடுகள் கோதுமையை ஏற்றுக்கொள்ளக் 
தயங்கும் . மேலும் , உதவிபெறும் நாடுகள் இப் பண்டங்களைச் 
சிறந்த முறையில் பகிர்வு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் , அதற் 
கான 

வசதி.ளையும் பெற்றிராமலிருக்கலாம் . தவிரவும் , 
அமெரிக்க அரசின் இருப்பிலிருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயப் 
பொருள்கள் வினைமற்ப் பண்டங்களாய் ( unfinished goods ) 
ஆதார நிலையில் ( Primary ) இரு பனவாய் உள்ளன . 

உடனே 
நுசரக் கூடிய பக்குவத்தில் இவை இருக்கவில்லை . சடுத்ததாக , 
இவற்றைப் இடங்களுக்குக் கொண்டு செல்வதற்காகும் 
போக்கு வரத்துச் செலவுகளும் ( Transport costs ) மிகுதியாயிருக் 
கின்றன . 


1960 - ல் சுமார் 30 மில்லியன் ஏக்கர் நிலப் பரப்பு தானியச் 
சாகுபடியிலிருந்து விலக்கப்பட்டிருந்தும் கூட விவசாய உற்பத்தி மிக 
அதிகமாயிருந்தது . தட்ப வெப்ப நி ைமை சாதகமாயிருந்ததையே 
இதற்கு முக்கிய காரணம் எனலாம் . விவசாயப் பண்ட விலைகள் 
1919 ல் இருந்ததைவிட மோசமில்லை என்றாலும் விவசாயி - ளின் 
பொ . ளாதார நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை . 1960 ஆம் 
ஆண் : ன் இறுதியில் சுமார் 15 பில் லியன் புஷல் கோதுமை , 
5 3 பில்லியன் பேல் பருத்தி பண் க் கடன் வசதிக் கழகத்திடம் 
முடங்கக் கிடந்தன . விவசாயிகளிடையே அதிருப்தி பரவிற்று . 
அரசின் கைக்கோள் கபரும்பாலான குடி மக்களுக்கு மன நிறைவைக் 


அமெரிக்க அரசின் விவசாயம் கைகோக 


35 


கொடுக்கவில்லை . அரசின் விவசாயக் கைக்கோவில் பீசுவரும் குறை 
பாடுகள் இருப்பதாக அவர்கள் கூறினர் . 


( அ ) விவசாயப் பண்டங்களின் விலைகளை உயர்த்துவதற்த 

அரசு மேற்கொண்ட திட்டங்கள் செலவு மிதந்தவை ; 

அவற்றிடமிருந்து கணிசமான நன்மைகள் பிறக்கவில்லை . 
( ஆ ) அரசின் விவசாயத் திட்டங்கள் ஏழை விவசாயிகளுக்கு 

நன்மையைத் தரவில்லை . 
( இ ) அரசின் குறுக்கீடு காரணமாக வேளாண்மையில் திறமை 

யின்மை வளர்கிறது . 
( ஈ ) விவசாயிகளுக்கு மட்டும் பிரத்தியேக சலுகையையும் 

உதவியையும் வழங்குவது நியாயமாகாது . 


இவற்றில் ஓரளவிற்கு உண்மை இருந்தது என்றாலும் , விலை 
உயர்த்துத் திட்டங்களையோ அல்லது உற்பத்தி மற்றும் விற்பனைக் 
கட்டுப்பாட்டுத் திட்டங்களையோ அரசு உடனே நிறுத்திவைக்கும் நிலை 
யில் இல்லை . இவை திடீரென்று நிறுத்த பட்டால் விவசாயிகளே 
அல்லாது மற்றவர்சளும் பாதிக்கப்படலாம் . உற்பத்திக் கட்டுப் 
பாட்டைத் தவிர்த்து , விற்பனைக் கோட்டா முறையைப் பரவலாக 
விரிவு செய்வது சிறந்த முறையாக இருக்கும் என்று யோசனை தெரி 
விக்கப்படுகிறது . விலை உயர்த்துத் திட்டங்களையும் , உற்பத்திக் 
கட்டுப்பாட்டுத் திட்டங்களையும் கைவிட்டு , அரசு விவசாயிகளுக்கு 
நேரடியாகப் பண உதவி வழங்குதல் இன்னும் கூடுதலான நன்மை 
களைக் கொடுக்கும் என்று பலர் வற்புறுத்தி வருகின்றனர் . நில 
ஒதுக்கீட்டுத் திட்டம் , விற்பனைக் கோட்டா முறை , இருப்புக் குவிப்புத் 
திட்டம் முதலியவற்றைக் கைவிட்டு , அரசு நில ஓய்வுமுறைத் 
திட்டத்தை ( land retirement programme ) அமல் செய்யவேண்டும் 
என்று வேறு சிலர் கருத்துத் தெரிவிக்கின்றனர் . 


19. முதல் உலகப் போருக்குப்பின் 
அமெரிக்காவில் ஏற்பட்ட 
வாணிபச் சுழல்கள் 


( Trade cycles ) 


முதல் உலகப்போர் அவனியை உலுக்கி எடுத்து , ஆட்சேதமும் 
பொருட்சேதமும் மிகுதியாக ஏற்பட்ட தற்குப் பிறகு 

பிறகு அமைதித் 
தேவதை உலகில் மீண்டும் அவதரித்த போது , இனி அமெரிக்க ஐககிய 
நாட்டில் வாணிபச் சுழல்கள் தோன்றப் போவதில்லை என்றும் , அவை 
களின் கதை முடிந்து விட்டது என்றும் பல முச்கிய பொருளாதார 
அறிஞர்கள் கருத்துத் தெரிவித்தனர் அதைப் போலவே , இண் 
டாவது உலகப் போரால் விளைந்த எண்ணற்ற இடிபாடுகள் படி படி 
யாக மறைந்து , சுமூகமான சூழ்நிலைகள் புவனயெங்கணும் பரவிய 
நிலையில் அப்பழுக்கற்ற செழிப்பு நிலை அமெரிக்காவில் நிரந்தரமாகத் 
தங்கிவிடப் போகிறது என்று இவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் . 
ஆனால் இந்த ஆருடங்கள் உண்மையில் பலிக்கவில்லை . வாணி பச் 
சுழல்கள் அந்நாட்டை இன்னமும் வட்டமிட்டுக்கொண்டு தானிருக் 
கின்றன : உற்பத்தி , வருமானம் , வேலை வாய் - பு முதலியவற்ல் 
இன்னமும் அங்கே ஏற்ற இறக்சங்கள் நிகழ்ந்து கொண்டு தானிருக 
கின்றன . சுழல் களின் சில இயல்புகளில் வேண்டுமானால் சிலமாறுதல் 
கள் ஏற்பட்டிருக்கலாம் ; ஆனால் சுழல்கள் மறைந்து விட்டிருப்பதற் 
கான அறிகுறிகளைக் காணோம் . ஆடும் நாற்காலி ஆடிக்கொலை 


முதல் உலகப் போருக்குப்பின் , ..வாணிபச் சுழல்கள் 


285 


தானிருக்கிறது - அசைவுகளில் மட்டும் ஒரு சில மாறுதல்கள் ஏற்பட் 
டுள்ளன . ஆடும் நாற்காலி ஒரே மாதிரியாக எப்போதும் ஆடிக் 
கொண்டிருப்பதில்லையே ! 

பண்டங்களை இருப்புச் செய்வதற்காக பணத்தை முதலிடு 
செய்வது அமெரிக்க வாணிபத்துறையில் இன்றைக்கும் முக்கியமான 
தொருவாணிப நடவடிக்கையாகவே இருந்து வருகிறது . அம் முதலீட் 
டளவில் ஏற்படும் மாறுதல்களுக்கும் வாணிபச் சுழல்களுக்கும் 
தொடர்புஇருந்துவரவே செய்கிறது . ஆனால் புதிய கட்டுமானம் (Con 
struction ) உற்பத்தியாளருக்குத் தேவைப்படும் கருவிகள் போன்ற 
நிலை முதலில் முதலீடு செய்வது தற்போது ஓரளவிற்குக் குறைந்திருக் 

இதனால் , நிலை முதல் மாறுதல் வழியே உருவாகும் பெருஞ் 
சுழல்கள் இரண்டாவது உலகப் போருக்குப் பிந்திய காலட்பகுதியில் 
குறைவாகவே ஏற்பட்டன எனலாம் . ஆனால் இதற்குப் பதிலாக 
பெடரல் பட்ஜெட் ஆனது ஒரு முக்கிய வேடதாரியாக வாணிபச் சுழல் 
நாடகத்தில் தற்போது இடம் பெற்றிருக்கிறது . 


மாறிவரும் முதலாளித்துவம் : 


இருபதாம் நூற்ரூண்டின் சமீபஆண்டுகளில் அமெரிக்க ஐக்கிய 
நாட்டில் பல் வறு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன . ஆட்சி வரம்புக் 
குட்பட்ட நிலப்பகதிகள் மிகவும் அதிகமாக விரிவடைந்திருக்கின்றன . 
குடிய றக்கம் மாபெரும் அளவில் வளர்ந்து விட்டிருக்கிறது . விவ 
சாயத்தை நம்பிக்கிடந்த சமூகம் தொழில் மயமான வாழ்வைத் 
தழுவிக கொண்டிருக்கிறது . பிரும்மாண்டமான வர்த்தகக் கார்ப்ப 
ரேஷன்கள் நாடு முழுவதும் ஆல்போல் பெருகியிருக்கின் றன . எங்கு 
பார்த்தாலும் புத்தாக்கங்கள் -- இடையராது உழைத்துவரும் எந்தி 
ரங்களின் பெருமூச்சுக்கள் . இவை மத்தியில் இருந்து வரும் சமூகம் 
ஒரு நிலையான ( Stable ) சமூகமாக இருப்பதற்கில்லை . நாள்தோறும் 
பல மாறுதல்கள் நடந்து வருகின்றன. விலைமாறுதல்களும் , பூரிபபுக் 
கள் ( Booms ) செழிப்பு நிலையின் அமிதப் பெருக்கம் போன்ற வாணிபத் 
தடு டாற்றங்களும் , ! வலைவாய்ப்பின்மையும், வேதனை தரும் வர் 
நொடிப்புக்களும் , பணவாட்டமும் , 

பணவாட்டமும் , ஒரு நேரம் இளவரசன் மறு 
நேரம் பரவலன் என்ற நிமைகளு : அன்றாடம் அமெரிக்காவில் 
ஏற்பட்டுக் கொண்டேயிருக்கின்றன . இருப்பினும் , பெரும்பான்மை 
யான அமெரிக்கர்கள் நடுத்தர வர்க்க அந்தஸ்தைத் தக்க வைத்துக் 
கொண்டிருக்கின்றனர் . அநேக அமெரிக்கர்கள் சிறிய விவசாயப் 
பண்ணைகளையும் , சிறிய வாத்தக நிறுவனங்களையும் நடத்திக்கொண்டு 
வருகில் நனர் . 

தொழில் வளம் பெருகப் பெருக எண்ணற்ற பாமர மக்கள் 


ர்த்தக 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நசரங்களில் குடியேறலாயினர் . தொழிலாளர் வகுப்பு என்றொரு 
மக்கள் பிரிவும் , தொழிலாளர் இயக்கமும் அமெரிக்காவில் காலூன்ற 
லாயின. சுதந்திரமிகுந்த முதலாளித்துவம் மிகவும் தழைத்து 
வனாந்தது . 


முதல் உலகப் போரின்போது ஒரு வளர்வீத வருமான வரியும் , 
பெடரல் ரிசர்வ் திட்டமும் அமெரிக்கப் பொாளாதாரக் கட்ட மைப் 
பில் அறிமுகப் படுத்தப்பட்டன . கூட்டு பரம் பலவீனமாயிருந்து 
வந்தது . எனவே , தொழிலாளர் இயக்கத்தால் தொழிலதிபர்களின் 
போக்கிற்கு எந்தவிதத் தடைகளும் ஏற்படவில்லை. அதே நேரத்தில் , 
தொழில் தறையில் இருக்கக்கூடிய தொகுப்புக்கள் , கூட்டுக்கள் 
( Combination ) , சர்வாதீனங்கள் ஆகியவற்றை முறியடித்து, போட்டி 
மிகுந்த அங்காடிகளைப் போற்றி வளர்ப்பதற்கான முயற்சிகளும் மேற் 
கொள்ளப்பட்டன . இத்தகைய காரணங்களால் , முதல் உலகப் 
போருக்குப் பிறகு , சுமார் பத்தாண்டு காலம் தடையிலாத , தனியார் 
முதலாளித்துவம் அமெரிக்காவில் தழைத்தோங்கியது . அரசின் 
கட்டுப்பாடோ அல்லது தொழிலாளர் இயக்கத்தின் குறுக்கீடோ 
அதற்தச் சிறிதளவும் இருக்கவில்லை . இம்முதலாளித்துவம் மென் 
மேலும் வளர்ந்துகொண்டே போயிற்று . வழக்கத்திற்கு மீறிய அதி 
கரிப்பு ஏற்பட்டபோது 1929 இல் பங்கு மாற்றச் சந்தையில் பயங்கர 
வீழ்ச்சி ஏற்பட்டு , 1930 இல் தீவிர மந்தம் நாட்டைச் சூறையாட 
வாரம்பித்தது . 


இந்த மந்தம் அமெரிக்காவில் பல மாறுதல்களைத் தோற்று 
வித்தது . இரயில்பாதைகள், நிர்வாகம் , பாங்குகள் , மாநிலம் மற்றும் 
ஸ்தலஸ்தாபன நிர்வாகங்கள் முதலியவை நிலை குலைந்துபோயின. வீடு 
சளைக் கட்டியோர் , விவசாயத்தை நம்பிக் கிடந்தோர் , சின்னஞ்சிறு 
வர்த்தக நிறுவனங்களைச் சீவனத்திற்காக நடத்தி வந்தோர் திவாலா 
கிப்போயினர் . அழிவின் பிடியிலிருந்து இவர்களை மீட்டுக் கொணரு 
வதற்கு ஃபெடரல் அரசாங்கமே முன் வர வேண்டியதாயிற்று . புதுக் 
கொள்கை ( New Deal ) சீர் திருத்தங்கள் நாடெங்கணும் நடைமுறைப் 
படுத்தப்பட்டன . பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனைக் குழு ( Secu . 
rities and Exchange commission ) ஏற்படுத்தப்பெற்றது . பாங்கு 
டெபாசிட்டுகளு+ குப் பாதுகாப்பு கொடுப்பதற்கான திட்டம் அமல் 
செய்யப்பட்டது . முதியோர்களுக்கான சமூகப் பாதுகாப்பும் (Social 
Security ) , வேலையற்றிருப்பவருக்கான வேலைவாய்ப்பின்மை இன்சூ 
ரன்ஸ் திட்டமும் நடைமுறைக்குக் கொண்டுவரப்பட்டன. குறைந்த 
பட்சக் கூலிச் சட்டங்கள் ( Minimum Wage Laws ) நிறைவேற்றப் 
பட்டன . வீடுகளைக் கட்டுதல் , கிராமங்களுக்கு மின் வசதிகளைப் 
பரப்புதல் , பொதுப்பணி வேலைகளை மேற்கொள்ளுதல் போன்ற நட . 


முதல் உலகப் போருக்குப்பின் ... வாரியச் சுழல்கள் 

207 
வடிக்கைகளைப் பன் மடங்கு பெருக்கி , மந்தத்தைப் போக்கி மீட்சியைக் 
கொணருவதற்கு முயற்சிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இறுதியில் 
மீட்சி ஏற்பட்டது . எனினும் , அதை ஏற்படுத்திவைப்பது ஒரு அசா 
தாரணச் செயலாக இருந்தது . 


இரண்டாவது உலகப்போரும் , அதற்குப் பிந்திய நிலைமைகளும் : 


ஐரோப்பியப் போரினால் அமெரிக்க நாட்டின் ஏற்றுமதிகள் 
அதிகரித்தன . பிறகு அமெரிக்காவே போரில் ஈடுபடவேண்டிய 
நிலைமை ஏற்பட்டபோது , அந்நாட்டின் 50 சதவிகித சாதனங்கள் 
போர் ஆயக்க நடவடிச் கைகளில் ஈடுபடலாயின. இதனால் வேலை 
வாய்ப்பின்மை முற்றிலும் மறைந்து போயிற்று . போர் அரங்கி 
விருந்து அந்நாடு வெளியேறியபோது அதனிடம் பணச் சொத்துக் 
களும் (Monetory assets ) பணச் சேமிப்புக்களும் நிறைய இருந்தன . 
ஆனால் நுகர்ச்சிப் பண்டங்களும் , வீடுகளும் , தொழில் எந்திரங்களும் 
மிகவும் குறைவாயிருந்தன . இவைகளை மீண்டும் உற்பத்தி செயய 
முயன்ற போது செழிப்புக்கான அடித்தளம் செம்மையாகப் போடப் 
பட லாயிற்று . இதற்கிடையில் கொரியாப் போர் ( Korean war ) 
ஏற்பட்டு அமெரிக்கச் செழிப்பு நிலை மேலும் பெருகியது . 1957 வரை 
இச் செழிப்பு நிலை விரைவாக முன்னேறியது . அவ்வாண்டிற்குப் பிறகு 
செழிப்பு நிலைதொடர்ந்து நீடித்தது எனினும் , செழிப்பின் வளர்ச்சி 
அவ்வளவு விரைவாயிருக்கவில்லை . 1948 ஆம் ஆண்டிலிருந்து 1963 ஆம் 
ஆண்டுவரையிலான 15 ஆண்டுக் காலத்தில் அமெரிக்க நாட்டில் 
ஈடற்ற நிலையான செழிப்பு நிலை நிலவியது . மக்களது வாழ்க்கைத் 
தரம் உயர்ந்துகொண்டே போயிற்று . தக வீத நுகர்வோர் செல 
வீடுகள் அதிகரித்தக்கொண்டே வந்தன . ஆண்டு தோறும் சமூக 
இலாப ஈவு ( Social Dividend ) உடாந்த வண்ணமிருந்தது . 


பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் , இருபதாம் நூற்றாண்டின் 
முற்பசதியிலும் நிலவிய பொனாதார நி * மைகளோடு ஒப்பீடு 
கையில் 1948-1963 காலப்பகுதியில் நிலவிய பொருளாதார நிலைமை 
எவ்வளவோ சிறந்தது எனினும் , நிலைப்பாடும் வளர்ச்சியும் உயர்தர 
மா அமைந்திருந்தன என்றாலும் , அக்காலப்பகுதியில் நான்கு 
வாணிபச் கழல்கள் எற்பட்டிருந்தன என்று வாணிபக் குறிப்பேடுகள் 
தெரிவிக்கின்றன . 1948 , 1953 , 1957 , 1960 முதலிய ஆண்டுகளில் 
பூரிப்புக்களும் , 1949 , 1954 , 1958 , 1961 ஆம் ஒண்டுகளில் தேக்க 
நிலைமைகளும் இருந்தன என்று அறிகிறோம் . இந்நான்கு சுழல்களின் 
உச்ச நிலைகளும் பள்ள நிலைகளும் எப்போது காணப்பட்டன என்பது 
கீழே விவரிக்கப்படுகிறது . 


268 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


சுணக்கத்திற்கு 
முந்திய உச்ச நிலை 


சுழல் 


மீட் சியின் 
உச்ச நிலைகள் 


பள்ள..நிலைகள் 


ஜூலை, 1953 
ஜூலை, 1957 


முதற் சுழல் ... 
இரண்டாவது சுழல் ... 
மூன்றாவது சுழல் ... 
நான்காவது சுழல் . . . 


நவம்பர் , 1948 
ஜூலை, 1953 
ஜூலை , 1957 

மே , 1960 


அக்டோபர் , 1949 
ஆகஸ்ட் , 1954 

ஏப்ரல் , 1958 
பிப்ரவரி , 1961 


மே , 1960 


இந்நான்கு சுழல்களும் , 1949 ஆம் ஆண்டின் சுழல் , 1954 ஆம் 
ஆண்டின் சுழல் , 1958 ஆம் ஆண்டின் சுழல் , 1961 ஆம் ஆண்டின் சுழல் 
என்று சொல்லப்பட்டு வருகின்றன . 1949 ஆம் ஆண்டின் சுழல் 
நான்கு ஆண்டு 8 மாதங்களுக்கு நீடித்தது . 1954 ஆம் ஆண்டின் சுழல் 
நான்காண்டுகளுக்கு நீடித்தது . 1958 ஆம் ஆண்டின் சுழல் 2 ஆண்டு 
பத்து மாதங்களுக்கு நீடித்தது ! 1961 ஆம் ஆண்டின் சுழல் சற்றக் 
கூடுதலான காலப்பகுதியை எடுத்துக்கொண்டிருப்பதாகத் தெரிய 
வருகிறது . இந்நான்கு சுழல்களின் மந்த காலம் சற்றேறக்குறைய 
ஒரே அளவான தாயிருந்தது . முதற் சுழலின் மந்த காலம் 11 மாதங் 
கள் , இரண்டாவது சுழவின் மந்த காலம் 13 மாதங்கள் , மூன்றாவது 
சுழலின் மந்த காலம் 9 மாதங்கள் , நான்காவது சுழலின் மந்த காலம் 
9 மாதங்கள் . ஆனால் மீட்சிக் கால அளவில் மிதந்த வேறுபாடுகள் 
இருக்கின்றன . முதல் மூன்று சுழல்களின் மீட்சிக் காலங்கள் முல் றயே 
15 மாதங்கள் , 35 மாதங்கள் , 25 மாதங்கள் ஆகும் . 


இந்நான்கு மந்தங்களில் 1958 ஆம் ஆண்டின் சுழல் மந்தம் தான் 
கடு மை நிறந்தது என்று கருதப்படுகின்றது . இம்மந்தத்தின்போது 
தொழில் உற்பத்திக் குறியீட்டெண் 14 சதவிகிதம் குறைந்தது ! 
மொத்தத் தொழிலாளர் எண்ணிககையில் 3-8 சதவிகிதமாக இருந்து 
வந்த வேலை வாய்ப்பின்மையின் வீதம் 75 சதவிகிதமாக உயர்ந்தது . 
இம்மந்தம் இவ்வாறு தீவிர மிகுந்ததாக இருந்ததற்குக் காரணங்கள் 
யாவை ? அளவுக்கு மீறிய முதலீடு செய்யப்பட்டிருந்தது ஒரு முக்கிய 
காரணம் . உற்பத்தியாளருக்குத் தேவைப்படும் எந்திரம் மற்றும் 
தளவாடத் தயாரிப்பில் ஈடுபடுத்தப்பெறும் முதலீட்டளவு 40 சத 
விகிதம் உயர்ந்து கிடந்தது . இந்த அளவு முதலீட்டை அமெரிக்கப் 
பொருளாதாரத்தால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை . எனவே மந்த 
கட்டம் கடுமை நிறைந்ததாயிருந்தது . மற்றச் சுழல்களின் மந்த 
கட்டங்கள் இப்படிக் கடுமையானவை டீபாயிருக்கவில்லை என்றாலும் , 
அவைகளைச் சுமந்து செல்வதும் அமெரி 4.கர்களுக்கு எளிதாயருக்க 
வில்லை . 1954 ஆம் ஆண்டின் சுழலின் மந்தத்தின் போது தொழில் 
உற்பத்திக் குறியீடடெலே 10 சதவகிதம் குறைந்தது வேலை வாய்ப் 


269 


முதல் உலகப் போருக்குப்பின் .. ,வாணிபச் சுழல்கள் 


பின்மை வீதம் 2 9 சத சிகிதத்தியிருந்து 6 சதவிகிதத்திற்கு உயர்ந்தது . 
1949 ஆம் ஆண்டின் சுழல் மத்தத்தின் போது தொழில் உற்பத்தி குறி 
யீட்டெண் 9 சதவிகிதம் குறைந்தது வேலைவாய்ப்பின்மை வீதம் 
3.8 சதவிகிதத்திலிருந்து 7 சதவிகிதத்திற்கு உயர்ந்தது . 


1949 , 1954 ஆம் ஆண்டுகளின் சுழல்களது மந்தங்களுக்குப் பிறகு 
ஏற்பட்ட மீட்சிகள் நெடுங்காலத்திற்கு நீடித்தன . 1949 ஆம் ஆண்டின் 
சுழ லின் மந்தத்திற்குப் பிறா வந்த மீட்சிக்கு கொரியப் போரும் , 
1954 ஆம் ஆண்டின் சுழல் மந்தத்திற்குப் பிறகு வந்த மீட்சிக்குத் 
தனியார் முதலீட்டுப் பெருக்கமும் பேருதவி புரிந்தன . 1958 , 1961 
ஆகிய ஆண்டுகளின் சுழல்களது மீட்சிக் கட்டங்களால் பூரிப்பு எல்லை 
யினைத் தொடமுடியவில்லை . நிறையுடை வேலை வாய்ப்பு நிலைமையை 
யும் கொணரமுடி யவில்லை இம்மீட்சிக் கட்டங்கள் நிறைவெய் தாமல் 
போய்விட்டன என்றே இன்னமும் கருதப்பட்டு வருகின்றது . 1963ஆம் 
ஆண்டில் கூட வேலை வாய்ப்பின்மை வீதம் 5 6 சதவிகிதமாயிருந்தது . 
வேலை வாய்ப்பு , வருமானம் , இலாபம் முதலியவற்றினை அடிப்படை 
யாகக் கொண்டு பார்த்தால் , 1957 முதல் 1963 வரையிலான ஆறு 
ஆண்டுகள் , 1948 முதல் 1956 வரையிலான எட்டு ஆண்டுகளை விட 
மோசமானவையாயிருந்திருக்கின்றன. கீழ்க்காணும் பட்டியலைக் 
காண்க. 


உற்பத்தியில் சதவிகித அதிகரிப்பு 


காலப் பகுதி 


நாட்டு தொழில் உறுதிப் 

தொழில் 
மொத்த உற்பத்திக் பொருள் உற்பத்தி 
ஆக்கம் குறியீ) உற்பத்தி பொறிசெய் 
GNP 

( டாலர்களில் ) உறுதிப் 
( டாலர்களில் ) 

பொருள் 
குறியீடு 


460 


500 


550 


6.2 


6.9 


1948- 56 

380 
வருடாந்திர அதிகரிப்பு 47 
1956-62 

18.0 
வருடாந்திர அதிகரிப்பு 30 


6.0 


9.0 


130 


10 


15 


அமெரிக்க நாட்டில் 1957 முதல் 1963 வரை தேக்க நிலை எந்த 
அளவிற்கு இருந்தது என்பதை மேலே காணும் பட்டியல் நடக்குத் 
தெரிககிறது . 


270 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


சுழல் எதிர்ப்புக் கொள்கை ( Countercyclical Policy ) : முதலிரண்டு 
சுழல்களின் மந்தங்களின் போது ஃபெடரல் வரி வீதங்கள் கணிசமான 
அளவுக்குக் குறைக்கப்பட்டன . 1948 ஆம் ஆண்டு செய்யப்பட்ட 
வரிக் குறைப்புத் தொகை சுமார் 4.7 பில்லியன் டாலர்கள் . 
வரிக் குறைப்பால் சுழலின் கீழிறக்கக் கட்டத்தின் கடுமை குறைந்து , 
1949 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்கப் பொருளாதாரம் 
மெல்ல உயரத் தொடங்கிற்று . 1954 ஆம் ஆண்டிலும் இத்தகைய 
வரிக் குறைப்புக்கள் செய்யப்பட்டன. அமித இலாப லரி ( Excess 
Profit tax) 1954 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி ரத்து செய் 
யப்பட்டது . 1954 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனியாள் வருமான 
வரி வீதம் மிகவும் குறைக்கப்பட்டது . தனியாள் மற்றும் கம்பெனி 
வரிகளில் செய்யப்பட்ட மொத்தக் குறைப்புக்கள் 7.4 பில்லியன் 
டாலர்கள் . 


போருக்குப் பின்பு தோன்றிய முதல் இரண்டு சுழல்களின் மீட்சிக் 
கட்டங்களின் போது ஃபெடரல் அரசாங்கத்தின் செலவீட்டுத் 
தொகைகள் பெரிதும் அதிகப்படுத்தப்பட்டன . வரிகளைக் குறைப்ப 
தோடு , அரசுச் செலவீட்டுத் தொகைகளையும் அதிகப்படுத்தினால் , 
வாணிபத்தை மந்தத்தின் கோரப் பிடியிலிருந்து மீட்டுக் கொண்டு 
வருவது எளிதாயிருக்கும் என்று நம்பப்பட்டது . 1949 முதல் 1953 
வரை ஆண்டுதோறும் 8.6 பில்லியன் டாலர்கள் ஃபெடரல் அரசாங் 
கத்தால் அதிகமாகச் செலவிடப்பட்டன . 1954 ஆம் ஆண்டு 4.6 , 
மில்லியன் டாலர்கள் கூடுதலாகச் செலவு செய்யப்பட்டன . செலவு 
களின் அதிகரிப்பை எதிர்த்து , 1957 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அமெரிக் 
காவில் பலத்த கண்டனங்கள் எழுந்தன . அரசின் செலவீட்டுத் 
தொகை அதிகரிப்புக்கு , நிதித்துறைச் செயலாளர் திரு . ஹம்ரே 
( Humphrey ) எதிர்ப்புத் தெரிவித்தார் . உத்தேசிச்கப்பட்டுள்ள அரசுச் 
செலவுகள் கைவிடப்படவேண்டும் அல்லது குறைக்கப்பட வேண்டு 
மெனப் பல செனட் உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர் . இத்தகைய 
எதிர்ப்புக்கள் காரணமாக அமெரிக்கக் குடியரசுத் தலைவர் , 1958 ஆம் 
ஆண்டுக்கான பட்ஜெட் மறு பரிசீலனை செய்யப்படவேண்டுமென்று 
உத்தரவிட்டார் . 


ஆனால் , செலவுகளைக் குறைக்கவேண்டும் என்ற அரசின் விருப்பம் , 
அரசியல் அரங்கில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகள் காரணமாக நிறைவேறா 
மலே போயிற்று . ரஷியாவின் வானவெளி வெற்றிகளைக் கண்ட 
அமெரிக்கா , நானும் அத்தகைய வெற்றிகளைக் குவித்திடவேண்டும் 
என்ற வேட்கையினை மேலும் வளர்த்துக்கொண்டு , இராணுவச் செல 


முதல் உலகப் போருக்குப்பின் ...வாணிபச் சுழல்கள் 


ரே 


வீடுகளை அதிகப்படுத்தலாயிற்று . செலவீடுகளைக் குறைக்க வேண்டும் 
என்ற அரசின் முயற்சி கைவிடப்பட்டது . 1957 ஆம் 

ஆண்டின் 
பட்ஜெட் செலவீட்டைவிட , 1958ஆம் ஆண்டின் பட்ஜெட் செலவீடு 
மிகுதியாயிருந்தது . என்றாலும் , பணவாட்ட சக்திகள் குறையவே 
இல்லை ; மாறாகப் பெருகிக்கொண்டே சென்றன . நிலை முதற் செல 
வீடுகள் ( Fixed Capital ontlays ) பெரிதும் குறைந்துபோயின .. 
இதனால் சுழலின் கீழ்நோக்கிய வீச்சு 1958 - ல் மிகவும் கடுமையாக 
இருந்தது . வரிவருவாய்கள் மிகுதியாகக் குறைந்தன . அதே நேரத் 
தில் செலவீடுகள் விரிவடைந்து சென்றுகொண்டிருந்ததனால் , 1959 ஆம் 
ஆண்டின் பட்ஜெட் ஆனது பற்றாக்குறை பட்ஜெட்டாக ( Deficit 
Budget ) இருக்க நேரிட்டது . பற்றாக்குறைத் தொகை 12.4 பில்லியல் 
டாலர்களாக இருந்தது . இத்தகைய பற்றாக்குறை சமாதான 
காலங்களில் அமெரிக்காவில் பொதுவாக ஏற்படுவதில்லை . 


இப்படிப்பட்ட பற்றாக்குறை பட்ஜெட்டுகளை எதிர்த்து அமெரிக் 
காவில் கண்டன ஒலிகள் எழலாயின . செலவுகளைக் கட்டுப்படுத்திப் 
பற்றாக்குறையினைப் போக்கவேண்டுமென்று பலர் அரசை வற்புறுத்த 
வாரம்பித்தனர் . வரவுகளுக்கேற்றாற்போல் செலவுகளை வைத்துக் 
கொள்வதற்கான 

முயற்சி 1960- ல் எடுத்துக்கொள்ளப்பட்டது . 
அரசிறைக் ( Fiscal ) கட்டுப்பாடுகள் நடைமுறைக்குக் கொண்டு வரப் 
பட்டன . இதன் விளைவாக , 1958 ஆம் ஆண்டின் சுழலின் மீட்சிக் 
கட்டத்தின் அளவு மிகவும் குறைந்து போனது என்பது இங்கே நினைவு 
கூரத் தக்கதாகும் . இச் சுழலின் உச்ச கட்டம் 25 மாதங்களுக்கே 
நீடித்தது . 


1861 சுழலைக் கட்டுப்படுத்துவதற்கு கென்னடி அரசாங்கம் பெரு 
முயற்சி எடுத்துக்கொண்டது . முழு வேலை வாய்ப்பு நிலைமையினை 
நோக்கிப் பொருளாதாரத்தை வழி நடத்திச்செல்வதற்கும் அடுத்து 
வரக்கூடிய மந்தத்தைத் தடுத்து நிறுத்துவதற்கும் உரிய ஒரு புதிய 
திட்டம் அமல செய்யப்பட்டது . தனியார் முதலீடுகளைப் பெருக்க 
வும் , தனியாள் மற்றும் கம்பெனி வரிகளைக் குறைத்திடவும் அத் 
திட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . 


உட்புனைவுள்ள நிலை போக்கக் கருவிகள் ( Built - in Stabilisers ), 
அரசுச் செலவீடுகள் , வரிக் குறைப்புக்கள் முதலியவையே அன்றி , 
இணைத்து அமைக்கப்பட்ட நிலைபேறாக்கக் கருவிகளும் சுழல்களைக் 
கட்டுப்படுத்திப் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வதற்கு அமெரிக் 
காவில் கையாளப்பட்டன . தாமாகவே இயங்கிடும் தன்மை 
படைத்த இந்த சிலை போக்கக் கருவிகள் , சமூகக் கட்டமைப்பினுன் 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


(Social Structure ) பொருத்தப்பட்டிருக்கும் புதிய வழிமுறைகளாகும் . 
அரசுச் செல வீடுகள் மற்றும் வரி வருவாய்களின் முக்கியத்துவம் 
மிகுதியாக வளர்ந்து வந்திருக்கின்ற இந்நாட்களில் இவ் விணைத்து 
அமைக்கப்பட்ட கருவிகளால் ரிலைபேறாக்கத்தினை விரைவாகக் 
கொண்டுவ முடியும் என்று நம்பப்படுகிறது . வேலையின்மை இழப் 
பீட்டு உதவித் தொகைகள் , முதியோர் உதவி , நிவாரணச் செலுத் 
தல்கள் முதலியவை இக் கருள்களின் பட்டியலில் இடம் பெறுகின் ஜன . 
தாமே இயங்குகிற அல்லது இணைத்து அமைக்கப்பட்ட ஈடுசெய் 
முறைகளின் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் அவை விரைந்து 
செயலாற்றுகின்றன என்பதாகும் . நிலைபேறாக்க ஆற்றலைச் சிறப் 
பான அளவில் அவை பெற்றிருக்கின்றன . சில தகுதி அளவைகளை 
அடிப்படையாகக்கொண்டு வழங்கப்படும் செலுத்தல்கள் அண்மைக் 
காலங்களில் அமெரிக்க நாட்டில் பெரிதும் அதிகரித்திருக்கின்றன. 
உதாரணமாக , 1929 - ல் ஃபெடரல் மற்றும் மாநில அரசுகளால் 
பொதுமக்களுக்குத் தரப்பட்ட பணச் செலுத்தல்கள் ( Cash pay 
ments ) 10 பில்லியன் டாலர்களாகும் . இது , 1963 - ல் 163 பில்லியன் 
டாலர்களை எட்டிப் பிடித்தது . 


செலவீடுகள் அதிகரித்தபோது வரி வருவாய்களும் அதிகரித்தன 
என்றாலும் , 

இவையிரண்டுக்குமிடையேயான வீதத் தொடர்பு 
சுழலுக்குச் சுழல் வெவ்வேறாயிருந்து வந்திருக்கிறது . செலவீடுகளும் 
வரி வருவாய்களும் அதிகரித்துள்ள நிகழ்காலங்களில் இவை யிரண் 
டுக்குமிடையேயான வீதத் தொடர்பில் செய்யப்படும் மாறுதல்கள் 
மிசந்த முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் . இவ்வீதத் தொடர்பில் 
செய்யப்படும் மாறுதல்களே இணைத்து அமைக்கப்பட்ட நிலை 
பேறாக்கக் கருவிகளின் இதயமாக இருந்துவருகின்றன . மந்தத்தின் 
போது வரி வருவாய்கள் குறைகின்றன ; ஆனால் வேலையின்மை இழப் 
பீட்டு உதவித் தொகைகள் , நிவாரணச் செலுத்தல்கள் போன்ற 
அரசுச் செலவீடுகள் அதிசரிக்கின்றன . மீட்சிக் கட்டத்தின் போது 
வரிகள் மெல்ல அதிகரிக்கின்றன . செழிப்புநிலை வலிவடைகின்ற 
போது வரிகள் மேலும் அதிகரித்து வரி வருமானங்கள் கூடுதலாகின் 
றன , இதனால் செழிப்பு நிலை மிதப்படுத்தப்படுகிறது ;: அளவுக்கு 
மீறிய பெருக்கம் ஏற்படும் நிலை தவிர்க்கப்படுகிறது . பொருளாதார 
அமைப்பில் நிலைபேறாக்கம் மெதுவாக அடி எடுத்து வைக்கிறது . 


அமெரிக்க வரலாற்றின் முந்திய காலங்களில் வாணிபச் சுழல் 
களின் போக்கு மிகவும் கடுமையாக இருந்துவந்தது . மட்டு மீறிய 
மந்தங்கள் , கட்டுமீறிய பூரிப்புக்கள் மிகச் சாதாரணமாக வாணிபத் 
தில் ஏற்பட்டு வந்தன . ஆனால் , தற்போது இத்தகைய கடுமையான 
ங்பையைகள் பொதுவாகக் காணப்படுவதில்லை . இணைத்து அமக்கப் 


முதல் உலகப் போருக்குப்பின்... வாணிபச் சுழல்கள் 


பட்ட நிலைபேறாக்கக் கருவிகள் மந்தத்தையும் , செழிப்பையும் நிகழ் 
காலங்களில் மட்டுப்பாத்தி வருகின் ம . என் லும் , நிறைவுடை 
வேலை வாய்ப்பு ( Full Employmen ! ) நிலைமை இன்னமும் ஏற்படுத்தப் 
பெறவில்லை ; சாதனங்களின் அளிப்புக்கேற்ற வனாச்சி வீதமும் 
அமெரிக்காவில் அடையப் பெறவில்லை. ஆதில் , ஓரளவித்த நிலை 
போறக்கம் அமெரிக்கப் பொருளாதாரத்தில் குடியேறியிருக்கிறது 
என்பதை நாம் மறுப்பதற்கில்லை . 


வாணிபச் சுழல்களைக் கட்டுப்படுத்துவதற்கும் , நிலை பேராக் 
கத்தை எய்துவதற்கும் உரிய வகையில் அமெரிக்க ஃபெடரல் 
அரசுச் செலவீடுகளிலும் , வரி வருவாய்களிலும் சமீப ஆண்டுகளில் 
செய்யப்பட்ட மாறுதல்களைப்பற்றிய தகவல்கள் பின்வரும் பட்டிய 
லில் காட்டப்படுகின்றன . 


ஃபெடரல் அரசுச் செலவிடுகளிலும் வருவாய்களிலும் மாறு 
தல்கள் : 


செலவிட்டு மாறுதல்கள் வருவாய் மாறுதல்கள் 
( பில்லியன்களில் ) 

( பில்லியன்களில் ) 
கீழ்நோக்கிய மேல் நோக்கிய கீழ்நோக்கிய மேல் நோக்கிய 

வீச்சு வீச்சு 

வீச்சு 
உச்ச நிலை முதல் பள்ள நிலை முதல் உச்ச நிலை 4 தல் பள்ளநிலை ப தல் 
பள்ளநிலை வரை உச் , நில வர்ர பள்ளநிலை வரை உச்சநிலை வரை 


வீச்சு 


$ -65 


19.19 சுழல் 
1954 சுழல் 
1958 சுழல் 
1961 சுழல் 
சராசரி 


$ ( + 3-4 ) 
( -18 ) 
+10.8 


( -91) 


* + 37 • 3 
+12.3 
+ 07 
+ 13-5 


( +338 ) 

+ 19-3 
+233 
+18.2 
+19.8 


+ 7.9 


+ 8.8 


- 


1954 ஆம் ஆண்டின் சுழலைத் தவிர மற்றெல்லாச் சுழல்கனி- 
கீழ் நோ- கிய வீச்சுக்களின் போதும் அரசுச் செலவீடுகள் அதிகரிதி 
துள்ளன . 1958 1961 சுழல்களின் கீழ் நோக்கிய வீச்சுக்களின் பாது 
முறையே 10.6 பில்லியன் டரலர்கள் , 9 8 பில்லியன் டாலர்கள் 
செலவிடப்பட்டன . வருவாயகளில் காணப்பட்ட சரிவுகள் 
முரையே 6.9 பில்லியன் டாலர்களாகவும் , 6.1 பில்லியன் டாலர் 
களாகவும் இருந்தன . செலவீடுகளிலும் , வ வருவாய் களிலும் இக் 
தக்கய மாறுதல்கள் செய்ய பட் தனால் , இவ்விரு சுழல்கம 
தக்கட்டங்கள் சற்று தீவிரம் குறைந்தவையாக 1 . A 7 « xil 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


சுழலின் செழிப்புக் கட்டத்தை விட , மந்த கட்டத்தின் போதுதான் 
சௌவீடு , மற்ரம் வருவாய் மாறுதல்கள் மிகுந்த பலன்களைத் 
தருகின்றன என்று பேராசிரியர் ஹான்சன் கருதுகிறார் . 


பணத்துறைக் கொள்கையின் பணி : 

இரண்டாவது உலகப் போருக்குப் பிறக அமெரிக்க நாட்டில் 
தோன்றிய நான்கு வாணிபச் சுழல்களின் போது , பணவியல் அல் 
லது பணத்துறைக் கைக்கோள் ( Monetery Policy ) ஆற்றிய பணி 
குறிட பிடத்தக்கதாகும் . செழிப்புக்காலங்களின் போது பணத்தில் 
அளிப்பைக் கட்டுப் படுத்தலம் , மந்த காலங்களின் போது பணத்தில் 
அளிப்பை அதிகப் படுத்தவும் ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் பெரும் 
முயற்சி எடுத்துக் கொண்டுள்ளது . 1949 மந்தத்தின் போது காப்பு 
நிதி வீதங்கள் குறைக்கப் பட்டன ; 1951 செழிப்பின் போது காப்பு 
நிதி தங்கள் உயர்த்தப் பட்டன . மறுபடியும் 1953 இல் காப்பு நிதி 
விதங்கள் குறைக்கப்பட்டு வாணிபச் சுழலின் கீழ் நோக்கிய போக் 
கினைக் கட்டுப் படுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப் பட்டது . அவ் 
வாறே , 1958 ஆம் ஆண்டின் போது வாணிபம் கீழ்நோக்கிச் சரிந்த 
வேகையில் , வெளிஅங்காடி வாங்கற்பாடுகள் ( Open Market Purchases ) 
மூலமாக நிகமையைச் சீர்ப்படுத்தவல்ல நடவடிக்கைகள் எடுத்துக் 
கொள்ளப் பட்டன . 1961 பின்னிறக்கத்தின் போது கூட இத்தகைய 
முயற்சிகள் மேற்கொள்ளப் பட்டன . 


பணத்தின் சளிட்பு , பணத்தின் புள் வீதம் , வட்டி வீதம் முத 
லியவற்றில் மாறுதல்களச் செய்வதன் மூலமும் , வெளி அங்காடி 
நடவடிக்கைகளில் ஈடுபடுவதின் மூலமும் , காப்பு நிதித் தேவைகளில் 
மாற்றங்களைச் செய்வதன் மூலமும் , வாணிப ஏற்ற இறக்கங்களைச் 
சந்தி . பதற்த அமெரிக்க நாட்டில் முயற்சி எடுத்துக் கொள்ளப் 
பட்டிருக்கிறது . 


20. அமெரிக்கப் பொருளாதாரத்தில் 

அண்மைக்கால வளர்ச்சிகள் 
( Recent Developments in American Economy ) 


இரண்டாவது உலகப் போரையடுத்து அமெரிக்கப் பொகளா 
தாரத்தில் ஒரு குறுகியகால சுணக்கம் தோன்றியது . 1944 - ல் 317-3 
பில்லியன்டாலர்களாக இருந்த தேசீய மொர்த்ஆக்கம் , 1946 - ல் 282,5 
பில்லியன் டாலர்களாகவும் , 1847 - ல் 282.3 பில்லியன் டாலர்களா 
கவும் குறைந்தது . ஆனால் 1947 - க்குப் பின்னர் பொருளாதார நட 
வடிக்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு , செழிப்பு நிலை தோன்ற 
லாயிற்று பொருளாதார வளர்ச்சியும் , மக்களின் வாழ்க்கைத்தா 
உயர்வும் கணிசமாயிருந்தன . 1947 முதல் 1959 வரையில் தொழில் 
உற்பத்தி 62 சதவீதம் அதிகரித்தது ; மொத்த வேலை வாய்ப்பு 58 
மில்லியனிலி நத்து 66 மிலலியனுக்குப் பெருகியது ; தேசிய மொத்த 
ஆக்கம் 428 பில்லியன்டாலர்களுக்கு உயர்ந்தது . ( இது 59 சதவீத 
உயர்வாகும் ) . தனியார் நுகாச்சிச் செலவீடுகளும் , தனியார் 
முதலீட்டுத் தொககளும் 50 சதவீதம் அதிகரித்தன . 
வருமானமும் 24 சதவீதம் கூடுதலாகியது ; செலவிட உள்ள வரு 
மாலம் ( Disposable income ) 217 : 5 பில்லியன் டாலாகவிலிருந்து 
337.3 பில்லியன் டாலர்களாக உயாத்தது . 


இத்தகைய செழிப்பு நிலவிய அதே நேரத்தில் அமெரிக்கப் 
பொருளாதாரம் சில கு போடுகளையும் கொண்டிருந்தது . 1947 முதல் 
1959 வரையில் விலைகள் உயாந்து கொண்டேயிருந்தன . 1947 - ல் 
955 ஆக இருந்த நுகர் வோர் குறியீட்டெண் 1939 - ல் 114.84 குத் 
தாவியது : அதாவது விக்கள் நுகர்ச்சிப் பண்டங்களின் விலைனில் 
30 5 சதவீ , உயவு காணப்பட்டது . மொத்த வற்பனை விலைக்குறி 
யீடடென 96 4 லிருந்து 119.5 - க் = த் தாயைது . மொத்த விற்பனை 
விலைகள் 24 சதவீதம் உயாந்திருந்தன என்பதை இது தெளிவு படுத் 


126 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


நியது . அக்காலங்களில் வேக வாய்ட்புக்கள் பொசியிருந்தன என்றா 
லும் , வேலை வாய்ப்பின்மையும் கூடவே பெருகியது . 1947-1959 
காலப்பச தியில் வேன் வாய் பின்மை 61 சதவீதம் அதிகரித் சது என 
அறியப்படுகிறது . தவணை முறைசக ளைவு ( Instalment debt ) 
11 6 பில்லியன் டாலர்களிலிருந்து 5 23 பில்லியன் டாலர்களுக்குப் 
பொ கியது . இந்தத் தவணை முறைக்கடன் அதிகரித்தமையால் தனி 
நரீன் நுகர்ச்சச் செலவீடுகள் தான் பெருகினவே தவிர உற்பத்தித் 
திறன் அதிகரிக்கவில்லை . 


பகு தியில் 


பல 


மற்றொரு விஷயத்தையும் நாம் கெகே கட்டிக் காட்ட 
வேண்டும் . இரண்டாவது உலகப் போருக்குப் பின்னா நிலவிய 
செழிப்பு நிலையின் நன்மைகள் நாட்டின் 

நாட்டின் சில பகு கிகளுக்குக் 
சிட்டவில்லை . 2 தாரணமாக , நியூ இங்கிலாந்தப் பகுதியிலிந்த 
பல பஞ்சாலை நகரங்கள் எந்தவித நன்மையும் அடையவில்லை . 
வேலை வாய்ப்புக்களுக்கும் நல்வாழ்விற்கும் நெசவாலைகளை நம் பிக் 

நகரங்கள் , நெசவால்கள் தெற்குப் 
சமாக எற்பட்டமை காரணமாக 

மிகவும் 

பாதிக்கப் 
பட்டன . இந் நகரங்களிலிருந்த 

உற்பத்தியப் 
பெரிதும் குறைத்துக் கொள்ளும் படியாயிற்று சில ஆலைகள் மூடப் 
பட்டன . 

இதனால் வேம் வாய்ட்புக்கள் குறைந்து , வருமானம் 
மறைந்து பலா இன்னலுற்றனர் . அவ்வாறே , எரி பொருள்களின் 
வருகையும் போட்டியும் காரணமாக நிலக்கரி உற்பத்தி ஓரள 
விற்குக் குறைந்தபோது பென்சில்வேனியா , மேற்கு வர்ஜீனியா ஆகிய 
பகுதிகளில் இருந்த நிலக்கரி உற்பத்தி கேந்திரங்களைச் சார்ந்த இடங் 
களும் அவற்றின் மக்களும் மிகவும் அவதியுற்றனர் . இத்தகைய 
இடங்களில் வேலை வாய்ப்பின்மையளவ மிகு தியாயிருந்தது . பொது 
வாணிபச் செழிப்பு நிகயின் பயன்கள் இப்பகுதி மக்களுக்குச்கிட்ட 
வேயில்லை . எனவே , இவர்களின் வாழ்க்கைத் தரமும் உயரவில்லை . 


1947-59 காலப்பகுதியில் அமெரிக்கப் பொருளாதாரத்தில் 
இழையோடிய ஒரு முக்கியக் குறைபாடு உற்பத்தி வருமானம் ஆகிய 
வற்றில் உண்டான அதிகரிப்புக்கள் தொடர்ச்சியாக இருக்கவில்லை 
எல்பதாகும் . சில மாதங்களில் செழிப்பும் , சில மாதங்களில் 
கணக்கமும் நீடித்த காலங்களில் உற்பத்தி , ( வன் வாய்ப்பு , வ : ரு 
மானம் ஆகியவை குறைத்து , வேலை வாய்ப்பின்மை மிகுதியடைந்தது . 


கூறலாம் . 


1 . 


நாலும், அக்காலத்தை ஒரு செழிப்பு மிகுந்த காலம் என்றே 

ஏனென்றால் மக்களின் வாழ்க்கைத்தரம் 
படத்தக்க அளவில் முன்னேறியது . அவர்களிடம் கூடுதலான 
பண்டங்களும் பணிகளும் வந்தடைந்தன. ஒவ்வொருவரிடமும் 


குறிப் 


அமெரிக்கப் பொருளாதாரத்தில் 


8.005 


மிகுதியான அளவில் கார்கள் , வீடுகள் , பண்ணைகள் , இன்ன பிற 
சொத்தினங்கள் காணப்பட்டன. 1948 - ல் 54 சதவீத மக்களிடமே 
கார்களிலிருந்தன : 1959 - ல் 74 சதவீத் மக்களிடம் கார் 
களிருந்தன . 1947 - ல் திருமணத் தம்பதியர்களில் 91 சதவீதத் 
தினரே சொந்த வீடுகளை வைத்திருந்தனர் . 1959 - ல் 97 சத 
வீதத்தினர் சொந்த வீடுகளை எவத்திருந்தனர் . 1969 ஆம் ஆண்டில் 
மக்களில் 90 சதவீதத்தினர் டெலிவிஷன் செட்டுகளையும் , 98 சத 
வீதத்தினர் குளிர்பதன சாதனத்தையும் வைத்திருந்தனர் . 


1947 - க்குப் பின்னர் இத்தகைய செழிப்பு நிலை தோன்று 
வதற்கான காரணங்கள் யாவை ? பல காரணங்கள் உண்டு . மிகவும் 
முக்கியமானவை வருமாறு : 

1. தேவைப் பெருக்கம் : முதலாவது காரணம் தேவையில் 
ஏற்பட்ட பெருக்கம் . 1917 - க்குப் பின்னர் உறுதிப் பொருளுக்கான 
தேவை பெருமளவில் அதிகரித்தது . இரண்டாவது உலகப் போரின் 
போது மககளுக்கு உறுதிப் பொருள்கள் அவ்வளவாகக் கிடைக்க 
வில்லை . ஏனென்றால் உற்பத்தி அந்திரம் போருக்குத் தவையான 
பண்டங்களைத் தயாரிட பதற்கே ஆளட்பட்டது . ஆனால் , போர் 
முடிவுற் மவுடன் நுகர்வோர்களுசகுத் தேவையான பொருள்களை 
உற்பத்தியாளாகள மிகுதியாகத் தயாரிக்க வாரம்பித்தனர் . எனவே 
இவற்றின் அவிப்பு பெருகியது . நெ நாட்களாக இப் 
பண்டங்களை எதிர்பார்த்திருந்த மக்கள் உடனே இவற்றை வாங்க 
வாரம் பித்தனர் . வீடுகள் , கார்கள் , வீட்டிற்குத் தேவையான மற்ற 
பொருள்கள் ஆகியவற்றைக் கூடுதலாக வாங்கத் தலைப்பட்டனர் . 
மக்களிடம் நிறைய வாங்கும் சக்தியுமிருந்தது . போர்க் காலத்தில் 
பண்டத் தட்டுப்பாடு காரணமாக செயலற்றிருந்த வாங்குந் திறன் 
இப்போது நுகர்ச்சி நோக்கி திரும் பியது . எனவே பண்டங் 
களுக்கான தேவை பெரிதும் அதிகரித்தது . 

2. பொதுச் செலவீடுகள் : செழிப்பு நிலைக்கு மற்றொரு 
காரணம் அரசுச் செலவீடுகள் அதிகரித்தமை . 1947 முதல் 1959 
வரையில் அரசுச் செலவீடுகள் அதிகரித்துக் கொண்டேயிருந்தன . 
நாட்டுப் பாதுகாப்பை முன்னிட. டு ஃபெடரல் அரசு தனது செல 
வீடுகளை அதிகப்படுத்த வேண்டியிருந்தது . மக்கள் தொலக பெருகி 
யமையாலும் , பலர் கிராமப்புறங்களை விட்டு நகரங்களுக்குச் சென்று 
குடியேறியமையாலும் பொது வசதிகளைப் பெருக்கும் அவசியம் 
அரசுக்கு ஏற்பட்டது . நாட்டுப் பொருளாதாரத்தின் ளாச்சுக் 
கேற்றவாறு மக்களுக்குத் தேவையான வசதிகளைச் செய்து கொடுப் 
பதற்காக அரசு பல மில்லியன் டாலாகளைச் செலவிட வேண்டி 


. 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளாகம் 


இருந்தது . எனவே , அரசுச் செலவீடுகள் அதிகரித்தன . அரசுக் 
செல வீடுகள் அதிகரித்தமை காரணமாக பொதுப் பொருளாதார 
நடவடிக்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டது , 


8. மக்கள் தொகைப் பெருக்கம் : போர் நடந்த காலத்திலும் , 
போருக்குப் பின்னரும் அமெரிக்காவில் மக்கள் தொகை தரிதமாக 
வளர்ந்தது . பிறப்பு வீதமும் திருமண வீதமும் அதிகரித்தமை 
காரணமாகக் குடும்பங்களின் எண்ணிக்கை பெருகியது . இதனால் 
குடும்பங்களுக்கு வேண்டிய பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான 
தேவை உயர்ந்தது . ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு , மின்சாரம் , 
வாயு ( gas) , கார் , தொலைபேசி , டெலிவிஷன் ஆகிய பொருள்கள் 
தேவைப்பட்டன. குழந்தைகள் பிறப்பு அதிகரித்தபோது அவை 
களுக்கு வேண்டிய பொருள்களுக்கான தேவையும் அதிகரித்தது . 
மக்கள் தொகைப் பெருக்கம் காரணமாக வீடுகள் , கார்கள் ஆகிய 
வற்றிற்குக் குறிப்பாக மிகுதியான தேவை உருவாகியது . வீடு 
கட்டுதலும் , கார் தயாரிப்பும் அதிகரித்தது . இத் தொழில்களின் 
வளர்ச்சிதான் அமெரிக்க வாணிபத்தில் செழிப்பு நிலை தோன்று 
கிதற்குப் பேருதவி புரிந்தன . 


4. தொழில் நுட்ப முன்னேற்றம் : இரண்டாவது 
போருக்குப் பின்னர் 
பின்னர் தொழில் நுட்பம் 

நுட்பம் சிறப்பான அனவில் 
முன்னேறியது . தொழில் நுட்பம் முன்னேறும் போது புதிய தள 
வாடங்கள் , புதிய எந்திரக் கருவிகள் புழக்கத்திற்கு வரும் . 
இவற்றின் தயாரிப்பு கூடுதலாகும் போது 

பொருளாதார 
நடவடிக்கை சுறுசுறுப்படைவது இயற்கையே . அமெரிக்காவில் 
தொழில் நுட்பம் முன்னேறியதைத் தொடர்ந்து முதலீட்டுச் செல 
வீடுகள் ( lavestment Expenditures ) அதிகரித்தன . இது செழிப்பு நிலை 
உருவாக உதவியது . தொழில் நுட்பம் உயர்ந்ததினால் 

புதிய 
பண்டங்கள் , தரமான பொருள்கள் அங்காடிக்கு வந்து நுகர்வோர் 
தேவையை அதிகப்படுத்தின . 


இரண்டாவது உலகப் போர் முடிவடைந்த ஆண்டிலிருந்து 1989 
வரையிலான காலப் பகுதியில் , 1948-49, 1953-54 , 1957-58ஆம் 
ஆண்டுகளில் அமெரிக்கப் பொருளாதாரத்தில் சுணக்கங்கள் 
{ Recessions ) தோன்றின . இம்மூன்று மந்தங்களும் மிதமானவை 
பாயும் , குறகிய காலத்திற்கு நீடித்திருப்பவையாயு மிருந்தன . 
என்றாலும் , அவற்றின் முத்திரைகள் பொருளாதாரத்தில் அழுத்த 
மாக விழவே செய்தன . இச் கணக்கங்களின் போது நாட்டு வரு 
மானம் குறைந்தது . வேலை வாய்ப்பின்மை பெருகியது . வாணிபச் 
சுழல்கள் அமெரிக்கப் பொருளாதாரத்தை விட்டகலவில்லை என்பதை 


அமெரிக்கப் பொருளாதாரத்தில் 


வளர்ச்சிகள் 


279 


இச்சுவக்கங்கள் தெளிவபடுத்தின ; அரசுச் செலவீடுகள் , தனியார் 
முதலீட்டுச் செலவீக்கள் ( Investment expenditures ) , நிகர ஏற்று 
மதிகள் ஆகியவற்றில் உண்டாகும் மாறுதல்களால் 

மாறுதல்களால் பொருளா 
தாரத்தில் நிலைப்பாடின்மை ( Instability ) உருவாகலாம் என்பதும் 
உறுதியாயிற்று . 


1960 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் , அமெரிக்கப் பொருளாதாரத்தில் 
மீண்டும் செழிப்பு நிலை தோன்றியது . 1960-1970 காலப்பகுதியில் 
பண்டங்கள் பணிகளின் மொத்த உற்பத்தி 42 சதவீதம் அதிகரித் 
தது : தலை வீத வருமானம் 30 சதவீதம் உயர்ந்தது . 1963 - ல் 
5.7 வீ தமாயிருந்த வேலை வாய்ப்பின்மையளவு 
1969 - ல் 3.8 சதவீதமாகக் குறைந்தது . மூலதன முதலீடு மிகவும் அதி 
கரித்தது . உற்பத்தி நடவடிக்கைகள் பேரளவில் கூடுதலாயின . ஒவ் 
வொரு குடிமகனுக்கும் தேவையான பண்டங்கனளத் தயாரித்தளிக் 
கும் நிலைக்கு அமெரிக்கப் பொருளாதாரம் வளர்ந்தது . மக்களின் 
வாழக்கைத் தரம் கணிசமாக உயர்ந்தது . 

கணிசமாக உயர்ந்தது . அமெரிக்கச் சமூகம் 
செல்வமிகுந்த சமூகம் ( Affluent Society ) என்ற பெயரை ஈட்டியது . 
வேலை வாய்ப்பு , உற்பத்தி , மக்களின் வாங்குந்திறன் ஆகியவற்றைப் 
பெருக்குவதில் அரசு அக்கரை செலுத்தி வருகிறது . இதற்காகப் 
பல மில்லியன் டாலர்களை ஆண்டு தோறும் ஒதுக்கி , வருகிறது 
தொழில்துறை ஆராய்ச்சிகளுக் கென ஒவ் வோராண்டும் சுமார் 10 
பில்லியன் டாலர்கள் செலவிடப் படுகின்றன . போக்குவரத்துத் 
துறையிலிருக்கும் தொழில்களுக்கு மிகுதியான பண உதவிகள் 
கொடுக்கப்படுகின்றன . உணவு மற்றும் மருந்து நிர்வாகத் துறை 
( Food and Drug Administration ) யும் , ஃபெடரல் 

வாணிபக் 
குழு ( Federal Trade Commission ) யும் நுகாவோர்களின் 
களைப் பாதுகாப்பதில் அரசுக்கு உதவி புரிந்து வருகின்றன . சுருங்கக் 
கூறின் வேளாளர் , வர்த்தகர் , தொழிலாளர் , அலுவலர் ஆகிய 
எல்லாப் பிரிவு மக்களுக்கும் சரியான பொருளாதாரப் பாதுகாப்பை 
வழங்குவதில் அரசு குறிப்பிடத் தகுந்த வெற்றி பெற்றுள்ளது . 


1960 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் , இன்று வரை அமெரிக்கப்பொரு 
ளாதாரத்தின் பல பிரிவுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகளை இனி 
விளக்குவோம் . 


நூறு ஆண்டுகளுக்கு முன்னா சற்றேறக்குறைய 10 சதவீதம் 
அமெரிக்க மக்கள் தமது சீவனத்திற்கு வேளாண்மையை மட்டுமே 
நம்பி பிருந்தனர் . ஆனால் , இன்றே 7 சதவீதத்தினர் மட்டுமே 
வேளாண்மைத் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றனர் . ஒவ் வொரு 
அமெரிக்க விவசாயியும் தனக்குப்போதுமான உணவு தானியத்தைக் 


தலம் 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருகாதார வளர்ச்சி 


தவிர , உள்நாட்டிலும் , வெளிநாட்டிலும் வாழும் மேலும் 32 பேருக் 
குத் தேவையான உணவு தானியங்களையும் உற்பத்தி செய்கிறான் . 
அமெரிக்க விவசாயம் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருப்பதற்குப் பல 
காரணங்கள் உண்டு . இவற்றில் முக்கிய காரணம் விவசாயிகளுக்குக் 
கல்வியளிக்கப்பட்டதும் , விவசாயத்தில் நவீன விஞ்ஞானத் தொழில் 
நுட்பங்களைப் பேரளவில் பயன் படுத்தியதுமாகும் . அரசு இதில் 
ஆற்றியிருக்கும் பங்கு முக்கியமானதாகும் . மிகவும் ஒதுக்கப் பட்டி 
ருந்த விவசாயிக்குத் , தொழில் நுட்பத் துறையிலும் , விவசாய விஞ் 
ஞானத்திலும் கண்டு பிடிக்கப்பட்ட புதிய கண பிடிப்புக்களின் 
ஆதாயங்கள் கிடைக்க அது பேருதவி புரிந்துள்ளது . முப்பதாண்டு 
களுக்கு முன்பு அமெரிக்க நிலங்களில் ஐந்தில் இரு பங் தக்குக் கூடுக 
லான நிலம் குத்தகைக்காரர்களால் பயிரிடப்பட்டு வந்தது . ஆனால் , 
இன்றோ சுமார் ஐந்தில் நான்கு பங்கு நிலம் சொந்தக்காராகளா 
லேயே பயிரிடப்பட்டு வருகிறது . பல்லாயிரக்கணக்கான குத்தகைக் 
காராகள் நிலத்தின் சொந்தக்காரர்களாகி யிருக்கின்றனர் . மொத்த 
விவசாய நிலங்களில் 97 சதவீதம் நிலங்களுக்கு மின் விசை கொடுக் 
கப்பட்டிருக்கிறது . பத்தில் ஏழு விவசாயக் குடும்பங்களுக்குத் தற் 
போது தொலை பேசி வசதி கிடைத்துள்ளது . புதிய நிலங்களை வாங்க 
வும் , பழைய நிலங்களை அபிவிருத்தி செய்யவும் , எந்திரங்களைப் பயன் 
படுத்தவும் உதவுவதற்காக , அரசு , மில்லியன் கணக்கான விவசாயி 
களுக்குத் தாராளமான அளவிற்குக் கடன்களைக் கொடுத்திருக்கிறது . 
விலைவாசி உதவித் தொகைகள் விவசாய உற்பத்திக்குத் தொடர்ந்து 
உற்சாகமூட்டி வந்திருப்பதுடன் , விவசாய வருமானம் தாழ்வடை 
யாமலும் பாதுகாத்து வந்திருக்கிறது . சோளம் , கோதுமை , 
பருத்தி , புகையிலை , பழங்கள் ஆகியவைகள் அமெரிக்க நாட்டில் 
விளையும் முக்கியமான பயிர்களாகும் . இவற்றின் மகசூல் ஆண்டு 
தோறும் கணிசமாயிருக்கிறது . சிறப்பான நோய்த் தடுப்பு மருந்து 
கள் , மண்வளப் பாதுகாப்பு முறைகள் , தானியங்களைச் சேமித்து 
வைப்பதற்கு உள்ள வசதியான கிடங் தகள் , அறிவியல் ரீதியான 
பயிரிடு முறை ஆகியவை ஆமெரிக்க விவசாயத்தில் செழி - பு நிலை 
யைத் தோற்றுவித்திருக்கின்றன . தற்போதுள்ள கறவை மாடுகள் 
25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த கறவைமாடுகளைக் காட்டிலும் 60 சத 
வீதம் மிகுதியான பாலைத் தருகின்றன . கோழிகள் 50 சதவீதம் 
கூடுதலாக முட்டைகள் இடுகின்றன. ஒவ்வோராண்டும் ரூ 800 
கோடிக்கு மேல் மதிப்புள்ள உணவு தானியங்கள் வெளிநாடு 
களுக்கு ஏற்றுமதியாகின்றன . அமெரிக்காவில் பள்ளி மதிய 
உணவுத் திட்டத்தின் கீழ் 90 நாடுகளிலுள்ள 350 லட்சம் குழந்தை 
சள் -எழுபது 

லட்சம் இந்தியப் பள்ளிக் குழந்தைகள் உட்பட 
மதிய உணவு பொகிறேனர் . 


அமெரிக்கப் பொருளாதாரத்தில் 


வளர்ச்சிகள் 


281 


* 1 ... 


அமெரிக்காவில் பொறிவழித் தொழில்கள் அண்மைக் காலத்தில் 
சிறப்பாக வளர்ந்திருக்கின்றன . ஏறத்தாழ 185 இலட்சம் அமெரிக் 
கர்கள் இத்தொழில்களில் பணியாற்றி வருகின்றனர் . 1 மில்லியன் 
தொழிலாளர்களுக்கு மேல் வேலை செய்து வரும் பெருந் தொழில் 
களுள் போக்குவரத்து எந்திரங்கள் , மின் வசை எந்திரக் கருவிகள் , 
உணவுப் பண்டங்கள் , ஆடையணிகள் , அடிப்படை உலோகங்கள் 
ஆகியவற்றைத் தயாரிக்கும் தொழில்கள் அடங்கும் . நவீன அமெ 
ரிக்கத் தொழில் துறையின் தனிச் சிறப்பு ஆராய்ச்சியும் , வீண் 
உழைப்பைக் குறக்கும் இயந்திரங்களைக் கூடுதலாகப் பயன் படுத் 
தெலுமேயாகும் . தானியங்கிப் ( Automatic ) பொறிவழி ஆககம் தற் 
போது மிகவும் பிரபலமடைந்துள்ளது . ஒரு காலத்தில் மனித முயற் 
சியைக் கொண்டு பல நாட்களில் செய்து முடி த கணிதச் சிக்கல் 
களைக் கம்ப்யூட்டர்கள் ஒரு சில மணித்துளிகளில் செய்து முடித்து 
விடுகின்றன . எண்ணெய் ஆலைகளிலும் , இரசாயன ஆலைகளிலும் 
தானியங்கி இயந்திரங்கள் மிகவும் பரவலாக ஆளப்பட்டு வருகின் 
றன . அடுத்த ஒரு சில ஆண்டுகளுக்குள் 40,00,000 அலுவலக வேலை 
களையும் எழுத்தர் பணிகளையும் எந்திர ஆட்சி ஒழித்து விடும் என்று 
எதிர்பார்க்கப் படுகிறது . நியூயார்க் நகரில் மட்டும் , தானே இயங் 
கும் மின் ஏணிகள் ( Elevators ) சென்ற 15 ஆண்டுகளில் அவற்றை 
இயக்கி வந்த 40,000 பேர்களுக்கு வேலையில்லாமல் செய்து விட்டன 
என்பது இங்குக் குறிப்பிடத் தக்கது . ஆனால் , இவ்வாறு தானியங்கி 
இயந்திரங்களால் வேலையிழப்போர்களைப் புதிய தொழில்களில் 
வேலைக்கமாத்திக் கொள்வதற்குப் பயிற்சியளிக்க அரசு ஏற்பாடு 
செய்துள்ளது . தொழில் துறையில் ஏற்படும் இலாபங்களில் 60 சத 
வீதம் மீண்டும் தொழில் வளர்ச்சிக்காக முதலீடு செய்யப்படு 
கிறது . முன்பெல்லாம் 30 சதவீதந்தான் இவ்வாறு முதலீடு செய் 
யப்படும் . புதிய தொழில்கள் ஆங்காங்கே தோன்றியிருக்கின்றன . 
அணுவிசை மூலம் புதிய பணித்துறைகள் மலர்ந்துள்ளன . பிளாஸ் 
டிக் தொழில் வழியே இலட்சக் கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் 
அரும்பியுள்ளன . எலக்ட்ரானிக்ஸ் ஒரு மாபெரும் தொழிலாக , 
ஏறத்தாழ நாட்டின் 20 சதவீதம் பொறியியல் வல்லுநர்கள் பணி 
யாற்றி வரும் ஒரு தொழிலாகத் திகழ்ந்து வருகிறது . தொழில் 
துறை இயந்திரக் கருவிகள் , மன்லிசைப் பொறிகள் , ஆடைகள் , 
உணவுப் பண்டங்கள் , நிலக்கரி , இரும்பு , பெட்ரோலியப் பண்டங் 
கள் ஆகியவை அமெரிக்காவின் முக்கிய ஏற்றுமதிப் பொருள்களா 
கும் . கனடாவும் , மெக்சிகோவும் இவற்றில் ஐந்தில் ஒரு பங்கைப் 
பெற்றுக் கொள்ளும் முக்கிய வாடிக்கை நாடுகள் . ஆண்டு தோறும் 
அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருள்களின் மதிப்புச் 
சுமார் 3000 கோடி டால .. களாகும் . காபி , உலோகங்கள் , காகிதப் 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பொருள்கள் , சணல் , சர்க்கரை , மாங்கனீஸ் , தோல் , தேயிலை 
ஆகியவை அமெரிக்காவில் இறக்குமதிய கு ம் முக்கியப் பண்டங்கள் . 
இவற்றன் மதிப்பு ஆண்.ெ க றிற்கு 2000 கோடி டாலர்களாகும் . 
சுங்கவரிகளைக் குறை பதன் மூலம் : லக வர்த்தகத்தைப் பெருக்கும் 
கொள்கையை அமெரிக்கா கடைப் பிடிக்கிறது; இன்று அமெரிக் 
காவில் இறக்குமதியாகம் பண்டங்களில் 40 சதவீதப 
களுக்குச் கங்க வரிகளே கிடையாது எனலாம் . 


அமெரிக்கர்களின் வாழ்க்கையில் 

அனேகமாக ஒவ்வோர் 
அம்சத்திலும் விஞ்ஞானம் அடி எடுத்து வைத்திருப்பதனால் புதிது 
புதிதாகக் கண்டுபிடிப்பது என்பதே ஒரு பெரும் தொழிலாக 
உருவெடுத்துள்ளது . இதனால் பண்டங்களைத் துய்ப்போர்களுக் கப் 
புதிய டண்டங்களும் சிறந்த பொருள்களும் மலிவான விலைகளில் 
கிடைக்கன்றன . தொழில் 

துறையைப் 

பொறுத்தவரையில் 
தனியார்துறையும் நன்கு அரசுடன் இணைந்து 

செயல்படுகிறது . 
நைலான் , செயற்கை ரப்பர் , சக்தி மிகுந்த கிருமி நாசினிகள் 
ஆகியவை முதல் , விண்வெளி ஆராய்ச்சிக்குத் தேவையான நுணுக்க 
மிகுந்த எண்ணற்ற கருவிகள வரையில் பல்வகைப் பொருளக களயும் 
பொறிகளையும் ஆக்கக் கொடுத்து , அவ்வப்போது உண்டாகும் 
தேவை மாறுதல்களாலும் , கண்டுபிடி புகளாலும் எழுப்புகன்ற 
அறைகூவலைத் தனியார்துறையைச் சார்ந்த தொழில்கள் வெற்றிகர 
மாக ஏற்றுச் சமாளித்துள்ளன . மருந்துத் தயாரிப்பாளர்கள் சமீப 
ஆண்டுகளில் அருந்திட்டங்களில் ஈடுபட்டு 

சூடியிருக் 
கின்றனர் . சில ஆண்டுகளுக்கு முன்பு கனவு கூடக் கண் டிராத அளவு 
வீரியம் கொண்ட ஆன்டிபயாடிக ( Antibiotic ) மருந்துகள் , உடலில் 
அன்னயப் பொருள்கள் நுழைவதனால உண்டாகக்கூடிய 
வினவுகளைக் கட்டுப்படுத்தும் ஆன்டி ஹிஸ்டாமின் மருந்துகள் , 
இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் செயலிகள் ஆகியவை 
தயாரிக்கப்பட்டு மகளுக்கு 

நன்மைகள் 

விளைந்தன . இருதயத் 
னதயே அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தும் வி ததை யில் அமெரிக் 
கர்கள் மிகச் சிறந்த சாதனைகளைப் படைத்துள்ளனர் . இதத்தின் 
அறைகள் அவ்வளவையும் திறக்கும் அரிய முறை அண்மையில் 
அறியப்பட்டுள்ளது . 


வாகை 


அமெரிக்காவில் 

நபரிசு சராசரி வருமானம் 
ஆண் டொன்றிற்கு 2000 டாலர்களாக -- கிட் ... த்தட்ட 15000 
ஆக- இருக்கிறது . ஒரு நடுத்தரக் குடும்பத்தின் ஆண்டு வநமானம் 
5600 டாலர்களும் ( ரூ 49707 ) மிகுதியாயிருக்கிறது . ஐந்தில் 
மூன்று பங்குக் கூடு பத்தவர்களும் தனி நபர்களும் மத்தியதா 
ஓருமான இருப்யோ ஆல் அ கயர் ஒரு > வகுப்பையோ 


பாவாதாரத்தில் 


சார்ந்த உள்ளனர் . ஒரு காலத்தில் ஆடம்பரப் பொருளாகக் 
கருதப்பட்ட... கார் , சலவை இயந்தி , ம் , .... லிவிஷன் , குளிர் சாதனக் 
கருவி ஆகியவை தற்போது எல்லா மக்களுக்கும் அன்றாடத் தேவை 
களாகிவிட்டன . குடும்பத்தின் 75 சவருவ , ய் குழந்தைகளின் உயர் 
கல்விக்காகவும் , ஓய்வுக்கால வாழ்க்கைச் செலவுக்காகவும் , வைத்தியப் 
பராமரிப்புக்காகவும் , இன்சூரன்சுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது . 
உணவுப் பண் .. ங்கள் மற்றம் இதரப் பண்டங்களின் விலைகள் உயர் நீ 
திருந்தாலும் , கழிவுகள் போக இன்று வீட்டிற்குக் கொண்டு போகும் 
சம்பளத்தில் , ஒருமணி நேர ஊதியத்தைக் கொண்டு முப்பது ஆண்டு 
களுக்கு மூன்பு வாங்கியவிதப் போன்று இருமடங்குப் பண்டங்களை 
ஓர் அமெரிக்கனால் வாங்க முடிகிறது . ஒவ் வாரு 750 அமெரிக்கர் 
களுக்கும் ஒரு மருத்துவர் வீதம் உள்ளனர் . 1970 - ல் மட்டும் சுமார் 
8000 போர்கள் மருத்துவப் பட்டம் பெற்றனர் . மலேரியா இப்போது 
அமெரிக்காவில் இல்லாததொன்று . காச நோயும் இளம் பிள்ளை 
வாத நோயும் மெல மறைந்து வருகின்றன . இறப்பு விகிதம் முன்பு 
ஆயிரம் பேருக்கு 11.5 ஆக இருந்தது . இது தற போது 9.5 ஆகக் 
கு பிறந்திருக்கிறது . 60 ஆக இருந்த மக்களின் சராசரி வயது 70 ஆக 
உயர்ந்திருக்கிறது , 


சமூகப் 


அமெரிக்கச் 

பாதுகாப்புத் திட்டம் ( Social Security 
Programme ) 

மாபெருத் திட்டமாக உரு வடுத்துள்ளது . 
முதுமை காரணமாக உண்டாகும் வருவாயிழப்பு , தளர்ச்சி , இயலா 
நிலை , இறப்பு ஆகியவற்றால் உருவாகும் ஆபத்துகளினின்று 14 கோடி 
மக்களுக்குக் கூடுதலான மக்களைச் சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 
பாதுகாத்து வருகிறது . இதற்கென்று உள்ள சமூகப் பாதுகாப்பு 
நிதிக்குத் தொழிலாளர்களும் , வேலையளிப்போரும் ( Employer ) 
ஒரு குறிப்பிட்ட தொகைகளைச் செலுத்தி வருகின்றனர் . இந்தப் 
பணம் அரசில் நிதித்துறையில் தனியாக டிரஸ்ட் நிதியில் போட்டு 
வைக்கப்படுகிறது . ஒரு தொழிலாளி தனது 62 ஆவது வயதில் ஓய்வு 
பெறலாம் . அவ்வாறு ஓய்வு பெற்றதிலிருந்து அவனது வாழ்வுக் 
காலம் முழுவதும் அவனுக்கு உதவித் தொகை வழங்கப்படும் . 
இறந்தவரின் விதவைகள் , குழந்தைகள் , பெற்றோர்கள் 
ஆகியோருக்கு மாதா மாதம் உதவித் தொகைகளை வழங்கி வரு 
வதற்கு இத்திட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது . சுமார் 2 
கோடிக்கும் அதிகமானவர்கள் இப்படி மாதாமாதம் உதவித்தொகை 
களைப் பெற்று வருகின்றனர் , இந்தத் தொகைகள் ஏதோ தர்மமாக 
அளிக்கப்பட்டு வருகின்றன என்று நாம் 

வருகின்றன என்று நாம் நினைத்து விடக்கூடாது . 
தொழிலாளர்கள் தம் உழைப்புக் காலத்தில் தேடி வைத்தது தான் 

பாம் . சகப் பாதுகாப்புத் திட்டத்தில் வேலை வாய்ப் 


184 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


பின்மை இன்சூன்ஸ் திட்டமும் இடம் பெற்றிருக்கிறது ஐந்து 
தொழிலாளர்களில் நால்வர் இத்திட்டத்தால் பயனடைகின்றனர் . 
முதலாளிகள் செலுத்தும் சம்பளப் பட்டியல் வரி ( Payroll taxes ) 
யிலிருந்து இத்திட்டத்திற்குப் பணம் திரட்டப்படுகிறது . குருடா , 
தொண்டு கிழவர் , சின்னஞ்சிறுசுகள் ஆகியோருக்கும் அமெரிக்கச் 
சமூகப் பாதுகாப்புத்திட்டம் புகலிடம் வழங்குகிறது . 


அயல் நாடுகளுக்கு உதவி 

முதல் உலகப்போர் . இரண்டாவது உலகப்போர் ஆகிய இரு 
போர்களின் போதும் அமெரிக்கா வெளி நாடுகளுக்கு , குறிப்பாக 
தேச நாடுகளுக்கு மிகுதியான பண உதவிகளை வழங்கியது ; பண்டங் 
களையும் , பணிகளையும் தாராளமாகக் கொடுத்தது . இரண்டாவது 
உலகப் போரின் போது மட்டும் அது நேச நாடுகளுகுக் கொடுத்த 
அளிப்புகளின் மதி . புச் சுமார் 50 பிலலியன் டாலர்களாகும் . 
இரண்டாவது உலகப் போருக்குப் பின்னர் , 1915-1957 கால பகுதி 
வில் போர் நிவாரணம் மற்றம் புனரமைப்புப் பணிகளு கென மற்ற 
நாடுகளுக்குச் சுமார் , 10 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா ஐக்கிய 
நாடுகள் சபை மூலமாக வழங்கியது . 1948 - ல் மார்ஷல் திட்டத்தைத் 
( Marshall Plan ) தொடங்கி வை ததது . இது ஒரு விரிவான உதவித் 
திட்டம். போருக்கு முன்பிருந்த நிலமைக்கு ஐரோப்பியப் பொருளா 
தாரத்தைக் கொண்டு வருவது இத்திட்டத்தன் அடிப்படைக் குறிக் 
கோள் . திட்டத்தில் பங்கு பெற்ற ஐரோப்பிய நாடுகள் தமது 
பொருளாதாரத்தைச் செப்பனிடுவதற்கும் , உற்பத்தியைப் பெருக்கு 
அதற் தம் அமெரிக்க ஐக்கிய நாடு நான்காண்டுக் காலத்திற்த 18 
பில்லியன் டாலர்களைத் த / வேண்டும் என்று கேட்டுக் கொண்டன . 
12 பில்லியன் டாலர்களை உதவியாகத் தருவதற்கு அமெரிக்கா ஒப் 
புக் கொண்டது . பணமாகக் கொடுப்பதை விட , பண்டங்கள் மற 
றும் பணிகளாகக் கொடுப்பது சிறந்தது என்றெண்ணிய அமெரிக்க 
அரசு இந்தாடுகளுக்குப் பல வகைப் பண்டங்களை ஏற்றுமதி செய்தது . 
தவிரவும் கனடா , எத்தீன் அமெரிக்கா , மத்திய பேற்கு பகுதி 
( Middlo West ) நாடுகள் ஆகியவற்றி . மிருந்து ஐரோப்பிய நாடுகள் 
பண்டங்களைப் பெறுவதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தது . அந்த 
கான செல்வுகளைத் தானே ஏற்றுக் கொண்டது . 


மார்ஷல் திட்டம் வெற்றிகரமாகவே அமைந்தது . 1948 முதல் 
1952 - க்கள் ஐரோப்பாவின் தொழில் உற்பத்தி 39 சதவீதம் . திரித் 

1952 - ல் பெரும்பாலான மார்ஷல் திட்ட நாடுகளின உற்பத்தி 
இரண்டாவது உலகப் போருக்கு முன்பிருந்த உற்பத்தியையும் விடக் 
கூடுதலாக இருந்தது அவ்வாண்டிற்குப் பின்னர் , இந்நாடுகளின் 


மோகப் பொருளாதாரத்தில் 

... வலாச்சிகன் 


உற்பத்தித் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேயிருந்தது . 1952 - க்குப் 
பிந்திய ஆண்டுகளிலும் சில மேற்கு ஐ ?ராப்பிய நாடுகளுக்கு அமெ 
ரிக்கா உதவியளித்து வந்தது . ஆனால் , இது பெரும்பாலும் இராணுவத் 
தளவாட உதவியாகவும் , நாட்டோ ( NATO ) பாதுகாப்புத் திட்டத் 
இற்கான பொருளாதார ஆதரவாகவுமே அமைந்தது எனலாம் . 


1953 - க்குப் பின்னர் , பொருளாதார வளர்ச்சியை நாடும் நாடு 
களுக்கும் , வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் உதவி வழங்குவதில் அமெ 
ரிக்கா ஆர்வம் காட்டியது . 1953 முதல் 1961 வரையில் குடியரசு 
தலைவராயி தந்த ஐ + நோவர் , வளர்ச்சி விரும்பும் நாடுகள் பணஉதவி 
கள விட , பண்டங்கள் மற்றும் பணிகளையே அமெரிக்காவிடமி தந்து 
பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர் . எனவே அக் 
கலத்தில் வழங்கப் பட்ட உதவிகளில் 70 சதவீதம் பண்டங்கள் , 
பணிகளாக இருந்தன . கென்னடி , ஜூன்ஸன் ஆகியோர் குடியரசு 
தலைவர்களாக இருந்த காலத்திலும் , வெளி நாடுகளுக்கு உதவி செய் 
வதற்கு அமெரிக்கா தயங்கவில்லை என்றாலும் , அயல் நாட்டுச்செலுத்து 
நிலையில் ஏற்பட்ட பற் றக்குறை காரணமாக , 1964 - க்குப் பில்னர் 
உதவித் தொகையளவு சற்றுக் குறையவாரம்பித்தது . ஆலை , நிகழ் 
சாலத்தில் இது மீண்டும் உயர்ந்திருப்பதற்கான அடையாளங்கள் 
தென்படுகின்றன . 


கடந்த அரை நூற்றாண்டுக் கால கதில் அமெரிக்கா கமரர் 110 
பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள பண்டங்களையும் , கடன் உதவிகள் 
யும் வளர்ச்சியுறும் நாடுகளுக்கு வழங்கியிருக்கிறது . இதைத் தவிர ஐக் 
கிய நாடுகள் சபையின் டல்வேறு அமைப்புகளுக்கும் நிதிக் கொடை 
காயளித்து , பல் வேறு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் 
பொருளாதார நல்வாழ்விற்கும் தம்மாலியன்ற பங்கினைச் செலுத்தி 
யுள்ளது . பி . எல் . 480 ( P. L , 480 ) போன்ற திட்டங்கள் மூலமாக 
வும் பல ரார்கள் பண்டங்களைப் பெற்றிருக்கின்றன . தொழில் நுட்ப 
உதவி , உணவுப் பண்டங்கள் , மருந்துகள் ஆகியவை கமெரிக்க நாட் 
டிலிநந்து உலகின் பல பாகங்களுக்குச் சென்று மக்களின் நலத்தை 
மேம்படுத்துவதற்தத் துணை புரிந்திருக்கின்றன ஆசியா . ஆப்பிரிக்கா , 
லத்தீன் அமெரிக்கா ஆகிய பகுதியில் உள்ள சுமார் 120 நாடுகள் 
இவ்வுதவிகளால் பயனடைந்து உள்ளன . உதவிகளைக் கொண்டு 
ஓரளவுக்குத் தாமே முன்னேறிக் கொள்ளும் திறமையுடைய நாடு 
களுக்குத்தான் அமெரிக்கா முன்னுரி கம ( priority ) தருகிறது . வெளி 
நாடுகளுக்த உதவி வழங்தந்திட்டத்திற்த அமெரிக்காவிலிருக்கும் 
பலா எதிர்ட்புத் தெரிவிக்கின்றனர் என்பதை நாம் இங்கே நினைவு 
கூர்தல் வேண்டும் . எந்த நோக்கங்களுக்காக உதவிகள் நல்கப் படு 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார களரீச்சி 


கின்றனவோ , அந்நோச்கங்கள் பல நாடுகளில் நிறைவேற்றப்பட 
விலை என்று இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். என்றாலும் , நோக் 
அங்களை நாம் மதிக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது . 
நோக்கங்கள் நிலறவேருனமக்கு அந்தந்த நாடுகளின் பொருனா 
தாரக் குறைபாடுகள் கூடக் காரணமாயிருக்கலாம் . 


மேற்கோள் நூற்பட்டியல் 


( BIBLIOGRAPHY ) 


1. Beard Charles A .; An Economic Interpretation of the Consti 


tution of the United States ( 1913 ) . 


2. 


Louis M. Hacker, “ The Triumph of American Capitalism 


( 1910 ) . 


3. East , R. A. , Business Enterprise in the American Revolu 

tionary Era ( 1938 ) . 


4. Billington , R.A. , Westward Expansion ( 1949 ). 


S. Craven , A. O. , The Coming of the Civil War ( 1948 ). 


6. Turner , F.J. , The Frontier in American History ( 1921 ). 


7. Andrews, C. L. , The Colonial Period . ( 1918 ). 


8. Lyman Carrier, The Beginnings of American Agriculture 

( 1983). 


9. Curtis Nettels , 


The Roots of American Civilisation 


( 1938 ) . 


10. Commons, JR . , History of Labour in the United States 

( 1918 ). 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


11. Riegel , R. E. , America moves West ( 1947) . 


12. Carl Becker , The Eve of the Revolution ( 1918 ) . 


13. Van Tyne, C.H. , The Causes of the War of Independence 

( 1922 ) , 


14 , Randall , J. G. , " Civil War and Reconstruction ( 1937 ) . 


15. Smith & Cole , " Fluctuations in American Business : 
1860 ( 1935 ) . 

( 1935 ) . 


16. Clark , V. S. , "History of Manufactures in the United States 

( 1929 ) . 


17. Faulkner , H. U. , The Decline of Laissez - faire ( 1951 ). 


The 


Trust Problem in the United States 


18. Jones. E. , 

( 1624 ). 


19. Buck , S. J. , The Granger Movement ( 1913 ). 


20. Hicks. J. D. , The Populist Revoltº ( 1931 ) . 


21. Ware, N.J. , The Labour Movement in the United States : 

1860 1895 ( 1929 ) . 


22. Stephenson , G.M. , A History of American Immigration 

( 1926 ) . 


23. Dewey, D. R. , “ Financial History of the 

Financial History of the United States 
( 1931 ) . 


24. Tanssig , P. W. , " Tariff History of the United States ( 1931 ) . 


25. Selig Perlman , A History of Trade Unionism in the United 

States ( 1928) . 


மேற்கோள் நூற்பட்டியல் 


881 


26. Leo Wolman , Growth of American Trade Unions ( 1924 ). 


27. Adams Jr., C. P. , Railroads : Their Origin and Problems 

( 1893 ) . 


38. Williams , B. H. , Economic Foreign Policy of the United 

States ( 1929 ) . 


29. Martin , R. F. , National lacome in the United States ; 


1799 


1938 ( 1939 ) . 


30. Doreman , J. , The Economic Mind in American Civilisation 


( 1949 ) . 


31. Douglas , P. H. , Real Wages in the United States ( 1990 ) . 


32. Soule , G. , Economic Forces in American History ( 1982 ) . 


33. Benedict, M. R. , " Parm Policies of the United States 1790. 


1950 ( 1953 ) . 


34. Clark , J. M. , The Costs of the World War to the American 

People " ( 1931 ) . 


35. Soule , G. , Prosperity Decade : 1197-1924 ( 1947 ) . 


36. Paxson , F.L. , America at War ( 1939 ) . 


37. Brogan , D. W. , " Roosevelt and the New Deal ( 1982 ) . 


38. Clark , J. M. , Strategic Factors in Business Cycles ( 1934 . 


39. Lewis , W.A. , Economic Survey : 


1919 - 1914 ( 1949 ) . 


40. Mitchell , B. , " Depression Decade ( 1947 ) . 


41. Craf, J. R. , A Survey of American Economy ( 1947 ) . 


890 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


42. Cleona Lewis , "The United States and Foreign lovestment 

( 1948 ). 


43. Sumner Slichter , The American Economy ( 1948 ). 


44 , 


Joba Gunthar, Iaside the U.S.A. 


45. Paulkner , H. W. , American Economic History ( 1960 ). 


46. Peter Jones , " An Economic History of the United States 

since 1783. ( 1958 ) . 


கலைச்சொல்லகராதி 


Adyalorem 
Agricultural Marketing Act 


American Federation of Labour 


Anouity Coptracts 


பெரமான வித 
விவசாய விற்பனைச் சட்டம் 
அமெரிக்கத் தொழிலாளர் 

ஃபெடரேஷன் 
ஆண்டுத் தொகை 

ஒப்பந்தங்கள் 
நிலப்பாதுகாப்பு மற்றும் உள் 

நாட்டு ஒதுக்கு ச சட்டம் 
தொழில் ஐக்கியம் 
பாங்குக்கட் 

* லாவணி 
ஆளுநர் குழு 
பூரிப்பு 
அரசு கொண்ட கள் 
உட்புனைவுல்ள நி :ைபேற்றுக் 


Allotment Act 
Amalgamation 
Bank Credit 
Board of Directors 
Boom 
Bounties 


4 


கால்நடைத் தொழிற்கழகம் 
அடைவாளப் பெயர்கள் 
முதல் திரட்சி 
டன் நாட்டுப் போர் 
சலாவணி கம்ட்ரோலர் 
பண்டக்கடன் வசதிக் கழகம் 
கூட்டுகள் , இணைப்புகள் 
கட்டாய மத்தியஸ்தம் 
வர்த்தக நலச் சாாதாயம் 
வளக்காப்புத் திட்டம் 


Built - in Stabilisers 
Bureau of Animal Industry 
Brand names 
Capital Formation 
Civil War 
Comptroller of Currency 
Commodity Credit Corporation 
Combinations 
Compulsory Arbitration 
Community of Interests 
Conservation Reserve 

Programme 
Counter.cyclical Policy 


M 


சுழல் எதிர்ப்புக் கொள்கை 


392 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


Council of National Defence 
Correspondents Ban s 
Contributions 
Craft Unions 


- 


Credit Inflation 
Deficit Financing 
Dividends 
Disability 
Diversification 
Dominions 
Economic Security 
Erosion 
Excess Profit Tax 
Excise Subsidies 
Extension 


- 


தேசியப் பாதுகாப்புக் குழு 
தாளா ளர் பாங்கு 
பங்களிப் புகள் 
கைவனைஞர் சங்கங்கள் 
கடன் செலாவணிப் 

பணவீக்கம் 
பற்றாக்குறை நிதியாக்கம் 
இலாப ஈவுகள் 
இயலா நிலை 
பல்வகைப் படுத்தல் 
குடியேற்ற உரிமை நாடுகள் 
பொருளாதாரப் பாதுகாப்பு 
நில அரிப்பு 
அமித இலாபவரி 
ஆயத்தீர்வைகள் 
விரிவாக்கப்பணி 
பண்ணை அடைமானக் 

கடன்கள் 
ஃபெடரல் கடல் போக்குவரத்து 

மன்றம் 
நெகிழ்ச்சித் தன்மை 
ஃபெடரல் ரிசர்வ் திட்டம் 
அரசிறைக் கைகோள் 
நிறைவுடை வேலைவாய்ப்பு 
கட்டாயச் சேமிப்பு 
தெவிட்டல் நிலை 
படிச்சர வரி 
கிஞ்சா இயக்கம் 
கிரீன் பேச்ஸ் 
நாட்டின் மொத்த ஆக்கம் 
நீர் மயின்மை 
குடியிறக்கம் 
திவால் 
பணவீகப் பிளவு 


Farm Mortgage debts 


Federal Maritime Board 
Flexibility 
Federal Reserve System 
Fiscal Policy 
Full Employment 
Forced Saving 
Glut 
Graduated Tax 
Granger Movement 
Green Backs 
Gross National Product 
Illiquidity 
Immigration 
Insolvency 
Inflationary gap 


- 


293 


கலைச் சொல்லகராதி 


Inter - state Commerce Act 
Investment Trusts 
Infant industries 
Lend Lease Act 


Liabilities 


மாநிலங்களின் இடையிலான 

பாணிபச்சட்டம் 
முதலீடு செய்யும் டிரஸ்டுகள் 
சிற்றிளந் தொழில்கள் 
கடன் குத்தகைச் சட்டம் 

( வெண்ட் லீஸ் சட்டம் ) 
பொறுப்புகள் 
பொறிவழிப் பண்ட 

உற்பத்தித் தொழில் 
கலப்பு , இணைப்பு 
வணிகக் கப்பல் சட்டம் 
பணத்துறைக் கைகோள் 
தேசிய பாங்குகள் 
தேசிய பாங்குத் திட்டம் 
தேசிய தொழில் மீட்புச் சட் 


Manufacturing Industries 
Merger 
Merchant Marine Act 
Monetary Policy 
National Banks 
National Banking System 


- 


டம் 


National Industrial Recovery Act 
New Deall 
Navigation Acts 


புதுக்கொள்கை 
கடற்கடவுச் சட்டங்கள் 
வாணிபத்தொடர்பின்மைச் 

சட்டம் 
டை பத்திரக் கம்பெனி 
தள்ளுபடி அலசாச் சட்டம் 
பொருளாதார நிலைபேறாக்க 

அலுவலகம் 
விலை நிர்வாக அலுவலகம் 


Non - Intercourse Act 
Northern Securities Act 
Nullification Ordinance 
Office of the Economic 

Stabilisation 
Office of the Price 

Administration 
Office of War Mobilisation 
Oil Administration 
Oligopoly 
Optimism 
Over- Production 
Patent 
Price Competition 
Price Leadership 
Pool 


போராயத்த அலுவலகம் 
எண்ணெய் நிர்வாகத் துறை 
குழு சர்வாதீனம் 
நன்னம்பீதிசை 
அமித உற்பத்தி 
உரிமைக் காப்பு 
விலைப்போட்டி 
விலை நிர்ணயத் தலைமை 
பூல் ஒப்பந்தங்கள் 


- 


- 


- 


-- 


-- 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார வளர்ச்சி 


- 


ரயில் பாதை 


- 


- 


- 


P 


புள்ளி முறை 

Point System 
முன்னுரிமைகள் 

Priorities 
பொதுக்கடன் கைகோள் 

Public Depbt Policy 
பொது வசதி நிறுவனங்கள் Public Utility. Companies 
தூய போட்டி 

Pure Competition 
ரெட் 
நிர்வாகத்துறை 

Rail Road Administration 
பங்கீடு 

Raticoing 
தொழிற் சீரமைப்பு 

Rationalisation 
மெய் சேமிப்பு 

Real Saving 
மறு கழிவு கொடுத்தல் 

Rediscounting 
மறு மதிப்பீடு 

Revaluation 
புனரமைப்பு நிதிக் கார்ப்ப Reconstruction Finance 
ரேஷன் 

Corporation 
முன்வாங்கு உரிமை 

Right of Pre emption 
அறிவியல் நிர்வாகம் 

Scientific management 
பத்திரங்கள் மற்றும் பரிவர்த் Securities and Exchange 
தனைக் குழு 

Commission 
தேர்வுப் பணிச் சட்டம் 

Selective Service Act 
கப்பல் போக்குவரத்து 

Shipping Board 
வாரியம் 
பொது உதவி 

Social assistance 
சமூக இன்சூரன்ஸ் சமுதாயக் 
காப்பீடு 

Social Insurance 
சமூகப் பாதுகாப்பு 

Social Security 
சமூகப் பாதுகாப்புத் திட்டம் Social Security Programme 
நிலப் பாதுகாப்பு மற்றும் 

Soil Conservation and 
உள்நாட்டு ஒதுக்குச் சட்டம் Domestic Allotment Act 
சிப்பாய் பத்திரங்கள் 

Soldiers Certificates 
அளிப்பு , முன்னுரிமை மற்றும் Supply , Priorities and 
பங்கீட்டு வாரியம் 

Allocation Board 
செலவு மற்றும் கடன் வழங்கு -- Spend - lend Programme 

திட்டம் 
நிப்பாடு 

Stability 
உங்கம் , சுங்கவரி 

Tariff 


- 


- 


கலைச்சொல்லகராதி 


295 


Tarriff Policy 
Townships 
Trade marks 
Transfer payments 
Transcontinental Railway 


சுங்கவரிக் கைகோள் 
நகரமைப்புகள் 
வர்த்தகக் குறிகள் 
மாற்றுச் செலுத்துகள் 
கண்டத்தைக் கடக்கும் 

இரயில்பாதை 
போக்குவரத்துச் சட்டம் 
டிரக் திட்டம் 
டிரஸ்ட் 
திறம் பெறாத் தொழிலாளர் 

கள் 
தன்னிச்சை மத்தியஸ்தம் 
கூலிகள் மற்றும் சம்பளப் 

பட்டியல் வரிகள் 
போர்த் தெழில் வாரியம் 
போர்ப் பொருள் உற்பத்தி 

வாரியம் 
மேற் தப்புக் குடியேற்றம் 


Transportation Act 
Truck System 
Trust 
Uaskilld workers 


Voluntary Arbitration 
Wages and Pay Roll Taxes 


War Industries Board 
War Production Board 


Westward Movement 


| 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை -600031 

W 
தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாட நூல்கள் 

( Tamil Medium Books for Colleges ) 
இதுவரை 606 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன 


- 


மேலும் , விரைவில் வெளிவருபவை 
பொறியியல் 

43 நூல்கள் 
சட்டம் 

19 
மருத்துவம் 
இயற்பியல் 

27 
வேதியியல் 

21 
தாவரவியல் 

17 
விலங்கியல் 


* 


7 


| 
| 
| 
| 
| 
| 


EN 


கணிதம் 


30 


- 


PS 


SF 


21 
12 
36 
2 


வணிகவியல் 
பொருளாதாரம் 
புவியியல் 
வரலாறு 
மனையியல் 
தத்துவம் 
உளவியல் 
புள்ளியியல் 
கல்வி 
நிலப் பொதியியல் 
அரசியல் 


5 


4 


2 


- 


|||| 


3 


.. 


3 


25 


கிடைக்குமிடம் : 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனக் கிடங்கு 
( கல்லூரிக் கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 

கல்லூரிச் சாலை , நுங்கம்பாக்கம் 

சென்னை -600006 


கல்லூரிப் பாடநூல்களுக்கு 20 % கழிவு வழங்கப்படும் 


